28 


கடவுள் துணை . 


ஸ்ரீகருணீக புராணம் 

மூலமும் உரையும் . 


நான்கல் லூகா தாழம்பாடி 
--- ஸ்ரீ அப்பாரா பிளனையீன் குமாரராகிய 

அவதாஞ்சப் பிள்ளையவர்கள் 

பல பிரதிகளிற்கண்ட வரலாறுகளை 
ஒரு முடிவு செய்து புதுக்கியும் , விளக்கியும் தர 

பய T . கோதாகும் . மாணாக்கரும் 


மதுரை நான்காந்தமிழ்ச்சங்கத்தில் தங்கப்பதக்கம் 
முதற்பாசு பெற்ற பாலபண்டிதருமாகிய 

மகா - ள - -ஸ்ரீ 
அ . கந்தசாமி பிப்ராயவர்களால் 


சலம் 
( பாட்டா அக்கக்கூடத்தில் 


பதிப்பிக்கப்பெற்றன . 


Registered copy- right . 

இதன் விலை 5.3-8 
4 1909. >>> 


4 





( 


Y ) 


அ . வரதாஞ்சைய பன்?. 


• V. 1 . PRI S , ALAN . 


49 


சிவமயம் 


சாத்து கவிகள் . 


> 


ஈ . 


இந்திரபீடம் ஸ்ரீகரபாத்திர ஸ்வாமிகளாதீனம் 
சுகவனம் ஸ்ரீ அழகிரிநாத ஸ்வாமிகளின் 

மாணாக்கர்களிலொருவரும் 
சேலம் சுதேசாபிமானி பிரஸ் மானேஜருமாகிய 

ராஜவன்யராஜஸ்ரீ 
அர்த்தநாரீச நாயகாவர்கள் 

பற்றி யவை . 
our 

வண்ணம் . 
பரிதிமதியனனயன முரியதனிபரமனொரு 

பாதிமாதுசேர் சோதிவேதியன் 
பதநிழலிலுகமுடிவி லொருபகுதியொடுவிரவு 

பாசசீவர்கள் மோசமேவவே 
கருது திருவருடிகழ தனுகரணபுவனமொடு 

காணுபோகமே பூணநேர்தரா 
கதியுதவுகதியிதென விதியினுடனெதிர்மருவு 

காவன்மாமறை மேவுபாதையுண் 
ணரல்கிரியை குணமருவ வரணமுறுவருணமொரு 

நாலுமாக்கினான் பாலநோக்கினா 
னவிலுமதிலிரவிதரு புதல்வனுயிர்வினைகளொடு 
நாசலேக்கன் பீசமேவினோ - னலமாக 

( வ ) 
சுருதியொவெழிகலைகள் பலவுமறிவுறுபுலவன் 

றோமிலாவப்பா சாமிவேள் தவஞ் 
சுபலமெனவருபுதல்வ னவைமகிழமொழிகலைஞன் 

சோதிசேடனேர் மேதைவாய்வுளா 
னருமை பெறவியலொடிசை தமிழறிவிலுவமையற 

சுமேலதாப் பேசுநால்வகை 


யலாகவிகண்மொகுமொகென மலரின்மணயென திசைக 

ளாரவோ துநா சேருவீரியன் 
ருமமறவுயிர்கதியை யுநுதலிலையெனுமறிஞன் 

காமமோவிநிட் காமமேவினான் 
கடிகையொடுமறைவினைகண் முடியவியலுபகரண 

கால நூல்வலன் சூலிபாதமோர் - கனராகன் 
பெருமை பெறுதனதுகுல வுரிமையுள மறைகிரியை 

பேதமேவியே வீதமோவியே 
பிறநெறியையுரிமையென பெறுழுறவாறிவதுற 

பேசுசைனபா ரீசனவலா 
யருளிலகு முனியரையன் விரியுரணமவையில் விர 

மாண்ட நூல் வழி யாண்டி நாடன்முன் 
னறைகவிகளொடுமிரவி புரணமது மதர் வமறை 

யருணசாகையா முபயமும் பெயர்த் 
அரியதமிழ்கவிநடையி லறிஞர்கனிபிரமையுற 

வோதினான்சுவை மோதமேலெழ 
வளநில துபிரிவுபடு முணர்வுகொமெயலதற 

வொருவுநெஞ்சயன் வரதகஞ்சயன் - எனுநாமன் . 
தரமுயருமுவன் கவிதை பெருமை புலகறியவுரை 

சாற்று சோதரன் போற்றுமாதரன் 
றமிழறிஞரவையின் முதற் பரிசுபெறுகனபுலவன் 

சாமிகந்தனென் னாமமார்தவன் 
மருமமலிசுருதியொடு மிருதிபலகலை தழுவி 

வாழிசெய்தன னூழிநிற்கவே 
மகிமை பெறுமிவர்புலமை தகைமை நிகர்சொலினுரகர் 

வாரவேந்தவ தாரமென்னலா 
மரசுநெறிதுறவுவிதி மதனவழிசுதரருமை 

யாகபோகவை ராகபோதமும் 
மகமுடையகருணர்புகழ் புரணமது துருவமுற 
வாசியர்த்தநா ரீசவர்ம்மனன் - கறையும்மே . ( க ) 


கலிவிருத்தம் . 
துவநான்மறை முன்விரி சோதியன் சொன் 
னவையாமென வாதிடு நாவலனுற் 
பவமார்மற பாகிய பாக்கியமா 
லிவன்மாமதி யேற்ற மெணத்தகுமே . 


அறுசீராசிரியம் . 
அவமலிந்த சமணிருளை யகற்றியருள் குலச்சிறையா மடிக ளோடுஞ் 
சிவமலிந்த தெருட்பாடற் செப்பியருளிராமலிங்க தேசி தோன்றுர் 
தவமலிந்த சீர்சுருணர் குலம் ஒருமித் தவன்புகழைச் சாற்றற் பாற்சே 
நலமலிந்த வானலினா லிசைத்ததன்றி யளவறிந்து நவின்ற தன்றே 


சேலம் மங்கள யுரியில் 
வேதாந்தசபாஸ்தாபன நாய் ஞான சூரிய நாமெழுந் தருளியிருந்த 
ஸ்ரீலஸ்ரீ அப்பாசாமி பிள்ளையவர்களின் 

புத்திரரும் 
சேலம் டி . மு . கோ . வக்கீலுமாகிய மகா-- -ஸ்ரீ 
அ . துரைசாமி பிள்ளையவர்கள் 

இயற்றியவை . 


வெண்பா 
எந்நூலு மிச் நூற் கிணையாகா தென்றெவருஞ் 
சொன்னவிலப் பண்பாய்த் தொகுத்தனனே - முன்னூ 
றருமுரணை யாய்ந்து சரிசெய்துஞ் சேர்த்துங் 
கருணீகர் மான்மியத்தைக் காண் 
அத்தகையோ னாரென்னி லாதரளா யந்நூலிற் 
யத்திமுதன் மூன்றும் பகர்ந்தவனே - யித்திறத்தா 
லக்குலத்தோர்க் கன்றி யனைவோர்க்கு மெய்ப்பயனா 
மிக்கா ரணத்தைப்பா ரிங்கு . 


( ச ) 


( - ) 


தவத்தப்பா சாமி தருமைந்தன் சாற்றும் 
யவவேலை தாண்டும் படியே - நவநவமாய்ச் 
சொற்சுவையோ டர்த்தச் சுவையுந் துலங்கச்செய் 
பொற்புயர் நூ லென்றே புகல் , 


1. 


க 


கம்ப னிவனென்றே காசினியோர் போற்றிடவே 
செம்பாகச் செய்யுளிற் செப்பினனே - தம்பியைக் 
கொண்டுரையுஞ் செய்வித்தான் குன்றாப் புகழ்பெற்றான் 
மண்வரத ஈஞ்சயவே டான் . 


சே ) 


4 


துறையூர் பெரியமடம் 
ஸ்ரீலஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் 

ஆதீன வித்துவான் 
ஸ்ரீ நாகலிங்கையவர்கள் 

இயற்றியவை . 


( க ) 


பூங்கமலா தனன்படைத்த புடவியினிற் பற்புலவாய்ப் 

பொலிவுற் றோங்குந் 
தேங்கமழ்மூ வறுமொழிகள் வழங்குறுசீர் நாடுகட்குத் 

திலதம் போன்று 
பாங்கமர்செந் தமிழ்த்தெய்வ மினிதுநனி வீற்றிருக்கும் 

பண்பு வாய்ந்த 
வீங்குபுகழ் மூவகைநாட் டினுட்சிறந்த குட்டுவதேம் 

விளங்கு மன்றே . 
அப்பெருஞ்சீர் நாடெனுமோ ரரிவையருக் கணிகலமா 

யமைந்தெஞ் ஞான்றும் 
விப்பிரரா தியர்பரவுந் திப்பியதா ழம்பாடி 

வியன்மூ தூரிற் 
செப்புறுசீர் கருணீகர் குலமணியா யவதரித்த 

திறத்துக் கேற்பத் 
துப்புறுநல் லறிவுநிறை பொறையுடைமை முதலியன 

துணையாக் கொண்டு , 


செந்தமிழ்தேர் கவிவல்வப் பாசாமிப் பிள்ளை முனஞ் 


மைதற்பேறாகியியற் றமிழுணர்த்து மாசிரிய 

வண்மை மேற்கொண் 
இந்து திரை யாழிதனக் குவமைகனி யாயிற்றென் 

மறுரைப்பப் பன்னூன் 
முந்தைபெருங் காப்பியநன் குணர்ந்துவரம் பொருவாத 

முதன்மை பூண்டோன் . 
பவனடியார் தமைக்காணின் பரமனென வழிபாடு 

பண்ணும் யாக்கைச் 
சிவனொருவ னேபரனென் றையமறத் தெளிவுற்ற 
மா 

சிந்தை யேர்தத் 
துவமசிமா வாக்கியமெய்ப் பொருடெரிக்குஞ் சித்தாந்தத் 

தூல வாக்குத் 
தவவிவனுக் கேயமைந்த வெனும் பெரியோர் மீக்கூற்றுக் 

தரிக்கப் பெற்றோன் . 


5 


நிரப்புடையார் பலர்வரினும் வெரிக்காட்டா னிறக்காட்டு 

நீர்மை யுள்ளோன் 
இரப்புரையா வணமவர்தங் குறிப்பறித்து வேண்டுமவை 

யீய வல்லோன் 
கரப்பொருவா திருப்பவரைத் திருத்துபு நல் வழிநிறுத்துங் 

கருணை யாளன் 
வரப்பிகலா முத்தமிழ்தேர்ர் திவோத ஈஞ்சையநா 

வலரே மும்மா . 
சித்திரகுத் தன்மரபாக் கிளக்கலுறுந் தம்மவாதஞ் 

சீர்மை யெல்லா 
மித்திரமென் றறியாதார்க் சறிவுறுத்தித் தமதொழுக்க 

மியலு மாறு 
நித்தனருள் பெற்றுடைய ஞாயிறுபா ரிசநாதர் 

நெடிது மாராய்ந் 
தொத்துரைத்த பாக்களொடு சிலர்வரைந்த வசனத்தை 

யொப்பு நோக்கா . 
சொற்பொலிவும் பொருட்பொலிவு மினி துநனி விளக்கமுறத் 


கற்பனையோ டவங்காரம் வேண்டுமிடர் . தொறும் வயங்கக் 

கலைகள் கற்சேர் 
விற்பனத்திற் கிடமாமென் றுவப்பெய்தப் பணாமுடியின் 

வியாழ வேந்த 
னற்புதவற் புதமெனவீராயிரநாத் தழுதழுப்ப 
வறைந்திட் டானே . 

( எ ) 
அறைதருசீர் கருணீகர் புராணத்துக் கரும்பதத்தி 

னருத்த மெல்லாந் 
தறையிலுளோர் தெரிவுறுமர வரைகெனத்தன் சோதரனாய்த் 

தணவாச் சீர்த்தி 
நிறைகுணத்தானான் காஞ்சங் கப்புலவ னறிவொழுக்க 

நிலைய மன்னா 
னிறைமுருக னெனப்பணிவோன் கந்தசா மிக்கவிஞ் 
னெழுதி னானால் . 

( 4 ) 
அர் நூலைப் படிக்கவல வக்குலத்தார்க் கன்றிமற்றோ 

ரறியப் புக்கா 
வெந்நூலு மிதற்கிணையின் றென்றுநயம் பாராட்ட 

வினிமை கூர்ந்த 
விந் எலை . யியற்றியவா சிரியனே. யச்சில் வனைந் 

திருமைப் பேறுர் 
தந்நூலாற் பெற்றுய்யத் தம்மவர்க்குக் குலமொழுக்கக் 
தந்திட்டானே . 

( 


காக்காவேரி கந்தசாமிப் பிள்ளை 

குமாரரும் 
இருகாலூா உபாத்தியாயருமாகிய 
மகா - ள- -ஸ்ரீ K. பழனியாண்டி பிள்ளையவர்கள் 

இயற்றியவை . 

அறுசீர்க்கழினெடில் விருத்தம் . 
சீர்பெறுங் குலச்சரித மருகனடி வழிபடுவோன் றெருண்ட ஞானி 
யேர்பெறுபா ரீசன்மொழி கருணீகப் புராணமிது விக்கா லத்திற் 
பார்தனினற் குசை நுனிபோ லறிவுடைய தமிழறியா வலர்க்கே யன்றி 
யார்பெறவே யனைவருக்கும் பொருடருவ தரிதாக வமைந்த தானும் . 
கூட்ட முதிற் சுவை சேர்ந்த புத்தகமீ தரிதாகிக் குஅல யத்தி 
லேட்டினிலே யெழுதிவைத்த தெல்லோர்க்குங் கிடைக்காத வியற்கை யானு 
மீட்டியவிக் குறையகலப் பலவறிஞருரையிதனுக் கியற்று கென்னப் ( ன் 
பாட்டளிசேர் மலர்ப்பொழில்சூழ் தாழைசகாப் பொலிதரவிப் பாரில் வந்தோ 
அத்திரிமா முனிவான் கோத் திரனப்பா சாமிமகி முருமை மைந்த 
னெத்திரிபு மறவுணர்ந்தோன் சீர்கருணர் குலஞ்செய்தவவுருவீ தென்ன ( ம் 
வத்திரிநேத் திரன் வரத்தின் வரும் வரத நஞ்சையவே ளறைந்தான் யார்க்கு 
பத்திமுத லியநான்குஞ் சனகாதி யோர்க்குனாசெய் பரமன் போன்றே . 
இயற்றுகுலக் கிரியையொழிர் ததோகதியில் விழவிருந்த வெம்மோர்க் கெல் 
பயிற்றுகிளிக் கமுதீந்தும் புறங்காத்தும் விழைமாந்தர் பண்பே போல ( லாம் 
மயற்றுறையைத் தன துரையாற் கடக்கவைத்து நால்வகைய மனிதப் பேற் 
யியற்றுவித்தா னிவன்போல வுதவுவரா ரிப்பெரிய கிலத் தம்மா . ( றை 
இயலறுநம் மிறைகவியு முறைசிறிதே பிறழ்ந்ததெனா வியம்பு: கீரன் 
மயலறுநற் குலமிவன்றன் குலமென்னினிவன் பெருமை வழுத்தற் பாற்றோ 
செயற்ருமென் மனமிவனைத் துதியெனவற்புறுத்தியதாற் செப்பினேனு 
மயர்விலிவன் றமிட்டிறமெம் புலவரையைக் கடந்துமிக வகன்ற தாமால் . 


நாமக்கல் போர்டு ஹைஸ்கூல் தமிழ்ப்பண்டிதர் 

மகா - - -ஸ்ரீ 
சி . ஆனையப்ப முதலியாரவர்கள் 

இயற்றிய 

எண்சீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் 
பூவிருள் போக்குங் கமலநா யகற்காம் புராண மும்பிர மாண்டமும் பொலி 
மேலிரு சரிதம் பலவுள் வவற்றில் விளங்கு சீர்கரு ணீகருக் குரிய [ ந்து 
மாவிரி வான சரித்திரம் மான வயங்கு தென்மொழி நடையினை யாப்பாற் 
பாவிரி வாணர் சுவைத்திடப் பகர்ந்தான் பண்பு சேர் வரதநஞ் சய்யனாங் 

சவியே 


ஷய சூ 

சிகை . 


எண். 


எண் 


விஷயம் . 


பக்கம் 
. 


பாட. 


க 


ஸ்ரீகருணீகவம்ஸ விளக்க வினாவிடை 


புகழ்க்கவிகள் 


& ( பாயிரம் 


உங 


புராணவரலாற்றுச்சருக்கம் 


கன் 


2 


யதிகம் 


பரு 


។ 


நாடு நகர் நதிவளச்சருக்கம் 


உச 


: 


ச சித்ரகுப்தருற்பவச்சருக்கம் 
8 புத்திரப்பேற்றுச்சருக்கம் ... 


म 








சு | பஞ்சசௌரர் தவநிலைச்சருக்கம் 


அக எ 


80 


எ முடிசூடுசருக்கம் 


கூ அ . சச 


க்க 


அ குலநெறிநிறுவியசருக்கம் ... 


கஉ ங அ 


சஉ 


க 


க 2. கா ரு ங 


ஹவ்யகவ்யக்ரியை கூறியசருக்கம் 
க 0 காஞ்சிபுக்கசருக்கம் 


கக 





கங ) ெ 


கச 


கஎ அக 


கக ஆதீனச்சருக்கம் 
கரு க 2 பிற்காலசம்பவச்சருக்கம் ... 


2 கஎ 2 க 


கசு 


கக ஸ்ரீகருணீகர் புகழ்கூறியசருக்கம் 


உரு நா 


சச O 


ஆக கூடிய செய்யுட்கள் ... 
ஸ்ரீகருணீகபுராண வசன சங்கிரகம் .. 


al 


கோத்திர குத்திர ஜாபிதா ... 


உகாக 


} 


VALTELLILULEVELEIRE 


-- 


சுபம் . 


முகவுரை 


புகழ்பெற்றோங்கும் புண்ய பூமியாம் இப்பரதகண்ட மனி 
தர்கள் தொன்று தொட்டே பலஜாதியாகப் பகுக்கப்பட்டிருக்க 
கின்றனர் . ஆதியில் பிரம , க்ஷத்திரிய , வைசிய , சூத்திரரென் 
னும் நான்கே வருணங்கள் ஏற்பட்டனவேனும் , காலக்கிரம 
தில் அந்நான்கினின் றுமே பல வேறு வருணங்கள் கிளைத்தன . 
என்னுமிவை இந்து மதாபிமானிகள் பலர்க்கும் ஒப்ப முடிந்த , 
வை . பிறப்பால் யாவரும் சமமேயாக , அவர்களை ஜாதிபேதத்துக் 
குள்ளாக்கிய கர்த்தாவின் நோக்கமெல்லாம் , ஜீவர்களின் ஜன்மாந் 
தரவாசனாநுசாரமான கர்ம சுபாவங்களை ஒட்டி அந்தந்த மரபி 
னர் தத்தமக்கு விதித்துள்ள ஜாதீய தர்மங்களை அநுஷ்டித்து 
நற்கதியடையவேண்டுமென்றேயாம் . ( : 870 560 
MS VX16 ( பகவற்கீதை அத் . 4 : ஸ்லோகம் 13 ) . இதன் 
பொருள் : - ஜீவர்களின் வெவ்வேறான குண கர்ம தாரதம்மியங் 
களுக்குத் தக்கபடி பிரம , க்ஷத்திரிய , வைசிய , சூத்திரமென்னும் 
நான்கு வருணமும் என்னாலுண்டுபண்ணப்பட்டன . ஷை அத் 18 : 
సేయాన్ స్వధ మోవిగు 48 పరధమాత్ స్వనుష్టి లౌక్ | స్వబావనియతంక ర 
ssagm 03tyzon ( இ - ள் . ) தன் ஜாதி தர்மம் எவ்வளவு இழி 
வான தாயினும் நன்றாய் அநுஷ்டிக்கப்படுகிற அயலாருடைய 
ஜாதி தர்மத்தினும் சிரோஷ்டமானதேயாம் . இதனால் தன் ஜாதி 
தர்மம் இழிவானதென்று அயல் ஜாதி தர்மத்தைக் கைக்கொள் 
வது பெருங்குற்றம் என்றாகிறது . தன் ஜாதிக்குரிய தர்மங்களைச் 
செய்து வருகின்றவன் பாபத்தை யடைகிறதில்லை . ( செய்யாத 
வன் பாபத்தை அடைகிறான் என்பது அருத்தாபத்தியால் விளங் 
கிற்று . ) ஷை சுலோகம் 45 : “ AssersP85 -yoagoor Is81 ) தன் 
தன். ஜாதிக்குவிதித்த கர்மத்தில் சிரத்தையுடைய ( அதாவது 
அவ்வாறு அநுஷ்டித்து வருகிற ) மனிதன் ஞான யோக்யதையை 
அடைகிறான் .. 


ii 


சுஜாதி தர்மத்தை அநுஷ்டிப்பதனால் ஞான யோக்யதை 
எப்படி உண்டாகும் என்பதைப்பற்றி உத்தரவேதம் நீத்தார் 
பெருமை முதற்குறளில் தெய்வப்புலவர் " ஒழுக்கத்து நீத்தார் 
பெருமை.... ” என மொழிந்த துட்பத்தை விளக்கிப் பரிமேலழ 
கர் எழுதுவது : தத்தம் வருணத்துக்கும் * நிலைக்குமுரிய ஒழுக் 
கங்களை வழுவாதொழுக அறம் வளரும் ; அறம் வளரப் பாவந் 
தேயும் ; பாவந்தேய அறியாமை நீங்கும் ; அறியாமை நீங்க நித் 
தவநித்தங்களது வேறுபாட்டுணர்வும் , பிறவித் துன்பங்களும் 
தோன்றும் ; அவை தோன்ற வீட்டின்கணாசையுண்டாம் ; அல் 
துண்டாகப் பிறவிக்குக்கா ரணமாகிய பயனின் முயற்சிகளெல் 
லாம் நீங்கி , வீட்டிற்குக்காரணமாகிய யோகமுயற்சியுண்டாம் ; 
அஃதுண்டாக மெய்யுணர்வு பிறந்து புறப்பற்றாகிய எனதென்ப 
தும் அகப்பற்றாகிய பான் என்பதும் விடும் ; ஆகலான் இவ்வி 
ரண்டுபற்றையும் இம்முறையே உவர்த்து பிடுதெலெனக் கொள்சு , 

மேற்காட்டிய பிரமாணங்களினால் மானிடப் பிறவியின் 
பெறற்கரும் பேறு மோக்ஷமேயென்பதூஉம் அதையடைவிக் 
கும் முதற்படி வருணாச்சிரமதர்மம் வழுவாமைபேயென்பதூஉம் 
நன்கு விளங்குகின்றது . ஆகையாற்றான் மேலோர்கள் ஜாதீய 
வொழுக்கங்களை வழுவாதொழுக வேண்டுமென வற்புறுத்துக் 
கூறியிருக்கின்றனர். திருவானைக்காப் புராணம் “.... சூத்திரனு 
மொழுக்கமுறின் மறையோனாவான் சூத்திரனொப்பான் மலை 

றை 
யோ னொழுக்கம் விட்டால் . ( இ - ள் . ) கடைச்சாதியானாயி 
னும் தன் குல தர்மத்தைக் கைக்கொண்டு நடப்பவன் பிராமண 
சமானனே ; முதற்குலத்துதித்தும் தன் ஜாதி தர்மத்தைக் கை 
விட்டவன் கடைப்பிறவிக் கயவனே ஜன்மணா ஜாயதே 
சூத்ர : கர்மணா ஜாயதேத்விஜ : ... ” பிராம்ஹணனும் பிறவியால் 
சூத்திரனே ; பின் , தன் ஜாதிக்குரிய கர்மங்களைச் செய்வதனாற் 
முன் பார்ப்பானாகின்றான் . திருவள்ளுவர் குறள் “ பரிந்தோம்பிக் 
காக்க வொழுக்கம் தெரிந்தோம்பித் - தேரினுமஃதே துணை . " எத் 
னை கஷ்டம் நேரினும் எப்பாடுபட்டாயினும் சுஜாதி தர்மத்தை 

* நிலை . பிரமசரியம் , கிருகஸ்தம் , வானப்பிரஸ்தம் , சந்யாசம் என் 
லும் சான்கு ஆசிரமங்கள் . 


iii 


அநுஷ்டிக்கவேண்டும் ; ஏனெனில் எத்தனை முறை ஆலோசித் 
தாலும் மனிதரை நற்கதிக்குச் செலுத்தும் துணை அதைத்தவிர 
வேறில்லை. “ மறப்பினுமோத்துக்கொளலாகும் பார்ப்பான் - பிறப் 
பொழுக்கங்குன்றக்கெடும் . " பிராம்ஹணன் தனக்குரிய வேதத் 
தை மறந்து போனாலும் பின் கற்றுக்கொள்ளலாம் ; ஜாதி தர் 
மத்தைக் கைவிடுவானேல் பிரஷ்டத்வம டைலான் , பிறப்பாலு 
யர்ந்த பார்ப்பான் கதியே இவ்வாமுகும்போது அவனிற்றாழ்ந்த 
மற்றைச்சாதியோர் தம் ஆசாரத்தைக் கைவிடின் என்னவா 
சென்பது சொல்லாமலே விளங்கும் . * தர்மத்தின் முதற்பாத 
மாகிய இவ்வகை ஒழுக்கங்களை எடுத்துக்கூறுவன அவ்வர்ச ! தி 
நூற்களேயாதலின் அவற்றைத் தம் உயிரினுஞ் சிறந்தனவாக 
மதித்துப் போற்றுதல் அந்தந்த ஜாதியினரின் முதற்கடமையா 
யிருப்பவும் , நம்மவர் நம் வம்ச நாலாம் ஸ்ரீசுருகை ராணத்தைக் 
கவனியாராகி அதிற்கடறும் சம்பிரதாய ஒழுக்கங்களைத் திட்ட 
மாய்த் தெரிந்துகொள்ளவும் , தெரியாதோர்க்குத் தெரிவித்து 
அநுஷ்டானத்தில் மாறுபட்டிருப்பவற்றைத் திருந்திக்கொள்ள 
வும் முற்படாமலிருப்பது விசனிக்கத் தக்கதென்றும் , எளிதிற் 
பொருள் கொடாத மூலபாடமாக நம் நாலிருப்பதாற்மூன் பயன் 
படவில்லையென்றும் இவ்வம்சாபிமானிகள் சிலர் என்பால் அன் 
பாலுரைத்து அக்குறையை நிவர்த்திக்குமாறு பணிக்க , அன் 
னோர் விருப்பத்தை மறுத்தற்கஞ்சியும் , எனது அற்பக்கல்வியும் 
சுஜ தியுபகாரார்த்தம் பயன்படுவது கருதியும் , கடவுள் கருணை 
யும் பெரியோர் ஆசீர்வாதமும் துணை நின்று நடத்து மெனத் 
துணிவு கொண்டு , நாமக்கல் தாலூகா வசரம்பட்டி யிலிருக்கும் 
அத்திரி மஹரிஷி கோத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் மா -ஸ்ரீ 
அ . குமாரசுவாமி பிள்ளையவர்களுதவிய ஏட்டுப் பிரதியையும் , 
சென்னை மாடம்பாக்கம் மள- -ஸ்ரீ வாசுதேவ பிள்ளையவர்கள் 
முன் அச்சிட்டிருந்த பிரதியையும் ஒப்பு நோக்கி வந்ததில் ஒன் 
றற்கொன்றுள்ள எழுத்துப் பிழைகளும் சொன் மாறுபாடுக 
கண்டுகொள்ளவும் , சரித்திர வரலாறும் பாடபேதங்க 

பதங்களும் நன்கு 
* ஒழுக்கம் , வழக்கு , தண்டம் என்னும் அறத்தின் முப்பகுதியில் முத 
லாவது ஒழுக்கமாவது காண்க . 


زن 
را 


டுகளும் 


iv 


விளங்கவும் அதுகூலமாயிருந்த்துமன்றி , நம் ஏட்டிற்காணாத 
முப்பத்திரண்டாதீனச் சருக்கமொன்றும் , பாயிரத்திலும் வம் 
சப் பெருமையுரைத்த சருக்கத்திலும் சில பாடல்களும் , புத்த 
கப் பிரதியில் புதிதாகத் தென்பட்டன . பின்பு கிடைத்த 
* கருணீகவம்சப்பிர தாபம் என்னும் சிறு நூலிலும் முப்பத்தி 
ரண்டாதீனத்தைப்பற்றி ஒன்றுங் கூறப்படாமையால் அச்சருக் 
கத்தை நீக்கி ஏட்டின் வரலாற்றுக்கேற்பச் சென்னைப் பிரதியில் 
அதிகமாகவுள்ள பாடல்களைக் காட்டுவதற்கு + இக்குறியீடு தந்து 
தழுவிக்கொண்டும் , இப்பிரதியிலும் நம் ஏட்டிஏ மில்லாத பிற் 
கால சரித்திரங்கள் கருணீக வம்சப் பிரதாபத்திற் பொருத்த 
மாய்க் காணப்பட்டமையான் அக்கவிகளை உள்ளவாறு கூட் 
டிக்கொண்டும் பொழிப்புரை யியற்றி , விவாகா திகாலச் சடங்கு 
கள் சகிதம் மாதாந்தர சஞ்சிகையாக அச்சிடத் தீர்மானித்து 
1907 - u ஜூன்மீத்திலே முதற் சஞ்சிகை பிரசுரித்துக் கை 
யொப்பக்காரர்களுக்கனுப்பி முன் பணம் பெற்று இரண்டாஞ் 
சஞ்சிகை தொடங்குகையில் , காஞ்சியும் முதலிய இடங்களின் 
நம்மவர் நம்மைப் போலவே சுஜாதி யொழுக்கங்களை வரையறுக் 
கும் நூற்பிரமாணங்களைத் தேடிக்கண்டு சமீபத்தில் அச்சிட்ட 
* கருணீகர் ஹவ்ய கவ்ய விதிகள் ” என்னும் புத்தமொன்று 
கிடைக்கப்பெற்று நோக்க நம்மிடமுள்ள பிரதிகளுடன் இது 
சரித்திர விஷயத்தில் வித்யாசப்படுவதால் சந்தேகமுற்று உண் 
மையைத் திட்டமாயுணர்ந்த பின்னரே நம் சஞ்சிகையை நடத் 
வது யுக்தம் என நிறுத்தி பழைய நூற் பிரசுரகராகிய ம - ள-- ஸ்ரீ 
மா . வாசுதேவ பிள்ளையவர்கட்கும் , புது நூற் பிரசுரகராகிய 
மா -ஸ்ரீ சாலப்பாக்கம் மு . மாணிக்கம் பிள்ளையவர்கட்கும் 
கடிதமெழுதி அவர்கள் தெரிவித்த சமாதானத்தையும் , சென் 
"னைக்கேசென்று ஆங்குள்ள நம் வம்சப் பெரியோர்களுடனும் 
பண்டிதமணிகளுடனும் உசாவி அவர்கள் அபிப்பிராயத்தை 
யும் ஒப்பு நோக்கி ஆராய்ந்து புராணங்களினும் வேதமே பிர 
னமாகையாலும் சிருஷ்டி பேதத்தால் சில தேவதைகளின் உற்ப 


ரதா 


* ஊறப்பாக்கம் அங்குசாமிப் பிள்ளை பிபற்றியது . 


V 


வம் புராணாதிகளில் மாறுபடுதல் இயற்கையாதலின் வம்சமூல 
புருஷரின் உற்பத்தி இருவகைப்பேதமடைதலில் விரோதமில்லை 
எனத்தேறி அவ்விரு நாற்களையும் இனிது தழுவிக்கொண்டு 
அறுபத்து நான்கு வம்ச மூல புருடருப்பத்தி வாையுமுள்ள 
சரித்திரத்சைப் புதிய நூல் ( கருணீகர் ஹவ்ய கவ்ய விதிகள் ) 
கூறிய வசனத்தின் வண்ணம் செய்யுளாக்கி , எனது சகோதர 
னும் என்பாற் கல்விபயின்று மதுரைத் தமிழ்ச்சங்க பரீக்ஷை 
யில் முதல் பரிசு பெற்றுத் தேறிய பாலபண்டிதனுமாகிய கந்த 
சாமிப் பிள்ளையால் உரை எழுதுவித்தும் , பழைய நூலினின்று 
எடுத்துக்கொண்ட பாயிரம் , நாடுநகர் 5 திவளச் சருக்கம் , ஆதீ 
னச்சருக்கம் , கருணீகர் புகழ்கூறிய சருக்கமெனுமிவற்றிற்கும் 
கருணீக வம்சப் பிரதாப நூலினின்று கொண்ட பிற்கால சம்ப 
வக்கவிகளை அப்பெயராலோர் சருக்கமாகச் சேர்த்து அதற்கும் 
உரை கூறி விளக்கியும் , யானியற்றிய கவிகளும் சருக்கங்களும் 
வேற்றிதற்கு * இக்குறியீடும் அச்சுப்பிரதியில் மாத்திரமுள்ள 
கவிகளையறிதற்கு + இக்குறியீடும் தந்தும் , ஏற்கனவே விளம்ப 
ரஞ்செய்தவண்ணமே ஊஞ்சல் , லாலி , விவாகாதிபத்ததி முதலிய 
அதுபந்தங்களை வேறு புத்தகமாகத் திரட்டியும் அச்சிடுவித் 

நம் ஏட்டிலும் அச்சுப்பிரதியிலும் புகழ்கூறியசருக் 
கத்திற் சிலகவிகளைச் செவ்வன் விளங்காச் சரித்திர சம்பந்தமு 
டைமையாலும் விரிவஞ்சியும் நீக்கிச் சிலவற்றை மாத்திரம் விஷ 
யக்ராஹ்ய நிமித்தம் சேர்த்துக்கொண்டனம் . “ பெற்றவட்கே 
தெரியுமந்த வருத்தம் பிள்ளைப் பெருதவடானறிவாளோ P ) 
என்றவாறே இவ்விஷபத்திற்கொண்ட எனது சக்திமீறிய பரிசி 
ரமம் கல்விமான்களுக்கு விளங்காமற்போகாது . யான் மன 
மிடைந்து தியங்கும் போதெல்லாம் ஊக்கமளித்தும் சென்னைக்கு 
என்னோடு வந்து வேண்டிய உபகாரம் புரிந்து வழிகாட்டியும் 
என்னைத் தொழிற்படுத்திய வம்சாபிமானியும் ஸ்ரீ வைஷ்ணவ 
சமய சிகாமணியும் எனது மாதுலருமாகிய சேந்தமங்கலம் வலம் 
பூர்நாடு கர்ணம் ம -ா - m -ஸ்ரீ கே . எஸ் . அரங்கசாமிப் பிள்ளைய 
வர்கட்கும் , நம் வம்ச விஷயமான சில வரலாறுகளை ஆங்காங்கு 

* இவற்றை ஸ்ரீகருணீக வம்ச விளக்க வினாவிடையிற் காண்க . 


தனன் . 


vil 


அவ 


விசாரித்துத் தெரிவித்து மற்றும் பல உதவிகள் புரிந்த அரங் 
கனூர் மா- -ஸ்ரீ தா . வேங்கடாத்திரி பிள்ளையவர்கட்கும் , 
தமது அலுவல்கள் பலவிருப்பினும் பாராட்டாது வம்சாபிமான 
சிந்தையால் ஆங்காங்கு சஞ்சரித்துக் கையொப்பம் சேகரித்துத 
வியு பள்ளிப்பட்டி மா.ஸ்ரீ சின்னைய பிள்ளையவர்கட்கும் 
எழுபிறப்பினும் நன்றி செலுத்தக் கடமைப்பட்டிருக்கின்றேன் , 
ஜீவனோபாயத் தொழிலும் குடும்ப விவகாரமும் சிறிதும் அவ 
காசந்தராமல் நிர்ப்பந்தித்தும் அவற்றைப் பொருட்படுத்தாது 
தீரமாக நிர்வகித்து ஏற்றுக்கொண்ட . தொழிலை எல்லாம் வல்ல 
எம்மான் திரு வருளாலும் பெரியோர்கள : சீர்வாதத்தினாலும் இக் 
நூல் அச்சிடுவதற்கு முன்பணந்தந்து விளம்பரத்திற் குறித்த 
காலங்கடந்து ஒரு வருடங்கட்கு மேலாகியும் என் மேல் சிறிதும் 
வநம்பிக்கை கொள்ளாமல் மன்னித்துத் தமது உத்தமதயாள 
சிந்தையை ஜாதியபிமானத்தோடு துலக்கிய கையொப்பக் கன 
வான்களின் பெருங் கருணையாலும் நிறைவேற்றினேனேயன்றி 
என் செயலாலானதொன்றுமில்லை. பன்னூலுங் 

கற்று வல்ல 
பண்டிதமணிகள் நிறைவேற்றற்குரியதோர் பெருங்காரியத்தில் 
சிற்றறிவேன் தலையிட்டுக் கொண்ட தனால் பிழைபாடுகள் பெரி 
துளவாமேனும் நல்லோர் பிறர்குற்ற நாடார் என்பதனால் மன் 
னித்து அத்தவறுபாடுகளை விளக்கி எமக்குத் தெரிவிக்கும் கல்வி 
மான்களுக்குச் சரணம் புரிந்து மறுபதிப்பிற்றிருத்திக்கொள்ளச் 
சித்தமாயிருக்கிறேன் . காலபேதத்தால் சில கையொப்ப கேயர் 
கள் வி . பி . யில் சஞ்சிகைபெறாது எமக்கே திருப்பிவிட நேரி 
னும் , இனியாவது தங்கள் ஒப்பம் ஏட்டுச்சுரையாகாவண்ணம் 
இயன்ற விலை கொடுத்துப் பெறுவார்களென்று நம்புகின்றேன் . 

சென்னை முதலிய இடங்கட்.குச் சென்று உள்ளத்துதித்த 
ஐயமறுக்கவும் , செய்யுட்களியற்றவும் , நம் நூற்குப் பிரமாணம் 
நூற்களில் ஆராயவும் , உரையெழுதவும் காலஹரணமான துடன் 
அச்சிடுதலிலும் சற்றுத் தாமதம் விளைந்து இத்தனை நாட்களா 
யின வாதலின் வேறுவிதமாய் நினை பாது அன்புபாராட்டி என் 
னை க்ஷமிக்கும்படிக் கையொப்ப நேயர்களைக் கேட்டுக்கொள் 
கின்றனன் . இந்நூலை அச்சிடுவித்தற்கண் இயன்ற சௌகர்யங் 


vii 


களை எனக்குச் செய்த சேலம் வாசிகளான நண்பர்கள் பலர்க்கும் , 
சௌராஷ்டிர பிரஸ் மானேஜரும் நம் வம்சோற்பவருமாகிய 
ம-- -ஸ்ரீ நயனார் பிள்ளையவர்கட்கும் , புரூப் பரிசோதித்த 
சுதேசாபிமானி அச்சுக்கூட மானேஜர் எஸ் . அர்த்தநாரீச நாயக 
ரவர்கட்கும் எனது நன்றியறிதலுள்ள வந்தனந்தந்து இன்னும் 
இவ்வம்ச சம்பந்தமாய் நான் கருதியிருக்கும் கடமைகளை முற் 
றுவிக்கத் துணை நிற்குமெனத் திருவருளைச் சிந்திக்கின்றேன் . 


சுபம் . 


இங்ஙனம் , 

அ . வர . 


கு 


ப 


Ir 


--- 


-- .. 


+ 1 + 41 


நர் 


Fukr 


F1 .. 


++++ 4 பர் 


பெ |பாபா 


ஸ்ரீகருணீக வம்ச விளக்க வினாவிடை . 


முற்பகுதி . 


5 


க . 


( முன்பணமுதவி நெடுநாட்களாய் எதிர்நோக்கியிருக்கும் 
கனவான்களுக்கு விரைவில் புத்தகங் கொடுக்கவேண்டியிருப்ப 
‘தால் இவ்வம்ச விளக்க வினாவிடையின் ஒருபகுதியை மாத்தி 
ரம் இதன் கீழ்த் தருகின்றோம் . பல இடங்கட்குச்சென்றும் 
பல நூற்களை ஆராய்ச்சி செய்தும் தயாரிக்க வேண்டிய மற்றப் 
பகுதியையும் கூடிய சீக்கிரம் தனிப்புத்தகமாக அச்சிடக் கருதி 
யிருப்பதால் இவ்வம்சாபிமானிகள் அக்கருத்தையும் நிறைவேற் 
றிப் புண்ணியமும் புகழும் ஒருங்கு படைப்பாராக .] 

வின.- மனுஷ்பவர்க்கம் முற்றும் ஒரு ஜா தியே , நாம் 
அனை வரும் சகோதரரேயாவோம் , என்னுந் தத்வார்த்தத் தொ 
னி மேலாடிவருமிக்காலத்தில் ஜாதி பேதம் பாராட்டும் நூற்க 
ளைக் கிளப்பி விடுதல் அறிஞர்க்கடுத்த கடமையாகுமோ ? 

விடை . - அஃதுண்மையே ; ஆயினும் , நம் இந்துமதத்தில் 
ஜாதீய தர்மங்களே மோக்ஷவீட்டின் முதற்படியாக அமைக்கப் 
பட்டிருப்பவும் , கலிகாலக்கூத்தால் தத்தம் ஜாதியாசாரங்களைக் 
கைவிட்டுக் கர்மப்பிரஷ்டர்களாய் இகபரசாதகத்தை இழக்கும். 
மாந்தரை நல்வழிப்படுத்து நிமித்தமாகவும் , ஒருடலின்கட் பல 
வுறுப்புக்கள் போன்று உலகின் எல்லாச் சாதியும் பயன்கருதி நடு 
நிலைமை தவறாதூன்றி நோக்குமிடத்து ஒருநிகரன வேயாமென் 
று முண்மையறியாது பிறஜாதியைத் தூஷணம்புரியும் சிலபேதை 
யர்க்குண்மைகாட்டியுய்விக்கும் கருத்தாலும் , தத்தம்ஜாதிப் பெ 
ருமைகளைப் பண்டை நூற் பிரமாணபூர்வம் நிரூபித்தலும் சுஜாதி 
யயிமா 

மான விவேகிகட்குரிய கடமையேயாமென்க. 


is 


2 .. வினா - அவ்வாறாயின் நம் கருணீக வம்ஸ சம்பந்தமாக 
எவ்வெந்நூற்களிற் பிரமாணமுண்டு ? 

விடை - சம்ஸ்கிருதத்தில் , ( 1 ) பிரமாண்டபுராணம் வம் 
சோற்பத்திகாண்டம் , ( 2 ) * ஆதித்திய புராணம் , ( 3 ) ஸௌர 
காதா , ( 4 ) அதர்வணவேத சூர்யசாகாசந்தி கணிதசாகாவிதி , 
( 5 ) + கணகாஸ்மிருதி ஆகிய இவற்றில் போதிய பிரமாணங்க 


ளுண்டு; 


ஈ . வினா - தமிழில் நம் ஜாதி நூல் யாது ? அஃது எக்கா 
லத்தில் , யாரால் , எந்த நூலினின்று மொழி பெயர்க்கப்பெற் 
நது ? 


விடை -- சீர்கருணீக புராணம் ; இது மதுரைக் கூன்பாண் 
டியன் காலத்து ( அதாவது இற்றைக்குச் சுமார் 2000 வருடங் 
கட்கு முன்பு ) ஆருகத மதத்தினராகிய ஞாயிறு பாரீசநாதர் என் 
னும் கவிஞரால் , பிரமாண்ட புராணப்படி மொழிபெயர்க்கப் 
பெற்ற வசனத்தையனுசரித்து , எழு,நூற்றுச் சில்வானம் செய் 
யுட்களாக வியற்றப் பெற்றிருக்கின்றது . 

ச . வினா - சீர்கருணீக புராணத்தைத் தவிர நம்மரபைப் 
பற்றி வேறு நூற்களுளவோ ? 

விடை - கருணீக வம்சப்ரதாபம் ; இஃது ஊறப்பாக்கம் அம் 
பிகைதாசரென்னும் வரகவி நெடுங்குன்றம் அங்குசாமிப் பிள்ளை 
என்பவர் கருணீக புராணத்தையும் பிற் , சரித்திரங்களையும் தொ 
குத்தியற்றிய 100 - செய்யுட்களையுடையது . ( 2 ) கருணீகர் ஹவ்ய 
கவ்ய விதிகள் ; இதனை வெளியிட்டவர் சாலப்பாக்கம் ம- - -ஸ்ரீ 
மு . மாணிக்கம் பிள்ளையவர்கள் . 


* ஆகித்யபுராணம், சௌரகாதை , அதர்வணவேத சூர்யஸாகா சந்தி , 
கணித சாகாவிதி முதலியன பிரமாணமாதலைக் " கருணீகர் ஹவ்ய கவ்ய 
விதிகள் ) என்னும் நூலாலறிக . 

இந்நூல் விரைவில் அச்சிடப்பெறுமென்று சாலப்பாக்கம் மு . மா 
ணிக்கசர்மா தெரிவிக்கிறார் . 


X 


ரு . வினா - இந்நூற்கள் பண்டை நூலோடு ஒவ்வியிருக் 
கின்றனவா ? 

விடை - பெரும்பான்மை ஒத்துளவேனும் வம்ச மூலபுருட 
ருற்பவத்தில் சீர்கருணீக புராணமும் , ஹவ்யகவ்ய விதிகள் என் 
னும் நூலும் போதிக்கின்றன. 

வினா 

- எவ்வாறு பேதம் ? அதற்கேற்ற சமாதானம் 
யாது 

P 


சு . 


விடை - சீர்கருணீக புராணம் : தூர்வாசமஹரிஷியின் சாப 
காரணமாகப் பிரமனும் கலைமகளும் அத்திரிமாதவன் , சுபகுண 
மாலை என்னும் பெயர் கொண்டு அயோனிஜராக அவதரித் 
முறையே புருடோத்தமன் என்னும் பூசுரனாலும் , விஜயபால அர 
சனேவலால் கிருஷ்ணதேவனென்னும் வேதியராலும் வளர்க்கப் 
பெற்று மணம்புரிந்து பெற்ற அறுபத்து நால்வரோ இக்குல 
முதல்வராவார் எனவும் , ஹவ்ய கவ்ய விதிகள் : ‘ சூர்ய புத்திர 
ராகிய சித்திரகுப்தரது மனைவியர் மூவருள் கர்னிகியென்பவள் 
பெற்ற பதினெண் புதல்வரில் எண்மர் காம்பீரபுளி யரசனாகிய 
வீரசேகரயாஜன் குமாரத் திகளெண்மாையும் மணந்து பெற்றவர் 
களாம் அறுபத்து நால்வர் எனவும் கூறுகின்றது . பிரளயாந்த 
சிருஷ்டி கல்பாந்த சிருஷ்டி முதலிய பேதங்களால் சிலதேவதை 
களின் உற்பவம் மாறிவருதல் வழக்கமாதலின் அதனால் உண் 
மைக்குப் பழுதொன்றுமில்லை. இங்கனம் நூற்களின் மர்மத் 
தையுணரமாட்டாதார் -நூற்களைக் குற்றங்கூறிப் பெரும்பழி 
சுமப்பர் . 

அகத்தியர் உற்பத்தி : - மித்திராவருணர் என்னும் 
முநிவர் சமுத்திரக் கரையிற் சஞ்சரித்தபோது ஊர்வசியைக் 
கண்டு மோகமேலீட்டினால் கலிதமான இந்திரியத்தைச் சேர்ப் 
பித்த ஓர் குடத்தினின்று தோன்றினர் எனவும் , பிரமதேவன் 
செய்த யாக சலசத்தினின்று பிறந்தனர் எனவும் ; 

வாலிசுக்ரீவர்கள் : - சூரியசாரதியாம் அருணன் இந் 
திரசபைக்குப் பெண்வேடத்தோடு செல்ல இந்திரன் மோகித் 


xi 


. 


துச்சேர்தலால் வாலியும் , அம்மகவைக்கைக்கொண்டு சூரியனி 
டத்துக்குத் திரும்பிய அருணனை அப்பெண்ணுருவத்தைத் தனக் 
குங்காட்டுமாறு சூரியன் வேண்டி அவ்வாறே காட்டியபோது 
விரகங்கொண்டு புணர்ந்ததாற் சுக்ரீவனும் பிறந்தனர் எனவும் , 
கௌதமபத்னியாகிய அகலிகையைக்காமுற்று இந்திரனும் , சூரி 
யனும் களவாற்கலக்கப் பிறந்த இரு குழந்தைகளும் தனக்குப் 
பிறந்தவர்களல்லவென்னு முண்மை தெரியவந்ததன் மேல் கௌ 
தமர் குரங்காகுக் எனச் சபித்தனர் , அவர்களே வாலி சுக்ரீவர் 
கள் எனவும் 

நாரதர் உற்பத்தி பலவிதமாகவும் ; 

சந்திரன் :-- அத்திரி மஹரிஷியின் நேத்திரத் தினின் 
றும் , அக்னிதேவனது முகத்தினின்றும் , மதனத்தின் போது 
ஷீராப்தியினின்றும் பிறந்ததாகவும் கூறப்பட்டிருக்கவில்லையா ? 

புராணாதிகளுள் ஒன்றந் கொன்று பேதமடையுங்கால் 
வேதப் பிரமாணமே தழுவப்படும் . மேலும் , முதல் நூலும் 
வழி நூல் சார்பு நூல்களும் சிறிது பேதித்து வருதலுக்கு இலக் 
கணமிருத்தலால் இவ்வகைப் பேதமுண்டாவது புதிதன்று , 
கதைத்தொடர்பு சிலபிறழினும் அவற்றின் உண்மை மாத்திரம் 
ஒரே தன்மைப்பட்டிருக்குமென்பது திண்ணம் . இக்காரணங்க 
ளாற்றான் நாம் அவ்விருவகை நாலையும் தழுவி வேதப்பிரமாண 
முள்ள ஆதித்யபுராண வசனத்தைச் செய்யுளாக்கினது . இதில் 
ஆசங்கையின்றென்க . 

வினா - உண்மை மாறாதென்கிறீரே! அதை இதர நூற் 
பிரமாணங்களால் நிரூபிப்பீரா ? 

விடை- பிரம்ஹாம்சமாகிய அத்திரிவேதியரும் சாரதாம் 
சமாகிய சுபகுணமாலையும் வேதியராலும் அரசராலும் வளர்க்கப் 
பெற்று மணம் புரிந்தனர் என்னும் கருணீகபுராணமும் ப்ராம் 
ஹணத்வமுள்ள சித்ரகுப்தரின் புதல்வர் வீரசேகரயாஜ அர 
சன் புத்திரிகளை மணந்தனர் என்னும் ஆதித்யபுராணமும் வரு 
ணங்கூறிய விஷயத்தில் ஒத்துளதன்றே ! இதற்கியைய சைவ 
புராணம் 69 -வது அத்யாயம் , 24, 25 ஸ்லோகங்கள் : ... கலக 

ప్రియా 


எ . 


xii 


యాురు బ్రాహ్మగా 

గొణికోభవేత్ | దేవ ధ్వాజునృపొగాంచరీ ఖేల్లేఖాంచసర్వదా || 
( இதன் தாற்பரியம் ) க்ஷத்ரியஸ் திரீயினிடத்திற் பிராம்ஹண 
னுக்குற்பவித்தவர் கணக்கர் ; இவரது தொழில் தேவாலயத்தி 
லும் , பிராம்ஹணர் அரசர்களிடத்திலும் கணக்கெழு துவது 
என்பதை உண்மைக் கண்ணால் நோக்குக . 

தொல்காப்பியம் மரபியற் சூத்திரம் 639 " அந்தணாளர்க் 
கரசுவரைவின்றே ( இ - ம் ) ‘ சிறுபான்மை அந்தணர் அரசாட்சி 
புரிதலும் மரபு என்பதனால் வீரசேகரயாஜன் அப்பெயரால் ) 
அந்தணனாதல் விளங்குவதால் சீர்கருணீக புராணத்தில் சோம 
யாஜப் பிராம் ஹணருடன் சம்பந்தம் செய்தவர் என்பதனோடு 
மாறுபடாபையும் உய்த்துணர்க , 

அ . வினா - கருணீகர் ப்ராம்ஹணத்துவ முடையவர்கள் 
தாமோ ? சுருதியுக்திய நுபவ பூர்வம் விடைவேண்டும் ? 

விடை - சுபகுணமாலை அயோனிஜமாகிப் போஷணை மாத்தி 
ரட் அரசனாற் பெற்றதாலும் , வீரசேகரயாஜன் அரசுபுரிந்தா 
லும் முன்விடையில் விளக்கிய வண்ணம் சோமயாஜ வேதிபனா 
தலாலும் நாமமாத்திரையில் க்ஷத்திரிய ஸ்திரீ என்பதன்றி 
நூலிலும் பேதியாமல் பிராம்ஹண சுக்ல சோணித உற்பவமாத 
லால் பிராம்ஹணத்துவத்துக்குப் பங்கமில்லை . 

வருண தர்ப்பண முதல் அத்யாயம் 15 - பக்கம் - இவர் 
சில பிரிவான கணக்கஜாதிக்குள் உயர்வான ஜாதி ; இவர்களை 
வடதேசத்திற் பிராம்ஹண கணக்கர் என்கிறார்கள் . 

ஸ்ரீமஹாபக்த விஜய வசனம் , ஞானேசுவரர் சரித்திரம், 
259 - ம் பக்கம்- " கோவிந்த பண்டிதரென்பவர் ... கருணீகப்ராம் 
ஹணராதலால் இராஜனிடம் கணக்கெழுதும் உத்யோகத்திலி 
ருந்துகொண்டு ... ” இவைகளுக்கேற்ப மா-- ஸ்ரீ மா . 
தேவ பிள்ளை தெரிவிக்கிறார் : “ பங்காளத்தில் காயகலான வழங் 

* இந்நூல் அநேக வித்வந்மணிகள் சாத்துக்கவிகளுடன் சென்னை 
வன்ய ஷத்திரிய மஹா சங்க இன்ஸ்பெக்டர் ம-.- ஸ்ரீ கா . ஆறுமுகநாயக 
ரால் வெளியிடப் பெற்றது . 


வாசு 


xiii 


கும் கருணீகருக்கும் பிராம்ஹணருக்கும் ஜாதிவிஷபத்தில் போ 
ராட்டமுண்டு ” என்பதை நோக்கின் வடதேயங்களுள் கருணீ 
கப்ராம்ஹணர் என்னும் வழக்கமுண்மைதெற்றென் னும். இன் 
னும் இவ்வம்சத்தினர்க்குரிய தசாங்கங்களில் அன்னக்கொடி , 
தாமரைமலை, வேதமுரசு என்னும் சிறப்பியல்களால் பிராம்ஹ 
ணத்வமுடைமை நன்கு புலப்படும் . பொறாமையுடையார் ஒழிக , 
உண்மைகாணும் அறிவாளர்க்கு இதனின் மிக்க பிரமாணம் 
விவரிக்கவேண்டியதில்லை. 


வினா - கருணீகர் என்னும் பதப்பொருள் யாது ? 


விடை - கர்ணீகர் , கர்ணம் -- ஈகம் + அர் = காதின் தன்மை 
யுடையோர். கர்ணம் = காது , ஈகம் = தன்மைப் பொருட்டாய் 
வருவதோர் வடசொல் ; தெய்வீகம் , பிராஹ்மணீகம் என்பவற் 
றிற்போல ; கண்ணாற் கண்டறியப்பெறாதன செவியான றிந்து நம் 
பப்பெறுதல் போலப் பூர்வ அரசர்கள் தாம் கண்னுறப்பெறாத 
வற்றையிவர்கள் கணக்குகளான் மெய்பெறவறிந்து நீதி செலுத் 
தலின் இவர்க்கிப்பெயாய்திற்றென்பர் ஒரு சாரார் . 


பெரிய புராணம் , தடுத்தாட்கொண்ட புராணம் , 58 வது கவி . 


இருண் மறை மிடற்றான் கையி லோலைகண் டவையோ பேரவ 
வருள் பெறு கரணத் தானு மாவணந் தொழுது வாங்கிச் 
சுருள் பெறு மடியை நீக்கி விரித்தனன் றொன்மை நோக்கித் 
தெருள் பெறு சவையோர் கேட்ப வாசகஞ் செப்பு கின்மூன் . ” 


இக்கவிக்கு மழவை மகாலிங்கையர் , “ கரணத்தானும் = கணக் 
கனும் " என்றுரை கூறி " கரணம் தெலுங்கு மொழியிற் பண்பி 
யாயினும் , தமிழிற் பண்பாக்கி ஆன் விகுதி புணர்த்துக் குணி 
யாக்கினார் ” என்றெழுதியிருப்பதால் கரணம் என்பது தெலுங் 
கில் கணக்கன் எனும் பொருள் தருவது பற்றித் தமிழில் திரிந்து 
வழங்கிற்றெனினுமாம் . சமஸ்கிருதத்தில் ‘ கணக எனவே பிர 
யோகிக்கப்பட்டிருக்கின்றது . கணக்கர் தம் வழியி னுள்ளார். 


xiy 


காவிதியர் என்பது சூடாமணி நிகண்டு மக்கட்பெயர்த் தொ 
குதி . இவை நூற்பிரயோகம் . 

க0 . வினா - கருணீக ஜாதியின் உட்பிரிவுகளெவை ? கார 
ணம் யாது ? 

விடை - இப்புராணத்தின் பிற்கால சம்பவச் சருக்கத்திற் 
கூறியவாறன்றி வேறு காரணமும் கூறப்படுகின்றது . சதுரை 
அ . சிவசிதம்பரம்பிள்ளையவர்களியற்றிய விசித்திர வினாவிடை 
என்னும் புத்தகம் , பக்கம் 2 : " சீர்கருணீகர் என்ற குலத்திலி 
ருந்து தான் குணத்தாலும் தொழிலாலும் வேறுபட்டு மற்ற 
நால்வகைக் கணக்கரானார்கள் . எவ்வாறெனில் : -சிறப்போடும் 
ஆசாரத்தோடுமிருத்தலினாலேயே சீர்கருணர் என்றும் , சரடா 
கிய பூணூல் அணிதலினாலேயே சரட்டுக்கணக்கரென்றும் , 
கணக்கெழுதுங் காலத்தும் கட்டளையிடுங் காலத்தும் தர்மஞ் 
செய் காலத்தும் தம் கைகளைக்காட்டலால் கைகாட்டும் கணக் 
சான்றும் , மத்வமதத்தைச் சிலர் தழுவினமையால் மத்வழிக் 
கணக்கரென்றுமாம் என்று கூறுதலறிக . சரடருக்கும் கை 
காட்டிகட்கும் வேறோர் காரணம் சௌரகாதையிற் கூறப்படுகின் 
றது . அதனை அடுத்த பகுதியுட்காட்டுவாம் . 


கக . வினா- இம்மரபினரின் பட்டப்பெயர்களும் பாஷை 
களும் எவ்வா றுள்ளன ? 


விடை - க்ஷ . விசித்திர வினாவிடை 2 - வது பக்கக்குறிப்பு : 
( இந்நியோகி வேதியராகிய கணக்கர் சோழமண்டலத்திற்றான் 
நிறைந்திருக்கின்றனர் . இங்கிருப்பார்க்குப் பிள்ளைப் பட்ட 
மும் , வடக்கில் பந்தர் முதலிய இடங்களிலிருப்போர்க்கு ராவு , 
சிங் பட்டமும் வழங்குகின்றன . பிள்ளைகள் தமிழும் ராவுமுத 
லானோர் தெலுங்கும் பேசுகின்றனர் . 

மேற்கே மலையாளம் முதலிய இடங்களிலிருப்போர்க்கு 
மேனன் , ஷான் போக் முதலிய பெயர்களும் அவ்வத்தேச 
பாஷைகளும் , பங்காளத்தில் காயகர் பட்டமும் பங்காள் 


Xv 


பாஷையும் வழங்கிவருதாய்த் தெரிகிறது . ஆகையால் அவ் 
வத்தேச இயல்பால் பலவித பட்டமும் பாஷைகளுமுண்டு 
என்று கூறலாம். 

வினா - கருணீகர்க்கு வேறுபெயர் எந்த நூற்களில் 
எவ்வாறு பிரயோகம் ? 


கஉ . 


விடை - கணகாஸ்மிருதியில் ஸௌரர் , கேதாரத்வி 
ஜாள் , கர்னிகியாம்னாள் , நியம்னாள் , அஹிஸு ஹோமாதி 
கள் என்று கூறப்படுவதாக ஹவ்ய கவ்ய விதிகளில் கண்டது . 
நியோகியர் என்பது பழம்புராண அபிமதம் . 

ககூ , வினா - கணக்கெழுதுந் தொழிலால் மற்றைச் சாதி 
யாரும் கணக்கானப் படுகின்றனரே ! இதற்கென்ன சமாதா 
னம் ? 

விடை- திணை நிலஞ்சாதி குடியேயுடைமை... " ஆதி 
யால் பெயர்கள் வருமாதலால் நமது ஜாதிப் பெயர் பிறர்க்கும் 
தொழில்பற்றியெய்தும் . அரசுபுரியும் யாவரும் அரசர் , மரவேலை 
செய்யும் யாவரும் தச்சர் என்னும் பொது வழக்கு வழங்கல் 
போல . அல்லதூஉம் இப்பெயர் காரணங்கருதியவழி ஏனைமரபி 
னரைத் தொழிலாற்சுட்டிக் காரணங் கருதாவழி இம்மரபின 
ரையேயுணர்த்தும் காரண விடுகுறிப்பெயரெனினும் பொருந் 
தும் , 

வினா - நம் மரபைப்பற்றிய தமிழ் நூற் பிரயோகங் 
களை விளக்குக. 

விடை - பள்ளிக்கணக்க ருள்ளம் பெற்ற ... கல்லாடம் , 
ஓலைக்கணக்கரொலியடங்குபுன் செக்கர் நாலடி , கணக்காயரில் 
லாதவூரும் திரிகடுகம் ; இனி வழக்கில் மதுரைக்கணக்காயனார் 
மகனார் நக்கீரனார் இவையேயன்றிப் பின்வரும் நூற்களின் பிர 
யோகத்தையுமறிக : 


க.ச. 


* நன்னூல் பொதுவியல் . 
பள்ளி - பாடசாவை , 


XVI 


திருமுருகாற்றுப்படை ஏட்டுப்பிரதியிலுள்ள 

தனிச் செய்யுள் 


வெண்பா . 


மதுரைக் கணக்கன் மகனா நக்கீர 
னிதமுடனே யீண்டருளிச் செய்த - விதமார் 
திருமுருகாற்றுப்படையைச் செப்புதற்கொப் பில்லா 
வருமுருகாற்றுப்படைபோ மாய்ந்து . 

( க ) 


வேறு தனிச் செய்யுள் . 


ஏடெழுதுஞ் செங்கை யெழுதுமெழுத் தாணிக்கை 
நாடரிய மன்னர்முடி நாட்டுங்கை - நீடுலகிற் 
றாம்பீலி யாளர்க்குத் தானங் கொடுக்குங்கை 
* காம்பீலிச் சீர்கருணர் கை . 
இராமாயண அஸ்வமேதசருக்கத்தில். 

கலிவிருத்தம் . 
இணக்கும் வகை வித்தக ரிசைத்தவழி நான்குங் 
குணக்கிரியை யெட்டுமறி கோதறுகு ணத்தோ 
ரணுத்தொகை மலை செய்தச லத்தையணு வாக்குங் 
கணக்கர்கண் மணிச்சிவிகை யிற்கடிது சென்றார் . 

( ங ) 
பாரத அசுவமேதத்தில் . 

எழ் சீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
தாமரை மாலை மார்பினிற் றிகழ 

வோ திமக் கொடிமுனஞ் சார 
வாமவெம் பரிதேர் வாரணம் பொதுள 

மன்னவர் தங்குறை யிரப்பக் 
காமுற மழையின் அளிகணக் குரைக்கக் 

கற்றுணர் சமர்த்துடன் றரளச் 
சேமவெண் சிவிகை மீதுற வந்தார் 

சீர்கரு ணேசர்கண் மாதோ . 


xvii 


சுந்தரவிலாசத்தில் 

அறுசீர்க்கழினெடிலாசிரியவிருத்தம் . 
வேதனார் மரபு தன்னில் விளங்குசீர்க் கருணர் கோமான் 
ஆதியின் முக்கட் டேவ னத்தகை யான வள்ள 
லோதனா புரிக்கு வேந்த னுயர்வெண்ணெய் நல்லூ ரண்ணல் 
சாதனந் தனை வா . சிக்கக் சபைதனில் வருகின் முனே , ( ரு ) 


கலித்துறை . 
செந்தமிழாள ரிராசர்க்கு மந்திரி சீர்கருணர். 
தந்திர மானவர் காம்பிலி நாடர் தழைத்தவர் 
விந்த வலங்க லணிவோ ரனக்கொடி வேந்தர்மதி 
மந்திரி யோரெங் குலச்சிறை நாயன் மரபினரே .. 


முதற்பகுதி முற்றும் . 


* கல்கத்தா பிரசிடென்சி காலேஜில் முதல் சமஸ்கிருத வித் 
வானாகிய ஹரிபிரசாது . சாஸ்திரியார் எழுதியிருக்கிற இந்து 
தேச சரித்திரத்தில் இப்போது ரோஹில்கண்டென்று வழங்கு , 
கிற பாஞ்சால தேசத்திலுள்ள காம்பீலியா நாட்டில் தான் ஆதி : 
வைத்திய சால் திரிகளின் சங்கமிருந்ததென்று சொல்லப்பட்டி 
ருக்கிறது . 

ஜான் ஆண்டர்ஸன் , எம் . டி , அவர்கள் எழுதிய ‘ Catalogue 
and hand - book of the Archeological collections in the 
Indian Museum என்ற புஸ்தகத்திலும் காம்பீலியாவென்பது 
இமயகிரி முதல் செம்பால் நதிவரையில் வியாபித்திருந்த பாஞ் 
சாலதேசத்தின் தென்பாகத்தினுட் பிரதான பட்டணமென்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . 


கடவுள் துணை . 


இந்நூல் அச்சிட நன்கொடையுதவிய கனவான்கள் மீது 


புகழ்க்கவிகள் . 


பூமேவு கடலாடைப் புவியிலென்று நிலவுபொருள் புகழே யென்ப 
மாமேவு நூலறிஞரது பெறுவ தெல்லார்க்கும் வாய்ப்ப தன்றாற் 
காமேவு கரதலத்தோம் பாவீகைக் காட்சியவர்க் கண்ணி மன்னுந் 
தேமேவு செந்தமிழ்வல் லோர்புனையு முடம்பு பெற்றுத் திகழ்வ தஃதே . ( 1 ) 


உரையொடும்பாட் டுடையர்சிலர் தாம்வலவ னேவாவா னூர்தி யேகிக் 
கரையளால் லின்பந்துய்த் திடுவரெனு மெய்ம்மொழியுங் கருதி நோக்கிற் 
புரைதபுசீ ரிம்மையினு மறுமையினும் பயனீன்று பொற்பக் காண்டும் 
அரியபிற வியிற்பெறுவ தாயநல மிதிற்பிறிதிங் கியாவ தம்மா . ( 2 ) 


புண்ணியஞ்சேர் சீர்கருணப் புராணமிது நம்மரபோர் புரிந்து நோக்கிற் 
நண்ணியால் லருட்சீல முடையோரா தற்குதவும் தகுதித் தென்றே ( யோ ? 
யெண்ணியநம் முளக்குறிப்பின் மேம்படு பொன் னுதவினரவ்விசைவேட்டே 
நண்ணுகுலத் துரியகுண வியற்கையினோ? வபிமான நலத்தி னானோ ? ( 3 ) 


அகத்தளவை முகங்காட்ட வளிப்பவரே பெரியர்கனி யரிய ரென்னிற் 
பகர்ச்சியுறா முனங்குறிப்பின் மீச்சென்ற கொடை குறித்த பண்புக் கியாமே 
தகப்புரியுங் கைம்மாறொன் றென்னேயெம் புலவரையைத் தாண்டி நீண்ட 
மிகப்பெரிய புகழ்வாயாற் சொலவெளிதன் றவர்பெயரே விளம்பு வாமால் . () 


XX 


15 - ரூபாய் மகோன்னத வகுப்பினர் . 


சூ . கந்தசாமி பிள்ளையவர்கள் , பெருங்குரிச்சி கர்ணம் . 


வளங்குலவுங் கழனிபுடை சூழவுறு பெருங்குறிச்சி வாசன் றூய 
ருளங்கெழுநற் கீர்த்திக்கு வித்தாகும் வாய்மைபொறை யொழுக்க மாதி 
விளங்குகுண நலனமைந்தோன் குழந்தை வேன் மகிபர் கவம் விளக்கு மைர் 
களங்கமறு கலைமாட்சிக் கந்தசாமிப்பெயர்கொள் காவலோனும் . [ தன் 


சி . இரங்கசாமிப் பிள்ளையவர்கள் , வளப்பூர்நாடு கர்ணம் . 


வேதாந்த தேசிகர்சித் தாந்தநெறி வைணவமே விழுமி தென்னா 
மீதாந்த பரந்தாம னடிக்கல்லான் முடிவணக்கா மேலோன் றாமப் 
போதார் திண் ணியபுயச்சிங் கையபூபன் றவம்பூத்த புனிதன் றொல்சீர்க் 
காதாரச் சேந்தமங்கை யிரங்கசா மிச்சுகுண வருள்மிக் கோனும் , 


தா . வெங்கடாத்திரி பிள்ளையவர்கள் , அரங்கனூர் . 


கற்பித்த மொழிகுழறு மிளங்கிள்ளை யுரை கேட்டுக் கனிபா னல்கும் 
பொற்பினெனக் குதவிபல புரிந்திந்தப் பணிகாட்டிப் பொருளு மீந்த 
விற்பனத்தா மோதரமா லருந்தவத்துப் புதல்வன் வெங்க டாத்திரிப்பேர் 
கற்புலவர் புகழுமெழி லரங்கனூர் வாழ்வுகந்த நாவ லோனும் . 


சி . அப்பாவு பிள்ளையவர்கள் , காடையாம்பேட்டை . 


இப்பாரி லுரைப்பார்தா முரைப்பவெலா மீவார்பா லிருக்குஞ் போ 
ஒப்பாரே யிவர்க்கென்னாச் சிரந்துளக்கி வியந்து தன துயர்ச்சி நோக்கி 
எப்பாவ லருமிசைக்கும் பெருந்தகைமைச் சின்னையவேட் கினிய செல்வன் 
அப்பாவுப் பேராளன் காடையம்பேட்டையில் வாச மமர்ந்த கோவும் . ( 8) 


xxi 


10- ரூபாய் B - வகுப்பு நன்கொடையாளர் . 


த . போலம் செட்டியார் அவர்கள் , கீரப்பூர் . 


நம்மரபி லபிமான மிவர்தந்த கொடைத்தகுதி நல்ல கேண்மின் 
எம்மரபென் றாலுமன்புக் குரிமையதன் பெருமை சொல வெளிமை யாமோ 
தம்மரபு துலக்கிரமக் கோர்வியப்பைப் பொருளினொடு தந்தா னாட்த்து 
செய்ம்மரபிற் செம்மலம்மா கீரநகர்ப் பண்டகுலச் செவ்வே என்னான் . ( 9 ) 


பாவலர்மாட்டிசையுமட மங்கையர்கை வளை மனமும் பாராள் கின்ற 
காவலராற் பூசனையு மொன்னார் பால் வெற்றியுந்தான் கலந்து பூண்ட 
வாவலர்பால் வேறில்லா நட்புமறத் தாந்பொன்னு மதனாற் சீரும் 
ஒவறவே யெளிதுபெற்ற நல்லப்ப பூபர்தவ முணர்த்து மைந்தன் . 


( 10 ) 


தண்டமிழோர் கரமொன்றே மங்கையர் தம் முலையுமிவன் சமுகங் காணில் 
மண்டு பொன்னே பெறுவமுகில் தருவுமணி நிதியுமிக மனது நாணக் 
கண்டபசுந் தோகையனா ரென்னேநாண் விடுவதெனக் கவிஞர் பாடக் 
கொண்டபுகழ்ப் பாப்பையவேட் கிளையசிங்கம் போலமப்பேர்க் குரிசி 

( றானும் . (11 ) 


துத்திப்பாளையம் வ வெங்கடாசலம் பிள்ளையவர்கள் . 

( ன 
சிங்கமெனத் திகழ்வலியா னுதாரகுணப் பெருமையினான் செங்கோன் மன் 
ரிங்கிதந்தேர்ந் தொழுகியலான் பழனியில் வாழ் முருகனடி யிணைகள் போ 
துங்கவர தப்பமகீ பதிபுதல்வன் றுத்திநகர்த் துலங்கு மேன்மை 

[ ற்றுந் 
வெங்கடா சலாம சுகுணவரோ தயனான மேதக் கோனும் .. ( 12 ) 


துத்திக்குளம் அ . இராமசாமி பிள்ளையவர்கள் . 


தித்திக்கு மொழிமடவார் மயல்கொண்டு பின்றொடரத் திகழும் பொற்பான் 
புத்திக்குஞ்சாதுரிய மொழிக்குமுய ரொழுக்கினுக்கும் பொறைக்குர் தெய்வ 
பத்திக்கும் புகழ்க்குமுதா ரணமாக வமையருணா சலவேள் பாலன் 
துத்திக்குளம்வாழு மிராமசாமிப்பெயர்கொள் சுமுகன் றானும் .. ( 13 ) 


xxii 


நஞ்சுண்டபுரம் மு . சுப்பிரமணிய பிள்ளையவர்கள் . 


செப்பிரமணியகுணத்தா னரும் பொருளற் பலகலையும் தெளியக் கற்றோன் 
விப்பிரம ணிகள் புகலும் வேதாந்த மும்பயின்று விளங்குஞ் சீரான் 
ஒப்பிரமணியர்பபினஞ்சுண்டபுர முத்தையவே ளுவக்கு மைந்தன் 
சுப்பிரமணியநாமம் புனைந்திசையாற் றிசைபோர்த்த தூய்மை யோனும் ( ) 


லக்கபுரம் ப . திருக்கைவேல பிள்ளையவர்கள் . 


மருக்கமழ்பூங் குழல் வள்ளி தெய்வானை மணவாளன் வடிவேற் கையோன் 
உருக்கமுற நினைக்குமன்பர்க் கவரினும் பே ரன்புடையோ னுபய பாதக் 
தரிக்குமுடிப் பழனியப்ப மன்புதல்வனிலக்கபுரந் தனில்வாழ் கின்ற 
திருக்கைவேற் பூபதியா மருத்தவத்துப் பெருந்தகைமைச் சீமான் ஏனும் . ( ) 


கரிச்சிபாளையம் ரா . நஞ்சைய பிள்ளையவர்கள் . 


விஞ்சியமா னிடப்பிறவி யரிதென்ப திதுகொண்டு மேலாம் பேறு மீப்போய் 
நெஞ்சுகினைந் தடையுமொரு பெருமைகண்டே யெனத்தேர்ந்த நெறியான் 

ஞ்சு துயல் வருசோலைக் கரிச்சிநக ரிராமைய செம் மற்கு மைந்தன் 
நஞ்சையவேள் பொருட்கல்வி கேள்வியறி வொழுக்கநிறை நலத்தி னானும் . 


காடையம்பேட்டை சு . நீலமேகம் பிள்ளையவர்கள் . 


மூலமே கம்பிரம வத்துவென முழங்குமறை முறைதேர்ந் துற்ற ( க்கார் 
சீலமேகஞ்சுகமா முயிர்க்செனுமெய்ம்மையுமுணர்ந்து தெளிந்தோன் மை 
காலமே கம்பொருவுங் கொடையாளன் சுந்தரமால் காதற் புத்ரன் 
நீலமேகப்பெயரோன் காடையம்பேட்டையில் வாழு நிதிக்கோன் றானும் . ( ) 


தாரமங்கலம் ப . கந்தசாமி பிாளையவர்கள் . 


இந்துமுக மடவார்தம் விழியஞ்சே லென்னவவ ரோந்து கொம்மைப் 
பந்து முலை வம்புபுரி தாரமங்கைக் கயிலாய பரன்றாள் போற்றிப் 
பந்தமறும் பழனியப்ப பூமான் முன் றவமெல்லாம் பலிக்க வந்து 
கர்தசாமிப்பெயருங் கண்ணியஞ்சேர் புண்ணியமுங் கைச்சொண்டோனும். 


xxiii 


அங்கனூர் தே . கந்தசாமி பிள்ளையவர்கள் . 


கட்டளைக்கலித்துறை . 


ஆவலி னாலறம் பூத்துள மேன்மை யரங்கநகர்த் 
தேவண பூபதி செல்வக்கு மாரன் றிருந்துமிசை 
யோவறு கல்வியுஞ் செல்வமு மிக்க வுதாரமுஞ்சேர் 
காவல னாங்கந்த சாமி வரோதயக் காட்சியனே . 


( 19 ) 


அரங்கனூர் கு . அழகராய பிள்ளையவர்கள் . 


திருமேவு செல்வம் பெரும்பயன் மெய்ப்புகழ் செய்யவென்றே 
பெருநீதி மான்க ளுரைக்கின்ற மெய்ம்மை பெரிதுணர்ந்த 
குருநாத மன்னன் கனயோக புத்ரன் குலாவரங்கைப் 
புரமே வழகிய ராயனென் கின்ற புனிதனரோ. 


( 20 ) 


பொட்டணம் பெ . இரதபதி பிள்ளையவர்கள் . 


கலித்துறை . 
கரும்பு கைக்கொளாக் குறையலான் மதனொடு காணின் 
விரும்பு வேற்றுமை யிராதென மங்கையர் விழையச் 
சுரும்ப ரற்றுதார்ப் பெரியணேந் திரன்றரு தோன்றல் 
வரும்பு கழ்ப்பதி ரகுபதி பொட்டண வாசன் . 


( 21 ) 


இருப்புலி து . சுப்பராய பிள்ளையவர்கள் . 


நிலைகொளும் பொருடனை நிலையில் பொரு ணேர்தல் 
கலைகொ ளும் பொருள் கண்டவர்க் காமெனக் காட்டு 
மலைகொ டிண்புயக் குமாரசாமிக்கொரு மைந்த 
னிலைகொள் வேற்சுப்ப ராயனா மிருப்புலிக் கிறைவன் . 


( 22 ) 


xxiv 


பள்ளிப்பட்டி கு . சின்னைய பிள்ளையவர்கள் . 


எழுசீர்க்கழினெடிலடியாசியவிருத்தம் . 
என்றினோ ருதவு மொப்பமாங் காங்கே யெய்தினன் சுயநல மெண்ணான் 
நன்று செய் கொள்கை யென்றனக் குதவி நானிலத் திசையுநாட்டினனாற் 
குன்றின்மேலிட்ட விளக்கினின் றிலங்குங் குணத்தினான் விருப்பள்ளி நகர் 
துன்றிய செல்வக் குப்பண நிருபன் றோன்றலாஞ் சின்னைய துரையே ( வாழ் 


வகாம்பட்டி அ . குமாரசுவாமி பிள்ளையவர்கள் . 
இத்தனை செயற்கு மாதியாய் முதனூ லீந்தவன் பெரும்புகழிசைக்க 
எத்தனை நாவுண் டெனக்குள தொன்றே யெண்ணியாங் கியம்பலு மெளி 
அத்தியண் ணேந்த்ர னளித்த சேய் முருக னடிமற வாமனத் தன்பன் ( தோ 
மெத்துசீர் வகர நகருளோன் குமார சாமிநா மம்புனை வேந்தே . ( 24 ) 


பின்கண்டவர்கள் நன்கொடை A வகுப்புத் தொகையாகிய 

சூ . 7 கொடுத்து தவினார்கள் . 


1 சாமிசெட்டிப்பட்டி T . இராமசாமி பிள்ளையவர்கள் . 
2 நடுப்பட்டி P. ஆறுமுகம் பிள்ளையவர்கள் . 


அச்சிட்டவர் . 


நேசமிகும் நங்குலத்துற் பவித்தவபி மானமதா னிலவ வச்சிற் 
றேசுபெறப் பதித்தீர்தான் வியாக்கிரம பாதரின்கோத் திரமுஞ் சீரா 
ராசுவலா யன சூத்தி ரமும் படைத்தோன் வேதகிரி யண்ண லீன்ற 
பேசுபுக ழார் நயனாப் பிள்ளையெனுஞ் சேலநகர்ப் பெருமை யோனே . 


கட் 

B 
சுபம் . 


00 . 


திருச்சிற்றம்பலம் . 
கர் 


பம் 


கடவுள் துணை . 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


பாயிரம் கடவுள் வாழ்த்து . 


0 : 


மதுரைச் சித்திவிடியகர் 


கலிவிருததம 


Y 


* சத்தியானைது தந்துசகங் கணமெய்ச 
சத்தியானை சமாதி செய்வோர்க்கருண் 
முத்தியானை முகன மகன கூடல்வாழ் 

சித்தியானை திருவடிபோற்றுவாம் . 
( இதன் பொருள) சகல உலகங்களையும் ஆதி , பரை , இசசை , ஞானம் , 
கிரியை என்னும் ஐம்பெருஞ் சத்திகளால அழகிதாகப் படைத்தலாதி 
தொழில்களைப்புரிந்து தியானை சமாதி முதலிய யோக ஞான சாதனம கை 
வந்தபக்குவிகளுக்கு மெய்சசுமாறு வீடளிக்கின்றவரும் , அகோரம் , தற்புரு 
டம் , வாமம் , ஈசானம் , சத்தியோசாதம் எனலும் ஜீரது திருமுகங்களை 
யுடையவருமாகிய ஸ்ரீசிவபெருமானது மூத்த புதல்வராகியமதுரைமாநகர்ச 
சித்திவிநாயகக்கடவுளின் அழகிய பாதங்களைப்பணிகுவாம . ( இந்நூலிடுக்க 
ணின்றி இனிது முடிதற்பொருட்டு ) என்றவாறு . 

சத்தியால் எனவே முதற்காரணமும் , தந்து எனவே தான் நிமித்த 
காரணமுமாதல் பெற்றும் . ஐது - அழகிது. குறிப்பு முற்றெச்சம் அழகு 
பெறச் செய்தல் , சடப் பொருள்கள் பல்வேறு வண்ணப்படிவமாய்த்தோனறி 

* இக்குறியுள்ளன. உரை யாசிரியர் செய்தவை . இவை இவரது 
சகோதரரும் , மதுரைத் தமிழ்ச் சங்கபாலபண்டித பரீக்ஷையின் முகம் 
பரிசு பெற்றவருமாகிய அ . கந்தசாமிபிள்ளை எழுதிய உரைபெற்தன் . 


2 


பட்டப்படி 


உ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


நின்றழிதலையும் , சேதனப்பகுதி முன்பின்னுணராவாறு திரோதித்து மல 
நீக்கத்துக்கதி பெறுமாறு அநுக்கிரகித்தலையும் குறிக்கும் . ஐம்முகங்களுமு 
றையே அழித்தல் , காத்தல் , விளக்கல் , அநுக்ரகித்தல் , தோற்றுவித்தலென 
ஐந்தொழிலு நடாத்தும் . எடுத்த காரியம் சித்தி பெறக்கருணை கூர்வாராத 
லிற் சித்திவிநாயக வணக்கங்கூறினர் . அன்றி மதுரைமாநகர்க்கண்ணே 
வழிநூலாக இஃது செய்யப்பட்டதனான் அத்தல விநாயகர் வணக்கங்கூறிற் 
றெனினுமாம் . 

( க ) 
அருணபுர விபமுகவ கரமைந்துளானே 

யரிமருக திரிநயன வறுகுமுடிசூடீ 
தருணபுரவுமையிறைவர் தந்தபுதல்வோனே 

சதுர்மறைகள் பலகலையுமொழியவலசதுரா 
விரணமுடனெ திரவுணனுடலமிருகூறாய் 

விழமிகவுமுனிவுகொடு பொருதவிறலவனே 
கருணர்குலசரிதையது மொழியவடியேற்குன் 

கருணைபெரிதருள்புரிக கழலிணைகடுணையே . 
( இ - ள் ) சிவந்த மேனியும் , யானை முகமும் , ஐந்து கரமுமுடையாய் ! 
மஹாவிஷ்ணுவின் மருகனே ! மூன்று நேத்திரமும் அறுகுசூடிய முடியுமுள் 
ளவனே ! பக்குவ நோக்கிப்பாலிக்கும் உமாமகேஸ்வரர் திருக்குமாரனே ! 
டால் வேதமும் பலகலைகளும் அடியார்க்குணர்த்தும் வித்தகனே ! பகை 
கொண்டெதிர்த்த கயாசுரனுடல் பிளக்கச்சினந்து வீசி வெற்றிபெற்றோய் ! 
சீர் கருணர் வம்ச புராணத்தை எளியேன் இனிது நடாத்த நின்னருள் மிக 
வும் தருக . எனக்குன் பாதங்களே தஞ்சமாவதன்றிப் பிறிதில்லை எ - று . 

அருணம் = செம்மை , புரம் = தேகம் , புரவு = ஈகை , பூர்த்தில்விபுதை 
என்பவள் மாக தமுனிவனைக் கூடிப்பெற்ற கயமுகாசூரனால் தேவர் துன் 
புற்று மொழிய , விநாயகர் தம்கொம்பிலொன்றை ஒடித்தெறிந்து அவ்வசு 
ரனை வீட்டினரென்பது ஸ்காந்த புராணத்துள்ளது . 

( உ ) 
முருகக்கடவுள் 
வஞ்சியிடை கொஞ்சுமொழி மஞ்சளகவள்ளி 

மணவாள குணசீல மயிலேறு குகனே 
யஞ்சநடையம்பிகையு மந்திநிறவரனு 

மருளருணபுர முருகவயில் பரவுகரனே 
தஞ்சமென நம்பினனுனஞ்சல் புரிதணிகைச் 

சயிலகுருபரவசுரசமரகம்பீரா 
கஞ்சமெனவிஞ்சுபத நெஞ்சமுறவியல்சீர் 

கருணர்குல சரிதைபுகல் கருணைபுரிவாயே, 


. 


பாயிரம் . 


ந 
. 


( இ - ள் ) வஞ்சிக்கொடி போலிடையும் , கொஞ்சிப்பேசும் மொழியும் , 
முகில்போலும் கூந்தலும் வாய்ந்த வள்ளிநாயகி தலைவனே ! நற்குணசீல 
னே ! மயில்வாகனத்தில் வருங்குகனே ! அன்னம் போன்ற நடைபெற்ற 
உமாதேவியாருக்கும் அந்திவண்ணராகிய பரமசிவத்துக்கும் புதல்வரே ! 
ஞாயிறு என்னுந் தலத்திலெழுந்தருளிய இளையோனே ! வேலாயுதக்கை 
டோய் ! திருத்தணிகை வாசா ! சிவபிரானுக்குங் குருவானவனே ! அசுரரை 
யுத்தத்தில் வென்ற கம்பீரனே ! கீர்த்திமிக்க ஸ்ரீகருணீகர் மரபு நூலைப் 
பேதையேன் சொல்லவறியாமல் உன்னையே பற்றுக்கோடாக நம்பினேனா 
தலால் அஞ்சலென்றாதரவுகூறுந் திருவருள் புரிவாயாக . நின் தாமரை 
மலர் போலும் பதங்களும் என் மனத்தென்றும் விளங்குக ( எ - று ) . 

இந் நூலாசிரியர் ஞாயிறு பாரீசநாதொன்பவராதலால் ஞாயிறு என் 
பது இவர் வசித்த ஊர்ப்பெயரென்றறிதற்கு அருணபுரமென்றார் . முற்காலி 
யிலும் , கீழ்ப்போதரும் மீனாட்சியம்மை துதி கவியிலும் அதனையே விதந்து 
கூறுவர் . மேற்கவியில் அருணபுரம் = சிவந்தமேனி, எனப்பொருள் கொன் 
டாம் . அதுவும் பெருந் துமென்பதறிவித்தற்கு . 

( 5 ) 


ஸ்ரீ சொக்கநாதர் . 


வேறு . 


காலையேயருந்து பாந்தள் கம்மதாணிமாலையும் 

கனமதார்ந்த சூலமான் கனற்பரந்தகையினார் 
வேலைமேவுமாலமுண்ட வீரதீரவிமலனார் 

மேருசாபமாய் வளைத்து வெம்பார், கித்தவ 
ராலவாயிலான கூடலாறுபத்துநாலுமாம் 

அன்பினோமொடல்செய்த வாதி சோதித்தியார் 
சோலை சூழு மதுரை மேவு சுருதியான பொருளினார் . 

தோகைபாகர் சொக்கநாத னார்பதங்கள் போற்றுவாம் . 
( இ - ள் ) வாயுபக்ஷணம் செய்யும் சர்ப்பங்களே புனையுமாலையும் , அயன் 
சிரமாலிகையே மதாணிப் பதக்கமுமாகப் பெருமை மிக்க சூலம் , மான் , 
அக்னி தரித்த கைகளையுடையவர் , முற்காலத்து க்ஷராப்தியி லெழுந்தவி 
டத்தையுண்ட வீரர் மலரஹிதர் மகமேருவை வில்லாக்கித் திரிபுரதகனம் 
செய்தவர் , ஆலவாயிலென்னும் மதுரைமீது தம்மபிமான வன்புகாரணமாக 
அறுபத்து நான்கு திருவிளையாடலும் புரிந்த முதல்வர் , ஜோ நிஸ்வரூபர் 
ஈல்லோர்க்கும் " அல்லோர்க்கும் நடுநின்றளிக்கும்நீதியர் , சோலைசூழ்ந்த 
மதுரைக் கண்ணே பொருந்திய வேதப்பொருளானவர் உமாதேவி யொரு 
பாகர் ஆகிய ஸ்ரீ சொக்ச்சர் திருவடிகளை இறைஞ்சுலாம் ( எ- அ ). 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
கம்- தலை, பாந்தள் பாம்பு , பார்தன் - மாலை , எம் - மதாணி , என எதிர் 
நிரை நிரையாக்கொள்க . மலம் ஆணவம்மாயை காமியம் எனபன் . இவை 
பசுக்கட்கே யுரியனவாதலின் , விமலன் என்றார் . திரிபுரத்தாரது கொடு 
வைரத்துக் கேற்றப்பட்டது . ஒற்றுமை நயம் கருதி . ஓரூழிகாலத்து 
அழிந்த மதுரையெல்லை மீதெனப் பாண்டியர்க்குணர்த்தச் சொக்கேசர் 
ஒரு சர்ப்பத்தை ஏவி வளைத்துக்காட்டினமையால் மதுரை, ஆலவாய் எனப் 
பட்டதென்பது திருவிளையாடல் திருவாலவாயான படலம் . சாலுமாம் ஆட 
வெனக்கூட்டுக . சுருதி , கேட்டேகற்கற்பாலதாகிய வேதத்துக்குக் கார 
ணப்பெயர், தோகை என்றார் , உமாதேவி நீல நிறத்தையும் பரிவதத்துப் 
பிறந்து வசித்ததையுங்குறிப்பிக்க 

( ச ) 


") 


الا 


மீ 

னா க்ஷிய 
கன்னலன்னமொழியும் வேள்கொள் கணையினன்ன விழியுநீள் 

காருநேருமோதி யிரதுகமலமன்ன முகமினாள் 
பன்னகம்பரந்தரேகை பணிகள் மின்னு பாணியாள் 

பரமாசொககர் பாகமுற்றபாரமேருமுலையினாள் 
மின்னலென்னு மிடை புரிந்த மெல்லியருணபுரமுளான் 

வேதமுற்ற பொருளமைத் தவித்தகச சமர்த்தியாள் 
அன்னமெனனு மின்னறங்கணாலொடெட்டமைத்தவ 

ளங்கயற்கணமமை தாளகத் திருத்தியோ துவாம் . 
(இள்) கரும்பின் சுவைபோன் மதுரந்தரும் சொல்லும் , மன்மதன் 
கையம்புபோன்ற விழியும் , நெடிய கருமுகில்போலும்குழலும் , சந்திரனைத் 
தாமரையை நிகர்த்த முகமும் , நாககஙகணமும் , வியாபித்த சங்கம் , பத்மம் , 
முதலிய உத்தம ரேகைகளும் , ஏனைய ஆபரணங்களும் பிரகாசிக்கும்கையும் , 
கனத் தங்கிய மேருகிநிக கிணையான கொங்கைகளும் , மின்னற் கொடியாற் 
செய்தனைய இடையுமுடையவளாகி ஸ்ரீ சொக்கேசர் வாமபாகத்திலமர்ந்த 
கோமளாங்கி , பக்தர்களிருதயகமலத்து வசிக்கும் அன்னப்பேடு . . முப்பத் 
திரண்டறங்களையுந்தாக தவள் , வேதத்துக்கூறும் பொருள் தானேயான சதுர 
சாமர்த்தியம் பெற்றவள் , ஞாயிறு என்னும் தலத்திலெமூர்தருளியவளாகிய 
மீனாக்ஷியம்மையின் உபயதிருவடிகளை மனத்துட்கொண்டு வாழ்த்தி வணங் 
குவாம் ( எ - று ). 

மதன் கணையை விழிக்குவமித்தல் , மலரேயாயினும் மனமூருக்கும் 
வலிமை மிகுதி நோக்கி . இவ்வாறே " அஞ்சம்பையும் ஐயன்றன தலகம் 
பையும் அளவா- ஈஞ்சங்களைவெல ஆகிய ஈயனங்களையுடையாள் - என்பர் 


( 6 


பாயிரம் 
சம்பாாட்டாழ்வாரும் . விழிசல் மிருதுவேயாயினும் அவற்றின் சாபாநுக்கி 
ரகசாமர்த்திய வலிமைக்கவில்லை என்பதுவமையாற்பெற்றபயன் . காரும் 
என்பதின் உம்மை எச்சமாய்க் குழற்குவமிக்கும் மற்றைப் பொருட்களையு 
முணர்த்தும் . என்றுமொருபடித்தாய் அம்மை முகம்போன்று திகழாமை 
யால் , இரவில் விளங்கும் மதியும் பகலிற் பொலியும் கமலமு மிணைத்து 
வமையாக்க வேண்டிற்று . சர்வலோக ரக்ஷகியின் அஸ்தங்களில் அகண்ட 
சாம்பிராஜ்ய யோக ரேகைகள் விளங்கன்மரபேயாம் மேரு , முலைக்கு 
வமை , உருவமே யன்றிப்பொன் மயத்தேமல்பூத்துச் சிவபிரான் புயத்தாற் 
குழைக்கப் படுதலானும் மனமும் வாக்கும்கூறிய உபலக்ஷணத்தாற்காய 
மும் பெற்றாம் . ஈண்டுங்கூறிய அருணபுரம் = ( ஞாயிறு ) மதரைக் கணித் 
தாதல் வேண்டும் . 


சு 


" ஏ சாம்பபோசுவர். 


கலிவிருத்தம் . 
* பொன்ம் லைக்குள புன்மையுங் காட்டுவான் 
வின்மலைத்து விளங்கெழிற் றோட்கணே 
மென்மு லைச்சுவட்டுங்கொண்ட வித்தகன் 
றன்ம லர்க்கழல் சார்பெமக் கென்றுமே . 


( இ - ள் ) ஸ்ரீகாமாக்ஷியம்மையின் ஸ்தனங்கட்குப் பொன் மலையான 
கைமேரு ஒப்பாகாமையேயன்றி , அதன் எளிமையையும் காண்பிக்கும் பொ 
ருட்டு அதனை வில்லாக வளைத்து இக்கொங்கைகளின் பெருமையையும் 
வன்மையையுமுணர்த்த அவற்றால் செய்யப்பட்ட வடுவையும் , விளக்கமுற் 
மழகிய தோட்களிற் கொண்ட சதுரராகிய ஸ்ரீ ஏகாம்பரேசனது தாமரை 
மலர்போலும் பாதங்களே நமக்கு எக்காலத்துச் தஞ்சமாவது . ஆதலாலவற் 
றை வணங்குவோம் என்பது குறிப்பெச்சம் (எ - று ). 


மென்முலை , வித்தகன் என்னும் சொல்நயத்தால் , மலை வளைத்த சாக 
சன் இம்மிருது முலையாற் சுவற்றதென்னே ! என்னும் ஓரதிசயமும் தோ 
ன்றும் . திரிபுரதகனம் செய்த காலத்து மகமேரு வில்லாகவளைக்கப்பெற்ற 
து சிவபிரான் காமாட்சியம்மையின் தவத்தைச் சோதிக்க ஆற்றில் , பெரு 
வெள்ளம் வரச்செய்ய மணலிலிங்கத்துக் கிடையூறுவராமல் அம்மை இரு 
சாத்தாலு மார்புறத்தழுவக் கொங்கைக் குறிபெற்றார். ஏகாம்பரபாதர். 
கருணீக வம்சமூலபுருஷர்கள் ஆதீனம் பெற்றது. காஞ்சிபுரத்துக்கு வந்த 
பின் ஆதலால் அத்தலக்கடவுள் துதி வேண்டிற்று , 

( எ ) 


ஸ்ரீ கருணீகர் புராணம் . 


காமாட்சியம்மை . 


* சிலைத்தழும்புங் கல்லெறிசெய் திடுந்தழும்பும் பிரம்பு கொண்டு 

செழியன் மோது 
நிலைத்தழும்புக் கொலைபழுத்த புனவேட னுதைத்தழும்பு 

நிற்ப விண்ணோர் 
தலைத்தழும்பும் பதமுடையாற் கவைசாலா வெனக்கைவளைத் 

தழும்புங் கொம்மை 
முலைத்தழும்பும் வழங்கிமகிழ் காமலோ சனிபிருதாண் 

முளரி போற்றி , 
( இ - ள் ) முன்பு அர்ச்சுனனடித்தவிற்றழும்பும் , சாக்கிய நாயனார் கல் 
லெறித்தழும்பும் , அரிமர்த்தன பாண்டியன் கைப்பிரம்பால் நிலை பெறமோ 
திய தழும்பும் , கொலை தொழினிரம்பிய கான வேடனாகிய கண்ணப்பனார் 
உதைத்த தழும்பும் ஒருவாறிருப்ப , தேவர்கள் அநுதினம் வந்து வணங்கும் 
முடித்தழும்புங் கால்களிலுடைய தன் கணவர்க்கவை போதாவென்று 
கருதித்தன் 

கனது கைவளையல் தழும்பும் , வட்டமான கொங்கைகளழுந்திய 
தழும்பும் புதிதாகத் தந்து மகிழ்ந்த காமாட்சியம்மையின் இரண்டு பாதங்க 
ளையும்வணங்குவோம் ( எ - று 

தனது பக்தர்கள் பாலுற்ற பேரன்பு காரணமாக அவர்கள் செய்த 
தழும்புகளைப்போல் பிராட்டி வழங்கிய தழும்புகளையும் ஒப்புக்கொண்ட 
கணவனை நோக்கிக்களிப்புற்றாளாதலால் மகிழ் என்றார் . காமலோனி = 
காமாட்சி , லோசனம் = கண் . 

( அ ) 
மஹாவிஷ்ணு . 
* சேவடியால் மூவுலகுந் திகழத்தாவித் திறல்படைத்த வவுணர் தமைச் 

செறுத்து மென்பூக் 
காவிநிக ருருவமுஞ்செங் கமலக்காடுகவின் பெறப்பூத் தெனவன்பர் 

கருதத் தோன்றுந் 
தேவனொரு கராங்கதுவ நிமிர்கை தூக்கிச் சிந்துரமுன் னாளாதி 


மூல மென்ன 


( 


மூவருக்கு மொருமுதல்வன் முனே யென்ன முன்வந்தான் பூங்கழல்கண் 

முன்னி வாழ்வாம் . 
( இ.ள் ) மாபலிச்சக்ரவர்த்திபால் வாங்கிய மூவடி யிடத்துக்கு மூன் 
றுலகையுமளந்து , பலம் பெற்ற அசுரரை ஜயித்து , மெல்லிய காயாம்பூப் 
போன்ற நிறமும் , செந்தாமரைக்காடு அழகுபெற மலர்த்தாற்போன்ற கண் , 


பாயிரம் . 


T 


கரம் , வாய் , உத்தி , பதங்களும் கருதுகின்ற பக்தர்கள் முன்போன்ற உருகி 
ன்ற தேவனும் , தடாகத்தில் முதலையாற் பீடிக்கப்பட்ட கஜேந்திரன் பூர் 
வம் ஆதிமூலமே யென்றோல மிடத் திரிமூர்த்திகட்குந்தானே முதல்வனா 
மாறுகாண முன்வந்தவருமாகிய ஸ்ரீமஹாவிஷ்ணுவின் பாதாரவிந்தங்களை 
ஸ்மரித்துய்வோமாக ( எ - று ). 

வியாபகன் என்னும் பொருள்பெற்ற விஷ்னுவென்னும் பெயர்த்தன் 
மை மூவுலகுமளந்த செய்கையாலும் , ரக்ஷகன் என்பது அசுரரைவென்ற 
மையாலும் , " பத்துடையடியவர்க்கெளியவன் பிரார்களுக்கரிய வித்தகன் ” 
என்கை , கருதத் தோன்றலாலும் , பரந்தாமன் என்னுமுண்மை ஜேந் 
திரன் வார்த்தையாலும் விளங்குமாறகப்படக் கூறினார் . 


நாமகள் 


வேறு 


* நளிகெழு கமலப் புத்தே ணாமணிப் பீடத் தும்பர்த் 
தளிகொண்டாங் குள்ளு மன்பர் தம்மணித் தாலு வேறி 
யளிகொள் பார்க் கிரண்டு கண்ணா யமர்கலை யுணர்த்தி யுய்க்கும் 

ஒளிகிளர் கமலச் சேக்கை யோதிமத் தனைத்து திப்பாம் . 
( இ - ள் ) பெருமை பொருந்திய பதுமோற்பவனாகிய நான்முகக் கடவு 
ளின் நாவாகிய ரத்ன சிங்காதனத்தில் வீற்றிருப்பதுபோலவே தன்னை 
நினைக்கும் பக்தர்கள் நாவிலு மெழுந்தருளி, இரக்ஷணையை விரும்பீநிற்கு 
முலகுக்கு இரண்டு கண்களாமெனப் பெரியோபோதிய எண்ணும் எழுத்தும் 
அறிவித்து அவைகாரணமாக நன்னெறிக்கட் செலுத்தியுய்விக்கின்றவள் , 
சூரியனுக்கு மலரும் தாமரை யணையிற்றங்கும் அன்னப்பேடனையாள் , 
ஆகியசரஸ்வதியை வாழ்த்துவோம் . (சொந்சோர்வுபடாமல் வாக்கருளும் 
பொருட்டு (எ - று ) . 

நளி- பெருமை . தாலு - நாக்கு , ஒளி- சூரியன் . கண்ணாலன்றி ஒருபொருட் 
டன்மை யுணரலாகாமைபோல் எண்ணு மெழுத்துமின்றிக் கதிக்குரிய 
நெறிகாணாது , ஆகவேயுயிர்கள் அந்நெறி ஒழுகியுய்தலியலாது . இத்தனைக் 
குங்காரணம் இவளின்னருளேயாமென்பார் இங்ஙனங்கூறினார் . ( D ) 

ஞானதேவர் முதலியோர் . 

கலிவிருத்தம் 
* மானு மானும் விழிக்கற்பு மாதிவ 
டானு னக்கு மனையெனச் சங்கணி 
சோனு ரைத்திடக் கொண்டவன் றந்தருண் 
ஞான தேவர்முன் னால்வரைப் போற்றுவாம் . 


क 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
( இ - ள் ) நீலோற்பலமலர் முதலிய பொருட்களேயல்லாமல் மருண்ட 
நோக்குடைமையால் மானையும் நிகர்த்தகண்களையுடைய கற்பின் மிக்க 
ருக்மாபாய் என்னும் இப்பெண்ணே உனக்கு மனைவியாகத் தக்கவளென்று 
சங்கபாணியாகிய ஸ்ரீமந் நாராயணனே கட்டளையிட ( அதன்பின் ) அவளை 
மனைவியாக்கிக் கொண்டவராகிய விடோபாவுக்குப் புத்திரராக உதித்தரு 
ளிய ஞானதேவர் , நிவிர்த்திதேவர் , சோபான தேவர் என்னுமூவரையும் 
முக்தாபாய் என்னும் பெண்ணரசியையும் , வணங்குவோம் (எ.று ) . 
குறிப்பு : -- மானும் என்பதினும்மை இறந்தது 

தழீஇயிற்று . கருணீக 
பிராம்மண வம்சத்திலுற்பவித்த வசிஷ்டாவதாரராகிய விடோபாவென்ப 
லர் துறவுபூணுநோக்கத்தாற்காசிக்கேக வழியிற்சந்தித்த சீதோபந்து வென் 
னும் சுஜாதியினர் தம் வீட்டுக்கிட்டுக்கொண்டுபோய் அற்றையிரவிற்பகவத 
நுக்ரஹ சொற்பனங்கண்டவாறு தமது அரும்பெறற் புதல்வியாகிய ருக் 
மாபாய் என்பவளை மணந்துகொள்ளும்படி வேண்டியும் , உடன்படாதவி 
டோபா , ஸ்ரீமந்நாராயணனே பிரத்யக்ஷத்தில் கட்டளையிட்டபின் விவாகம் 
புரிந்தனரென்றும் , அவர்கட்கு ஸ்ரீசிவபிரானம்சமாகிய நிவர்த்தி தேவ 
ரும் , விஷ்ணு அம்சமாகிய ஞானதேவரும் , பிரம்ஹாம்சமாகிய சோபான 
தேவரும் , ஆதிசத்தியம்சமாகிய முக்தாபாய் என்னும் பெண்மணியும் அவ 
தரித்தனரென்றும் பக்தவிஜயம் ஞானதேவர் சரித்திரத்துக்கூறுதலறிக . 
அந்நாலில் விடோபா ஸ்ரீகரூணீக ப்ராம்ஹணவம்சத்தினரென்று விளங்க 
வுரைத்தலால் இவர்வள் துதிவேண்டிற்றென்க . 

(முக ) 
சைவசமயாச்சாரியருள் சம்மந்தர் வாகீசர் . 
என்பதேந் திழையே யாகவெழுந்திடப் பாடினானும் 
தென்புரி தினாயிற் கன்மேற்சிவனெழுத் தோதினானும் 
அன்புள் கருணீகர்க்கென் றமைந்த நூலடியேன்கூறு 

மின்புகூட ரிப்பாடற்கே மியைந்து முன் னடப்பர் தரமே . 
( இ - ள் ) திருமயிலையில் எலும்பைப் பெண்ணாகவெழும்படிப் பாடிய 
ஸ்ரீதிருஞான சம்மந்தசுவாமிகளும் , அழகிய கடவின்கண் அருகக்காடர் 
கல்லைக் கட்டிவீழ்த்த அதுவேபுணையாக ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை ஓதிக்கொண் 
டு நீந்திய ஸ்ரீ அப்பர் சுவாமிகளும் அடியேன்கூறத் துணிந்த ஸ்ரீகணீகர்க் 
கென்றே தோன்றிய இந்நூலின் இன்பமிகுந்த பாடல்களுக்குத் தாரும் 
மனம் பொருந்தி வழிகாட்டி முற்செவ்வார்கள் . எனெனில் , குலசசிறை 
யார் இவ்வம்சத்தினராதலின் , ” அவர்பாலன்வடைய , கம்பந்தரும் , அச்சம் 
பந்தர்மீதன்படர்ந்த வாக்கரும் : எனது வேண்டுகோளை எதிர்பார்த்துத் 
தாமிதியார் ( றை ), 

( 2 ) 


விடு 


பாயிரம் . 


கூ 


வாதவூடிகள் , நாயன்மார் , அகத்தியர், 
அன்பினா லுருக்கிப் பாடும் வாதவூரடிகள் போற்றி 
நம்பியாண் டாரே யோதும் நாயன்மா ரடிகள் போற்றி 
பைம்பொழில் வைகைக் கூடற் பதிவிளை யாட லுற்ற 

பம்புநீர்க் கும்ப யோனி பாததா மரைகள் போற்றி 
( இ - ள் .) பசிய சோலைகள் சூழ்ந்த வையை நதிக்குச் சமீபமாகிய மது 
ராபுரத்து ஈசன் திருவிளையாடலைக் கருதிப்பெற்ற அன்பால் மனம் நெக்கு 
ருகித் திருவாசகமும் , திருக்கோவையும் பாடியருளிய ஸ்ரீவாதவூரரையும் , 
நம்பியாண்டார் நம்பிகளாற்புகலப்பெற்ற சிவனடியார்களாகிய எல்லர் நாய் 
ன்மார்களையும் , பரந்த நீர்பொதிந்த மந்திர கலசத்தினின்று ஜனித்த செந் 
தமிழாசிரியராகிய அகத்திய முனிவரையும் வணங்குவோம் . ( எ று . ) 

பிரமதேவன் யாகத்தில் மந்திரகலசத்தினின்றும் பிறந்ததினால் அகத் 
தியர் கலசயோனி , கும்பமுனி எனப் பெயர்பெற்றார் . 

( க.கூ ) 
சுந்தாழர்த்தி சுவாமிகள் . 
* மித்தனென் றுரைக்கும் பேறு பெறற்கலந் திருந்து வாய்ப்ப 
வத்தனே வலித்த தென்னை யடிமைகொண் டாளற் கன்றால் 
"சித்தமுற் றியானே யேவுஞ் சிறுபணி செயற்கென் பான் போன் 
முத்தணி நகைபாற் றூது முடுக்கியோன் றிருத்தாள் போற்றி 


( இ.ள். ) யாவர்க்கும் பரம பிதாவாகிய ஸ்ரீசிவபரஞ்சுடர் தன்னைப் பித் 
தனென்று சொல்லக்கேட்கும் பாக்யம் வருங்காலத்தை ஆசையோடு எதிர் 
நோக்கி நெடுநாட் காத்திருந்து சமயம் வாய்க்கத் தானே வந்து நம்மை 
வலிந்து தனக்கடிமையாக்கிக்கொண்டது எமக்கு ஏவலிடும் பொருட்டல்ல 
மனமிசைந்து யாம் ஏவுகின்ற குற்றேவலைச் செய்வதற்காகவேயாம் என்னு 
முண்மையை உலகத்துக்குக் காட்டுவார் போல் முத்தை நிகர்த்தழகிய 
பற்களையுடைய பரவைநாச்சியார் திருமனைக்கு அப்பரமேசனை விரைந்து 
செல்லத்துரத்திய ஸ்ரீசுந்தரமூர்த்தி சுவாமிகளது அழகிய பாதங்களை நமஸ் 
கரிப்போமாக . 


ஒருவரை அடிமைகொள்வது , தானேவிய பணிவிடைகளைச் செய்வ 
தற்கேயன்றோ ? அங்ஙனமன்றி அடிமைகள் சொல்லிய பணிவிடைகளைத் 
தான் செய்வதற்காக அடிமை கொண்டு , பின்னும் தன்னைப் பித்தனென் 
கூறுங்காலத்தை ஆவலோடு எதிர்நோக்கியிருந்தது என்னோ! என்பது கவி 
சமத்காரம் . 

( கச ) 
t இக்குறியீட்டவை ஏட்டிலின்றி அச்சுப்பிரதியில்மட்டு மிருப்பன . 

2 


ஸ்ரீ கருணீகர் புராணம் . 


சித்திழப்பர் . 
அத்திரி புறமெய்ஞ் ஞான வறிவினைத் தெளிந்து கண்டோர் 
சித்திர யமனை யன்பாற் சேர்ந்தனைத் துயிர்க் கணக்கா 
யெத்திசைப் புவனத் தெய்து மிருவினை யெழுதிச் சொல்வோர் 
சித்திர குப்தர் தூய திருவடி யிணைகள் போற்றி . 


( இ - ள் .) ஐயம் , திரிபு , அறியாமையென்னும் மூன்று குற்றமு நீங்க 
(மெய்ஞ்ஞானமுணர்ந்த விவேகியரும் , தர்மசசெங்கோனடாத்தும் இயமதே 
வனை யன்மினாற்சேர்ந்து எல்லா வுலகங்களிலுமுள்ள சர்வபிராணிகளின் 
நல்வினை தீவினைகளைப் பகுத்தெழுதிக் கணக்கிட்டுச் சொல்வோருமாகிய 
சித்திரகுப்தரின் பரிசுத்தமுற்ற மேன்மை தங்கிய இருபாதங்களையும் வன 
க்குவோம் . ( எ - று .) 


அகரம்பண்டறிசுட்டு , திரிபு அறத்தெளிந்து என்றமையான் முக்குற்ற 
மு நீங்க என்றாம் . புவனத்தெய்தும் அனைத்துயிர் இருவினை எழுதிக் கணக் 
காய்ச்சொல்வோரென மாறிக்கூட்டுக . சித்திரகுப்தரே இவ்வம்ச மூலபுரு 
ஷராகையால் அவர்துதி வேண்டாற்பாலதே . 


தலச்சிறை நாயனார் . 

வேறு . 


* ஐங்கரற்கு மறுமுகற்கு முணக்கிடையாக் கொங்கைபொழி 

யமுத மூட்ட 
மங்கை தனக் குரைத்துமணிச சிவிகைதந்துஞ் செய்தான்றி 

மறந்தான் போலச 
சங்கரற்கே வரைந்ததிரு வாய்க்கொண்டு சண்பையர்கோன் 

றமிழ்த்தார் சூட்டத் 
துங்கமுறச சூடியிசை நிரப்புகுலச சிறையடிக 

இணைத்தாள் போற்றி . 


( இ - ள் .) விநாயகர்க்கும் முருகக்கடவுளுக்கும் உண்ணக்கிடையாத உமா 
தேவியின் முலைப்பாலை இவர்க்கு ஊட்டுகவென்று கட்டளையிட்டும் , முத்துப் 
யல்லக்கு , தாளம் முதலிய பரிசில் தந்தும் ஸ்ரீசிவபெருமான் தமக்குச் 
செய்த உபகாரத்தை மறந்து , அவரைப் பாடற்கேயுரிய அழகிய வாயினால் 
சீர்காழித் திருஞானசம்பந்த சுவாமிகள் தமிழாற்புனைந்த செய்யுண்மாலை 
பைச்சூட்ட உயர்வுபொருந்தச் சூடிப் புகழ் நிறைந்த ஸ்ரீருவச்சிமைசாய 
னாரின் இரண்டு பாதங்களையும் கைகூப்பித் தொழுவோம். ( எ - று ) 


கவிசமத்காரமாய் ஈசனையே பாடற்கேற்ற வாய்கொண்டு இவரைப் 
பாடிய பெருமை விளங்க மறந்தான்போல ” என்கின்றார் . தமிழ்த்தார் = 
மங்கையர்க்கரசியாரையும் , குலச்சிறைநாயனானாயும் ஒவ்வொரு கவியிலும் 
புகழ்ந்து பாடிய செய்யுட்கள் . விநாயகர்க்கும் இளையவர்க்குங்கிட்டாத பாலு 
ண்ட வாய்க்குத் திரு என்னும் அடைவேண்டாவோ ? சண்யை-சீர்காழி .. 
குலச்சிறைநாயனார் இம்மரபின் மேம்பாற்றவரும் , நாயன்மார்களுளொரு 
வரும் , இப்புராணம் தமிழிற் செய்தற்குக் காரணருமாயிருத்தலால் அவர் 
அ.தியின்றியமையாததேயாம் .. 


சுவாமிகள் திருப்பதிகம் சூடியபின் வேறோரிசை வேண்டற்பாலதன் 
றென்னுங் கருத்தால் , இசைநிரப்பிய என்றார் . மங்கையர்க்கரசி மீதும் பாடி 
னாரேனும் பெண்பாலாகிய அவளினும் அறிவுடைய குலச்சிறை எவ்வாறு 
ஏற்றனர் சங்கரற்கேயுரிய வாய்க்கவிதையை ? என்னுமோர் நயமும் கொள் . 
விக்கிடந்தது . 

( கச ) 
நக்கீர், கடவுண்மாமுனிவர் 


கல்விக்சங் கத்தோர்க் கெல்லாங் காரண வுருவாய் வந்த 
செல்வநக் கீரன் பாதஞ் சேர்த்தனன் முடியின் முன்ன 
நல்லவிக் கருணர் காதை நயந்தினி தளித்த வின்சொற் 
றொல் புகழ்க் கடவு ளான மாமுனி. துணைத்தாள் போற்றி . 


( இ - ள் .) கல்வியாற் பெருமைரிக்க கடைச்சங்கப்புலவர் நாற்பத் 
தொன்பதின்மருள்ளுங் காரணஸ்வரூபியாய்த் தோன்றிய பாக்கியம் பெற்ற 
நக்கீராது திருவடிகளை எனது முடிக்க + சி 5யாகம் , கன் 
மைபெற்ற இக்கருணீ வம்ச வாலாற்றை விரும் இன்பமாக 
புராணிகரிடம் சென்று முன்பு வாங்கித்தந்த பழமையான, சீர்தர் - 10, 
இனிய மொழிகளையுமுடைய கடவுண்முனிவரது . உ.பயபாதங்களையும் கமன். 
கரிப்போமாக . ( எ - று :) 


நக்கீரர் இம்மரபினரென்பது " கணக்காயனார் மகனார் நக்கீரனார் 
என்னும் வழக்கானன்றியும் இந்நூலுட் , சீர்கருணர் புகழ்கூறிய சருக் 
கத்தும் கூறப்பதெலானும் இவர் இந்நூல் தமிழில் வருவதற்கு ஆதிகர் 
ரணராயிருந்த சிறப்புடைமை பற்றியும் , கடவுண் முனிவர் முதனூலைச் 
சூதபுராணிகரிடத்தினின்று கொணர்ந்ததனாலும் இங்குத் துதிக்கப் பெற் 

(or) 


ஸ்ரீகருணீகர் புராண 


ராணம் . 


சத்தகோச்சசத்தனம் . 


வேறு . 


* மலயமா தவனீன்ற தமிழ்ப்பாவைக் கினிதொருமங் 

கலநா ணீந்தான் 
பலகலைதேர் வள்ளுவனற் சிலப்பதிகா ரமுமிளங்கோப் 


பாலிப் பானா 


லிலகுமணி மேகலையெண் காழலமுப்பது புனைவ 

லெனவீத் தெய்து 
மலகில்புகழ்ச் சீத்தலைச்சாத் தன்கருன குலத்தோன்ற 

வடிகள் போற்றி . 
( இ - ள் . ) பொதியமலை வாசராகிய அகத்தியனார் இலக்கணம் புகன்று 
சிறப்பித்த தமிழென்னும் பெண்மணிக்குப் பலவகை நூற்கள் பயின்று 
வல்ல திருவள்ளுவர் குறள் இன்பமாகிய ஓர் மாங்கல்ய சூத்திரம் போலும் , 
இளங்கோவடிகளென்னும் அரசன் சிலப்பதிகாரமும் இவட்கு நல்குவான் . 
யான் பிரகாசிக்கின்ற இரத்தினங்களாலமைந்த மேகலாபரணம் எட்டுச்சர 
மல்ல , முப்பது செய்தளிக்கின்றேன் என்று தந்து அதனாற் பெற்ற அள 
வற்ற கீர்த்திபையுடைய ஸ்ரீகருணீக வம்சோத்பவராகிய சீத்தலைச்சாத்த 
னாரென்னும் சங்கப்புலவர் திருவடிகளை வணங்குவோமாக . (எ - று .) 

அகத்தியனார் பொதியத்துக்கு வருமுன்பே இச்காட்டில் தமிழ்வழங் 
சிற்றெனினும் , அம்முனிவர் அகத்தியமெனத் தன்பெயரானோரிலக்கண 
நூல் செய்தனராதலின் ஈன்ற என உபசரித்தார் . கதைத்தொடர்பில் 
மணிமேக . சிலப்பதிகாரத்தின் பிற்பவெதாயினும் , முற்படச் செய்யப் 
பெற்றதென்பது அறிஞர் துணிபு ஆதலிற் பாலிப்பான் என எதிர்காலத் 
துக் கூறினார் . " எண்கோவைமேகலை காஞ்சியிருகோவை ) ) என்பதினால் 
மங்கையரணியும் மேகலை எட்டுக்கோவையுள்ளதாயினும் , இத்தமிழ்மா 
னுக்கு விசேடமாக முப்பது கோவை மேகலையொன்றுாவீனமாகத்தருவார் 
போன்று முப்பது காதையுள்ள மணிமேகலை என்னும் காப்பியம் புனைந்த 
னரென்க . கூலவாணிகச்சாத்தனார் என்னுமியற்பெயர் கொண்டு இவரை 
வணிக மரபினாெனக் கூறுதல் பொருந்தாது . இவரது முன்னோர் வாணி 
பத்தொழில் புரிந்துவந்த காரணத்தானன்றிக் குலத்தாலப்பெயர் பெற்ற 
எல்லரென இந்தவில் விளக்கிய சீர்சருவர் புகழ் உறிய சருக்கம் அது 
செய்யுளித் காண்க , 


பாயிசம் , 


காமலிங்க சுவாமிகள் . 
* இருட்பாவும் வையகத்தோ ரிளங்கதிர்ஞா யிறுதோற்றி 

யெறித்து முள்ள 
மருட்பாவு மிருளகற்ற மாட்டாமை கண்டிந்த 

மரபிற் றோன்றித் 
தெருட்பாவு முபநிடதச் சித்தாந்தச் சிகைக்கனிமெய்தி 

தேறல் வாக்கி 
யருட்பாவொன் றினிதுரைத்த கருங்குழியி ராமலிங்க 

வடிகள் போற்றி . 
( இ - ள் .) அந்தகாரம் மிகப்பரவிய இந்நிலவுலகத்தே அதனை நீக்கக் 
சிரணக்கற்றைகளையுடைய ஒரு இளஞ்சூரியனுதித்துப் பிரகாசித்தும் , புற 
விருளையேயன்றி மனிதர்களின் அக்விருளை அகற்றமாட்டாமை நோக்கி 
வ்வம்சத்தில் அவதரித்து தெளிவுபொருந்திய மெய்ம்மையான வேதாந்த 
உபநிஷத்துக்களின் முடியிற்கனிந்த சித்தாந்தக் கனியின் இரசத்தைப் 
பிழிந்து வார்த்தாலொத்த திருவருட்பாவை இன்பமாகத் திருவாய்மலர்ந்த 
கருங்குழி இராமலிங்க சுவாமிகள் நம்மைப் பாதுகாப்பாராக . ( எ - று . ) 

தெருட்பாவுமெய்யுபநிடதசசிகைசித்தாந்தக்கனியென மாற்றுக . இரு 
ட்பாவும் வையகமென்றாற்போல இருடரு முலகமென்பர் கம்பரும் . வேத 
சிரசாகிய உபநிஷத்துக்களின் முடிந்த உண்மையே சைவசித்தாந்த மென் 
பதனால் உபநிடதச்சிகைக்கனி என்றார் . போற்றி பாதுகாக்கவெனப்பொ 
ரூடால் “ பொய்தீர்காட்சிப்புரையோய் போற்றி ” என்னும் சிலப்பதி 
காரப் புறஞ்சேரியிறுத்தகாதை கூ உ வது அடிக்கு அடியார்க்குநல்லார் கூறி 
யவாற்றால் அறிக . 

(கச ) 
அருகக்கடவுள் . 

வேறு : 
திங்கண்மா முக்கு டைக்கீழ்ச் செழுமலர்த் தேர்பேல் வந்து 
பங்கயன் றிருமா லீசன் பரஞ்சுடர் வடிவொன் றாகி 
யெங்கணுந் தருமம் வீற வெண்குணம் படைத்து நின்ற 
புங்கவன் கமல் பாதம் போற்றியே வணங்க லுற்றாம் . 
(இ - ள் .) பெருமை பெற்ற சந்திரனைப்போல் விளங்கும் முக்குடை நீழ 
லில் செழித்த தாமரைப்புட்பமாகிய வாகனத்திற்றோன்றி பிரம்மவிஷ்ணு 
ஆந்திரர்களாயே திரிமூர்த்திகளுக்தானாகி எல்லாவிடத்தும் தருமம் மேம் 

குகன வாயம் பெற்ற பரிசுத்தனாகிய அருகக்கடவுளின் தாம 
தனமலர் போலும் பாதங்களை ஸ்தோத்தரித்து நமஸ்கரிக்கின்றோம். ( றை ) 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
புராண ஆசிரியராகிய பாரீச நாதர் அருகமதத்தின ராதலிற்றங்கட 
வுள் வணக்கங் கூறினார் . பண்டைக்காலத்துக் கல்விமான்கள் இக்காலம் 
போல் மதநிந்தனை செய்வாரல்லர் என்கை இந்நூற்கண் இந்துமத தெய்வ 
வணக்கங்களைக்கூறிய பின் தம் வழிபடுகடவுள் 

வணக்கம் கூறிக்கொண்ட 
இவர்செய்கையே இனிதுவிளக்கும் . புத்தமத நூலாகிய மணிமேகலை ஆசிரிய 
ராகிய சீத்தலைச்சாத்தரும் அருகமதத்திற்குரிய , சீவகசிந்தாமணிக்கு உரை 
யாசிரியராகிய நச்சினார்க்கினியரும் புறமத தூஷணை செய்யாப் புண்ய 
சொன்க . அருகக்கடவுட்குரிய முக்குடைகள் சந்திராதித்யம் , நித்யவிநோ 
தம் , சகலபாசனம் என்பன . இவை பொன் , அரதனம் , முத்து இவற்றா 
லாக்கப்பட்டவை . வாகனம் தாமரைமலர் , என்கை பூநகைத்திலங்கு 
கஞ்சப் பொகுட்டின் மீதே யொதுங்கும் ” என்பதாலறிக . எண்குணமா 
என : - அநந்தஞானம் , அநந்தவீரியம் , அநந்தசுகம் , அருந்ததரிசனம் , நாம் 
மின்மை , கோத்திரமின்மை , ஆயுவின்மை , அழியாவியல்பு எனவிவை 
அருகமதக்கோட்பாடும் 

( உய ) 


ஆழ்வார்கள் , 
மறையவர் , தேப்பெருமான் . 


- சோலைமலை தனிலமரூர் துளவ மாலைத் 

தொழுதுருகும் பத்தர்கடர் இணத்தாள் போற்றிக் 
காலை 
முதற் கந்தி செயு மந்த ணாளர் 

கழல்போற்றிக் கருணீக புராணர் தன்னை 
வேலைசூழ் புவிதனிலே விரிக்கத் தந்த 

வேதகுலத் தேப்பெருமா ளடிகள் போற்றி 
யோலையிலே தீட்டிான்கு விருத்தப் பாவா 

லோது வேன் புலவர் குழா முகப்ப மாதோ . 


( இ - ள் .) சோலைமலையிலமர்ந்த துழாய்மாவையூண்ட ஸ்ரீமஹாவிஷ்ணு 
வை வனல்லி யன்பினாலுருகும் ஆழ்வாராதிகளையும் , காலைமுதலியகாலம் 
களிற் சந்தியாவந்தனாதி நித்யகர்மங்களைச் செய்யும் பிராமண சிரேஷ்டர் 
சளையும் ,. இந்நூலையான் தமிழில் விரித்துச் செய்ய: வடமொழியினின்றும் , 
மொழிபெயர்த்துதவிய வேதியராகிய தேப்பெருமாளையணயும் நமஸ்கரித்து , 
விருத்தச் செய்யுளினங்களால் வித்துவான்கள் மகிழும்படி கூறுகின்றேன் . 

( உக) 


பாயிரம் . 


கரு 


அவையடக்கம் . 


வீறினால் விளங்கும் வேத வியாசர்சொற் புராண முள்ளந் 
(தேறியா னுரைப்ய னென்றே சிந்தையி னினைந்த தன்மை 
மாறிலா மேரு வச்சி வழிபெறாக் குருட்டுப் பங்க 
னேறினன் காண்ப லென்ன வெண்ணிய வியல்மிற்றாமால் . 
( இ - ள் .) பெருமையோடு விளங்கும் வேதவியாச மஹாமுனிவருரைத் 
தருளிய பிரமாண்ட புராணத்துள்ள இச்சரித்திரத்தை மனந்துணிந்து 
சொல்வேனென்று யான் கருதியது , ஊழிக்காலத்துந் தன்னிலை தரியாத 
மகமேருகிரியின் சிகரத்தைக் குருடனாகிய ஓர் முடவன் விரைவிலேறிக் 
கண்டுவர நினைந்தாற்போலும் . ( எ - று . ) 

தேவர்கள் உலாவுதற்குரிய மேருவின் பெருமையைக் கண்ணிலா 
மையால் அறியப் பெறானேனும் கேள்வியாலாவதறிந்து நீங்காமலும் , 
ஏறத்தொடங்கும் தனக்கு வழியறியக் கண்களும் செல்லக்கால்களுமில்லை 
என்று நினையாமலும் துணிந்த அந்த முடவன் கண்டோரால் பரிகசிக்கப் 
பெறுவதைத்தவிர வேறோர் பயனை எவ்வாறடையானோ, அங்ஙனமே வேத 
வியாசர்கூறிய சரித்திரம் பேரறிஞருரைக்கத்தக்க பெருமைத்தென்பதைய 
றிந்து விலகாமலும் எனது கல்விப்புலன் இந்நூலை முற்றவுரைத்தற்கும் 
போதியதன்றென நினையாமலும் யான் சொல்லப்புக்க தன் பயன் வித்து 
வான்களின் முகநகை பெறுவதன்றி வேறில்லையெனத் தன்னிழிபு கூறிய 

( உஉ ) 


பரவுமது . 
* முன்கவிக் கின்ற சீர்த்தி முதிர்களைச் சுவைதேர் நாவார் 
பொன்கவி பொற்பக் கண்டு நாணின்று புகலப் புக்க 
வென்கவி பயன்ப டாவென் றிசைப்பதோ விழிபிற் றாய 

புன்கவிக் கொருதிட் டாந்தம் புகலுவார் திகைப்பு நீக்கும் . 
( இ - ள் . ) மிக்க புகழ்மூடிய பழமையான நூற்களின் சாதுரிய மாதுரியச் 
சொற்பொருளின்பங்களை யுண்ட நுபவமுற்றிய நாவினையுடைய ஆசிரியர் 
கள்கூறிய பொன் போலருமையாகப் பாதுகாத்தற்குரிய கவிகள் நம் கண் 
முன்பாக அறமுதலிய நாற்பொருட்களையும் யாவர்க்கும் பயன்படத் தந்து 
விளங்குவதைக்கண்டிருந்தும் , சிறிதும் வெட்கமின்றிச் சொல்லத்தொடங் 
கிய எனது கவிகள் , இலக்கண இலக்கியப் பிழைகள் நிரம்பித் தாழ்ந்த 
புங்கவிக்கு ஒரு திருஷ்டாந்தம் வேண்டுமென்று விரும்புவோர் அல்வகைச் 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
கவிகள் இல்லை யே யென்று மங்க்கும் மயக்கும்பதை நீக்குமாதலால் இவை 
உபயோகமில்லையென்று யாவர் தாம் சொல்வார்கள் , ( க - து . ) 

முன்கண்டும் " எனக்கூட்டுக . இன்று இன்றி எனப்போருடந்தது 
“ அன் ஜியின் றியென் வினையெஞ்சிகரத்தொடர்பினுளுகரம் என்னும் வி 
தியால் . இழிபிற்று , என்பதற்கு இலக்கண இலக்கிய வழுக்கள் நிரம்பி 
எனக்காரணங் காட்டினாம் . பொன்கவியாவன : புவியினுக்கணியாயான்ற 
பொருடத்துபுலத்திற்குகி , யவியகத்துறைகடாங்கி யைந்திணைநெறியளா 
விசு , சவியுறத்தெளிந்து தணணென்றொழுக்கமும் பயின்ற சான்றோர் கவி 
கள் , பொன்கவியாதலால் பொற்ப (விளங்க ) என்றார் . புகலுவார் . 
இரும்புவோர் , போரெனிற் புகலும் என்புழிப்போல் . முன்னைய ஆசிரியர் 
கிள் கவிகள் இலக்கணநெறி வழாதனவாய்ப் பெரும்பயன் தருவனவாக 
நின்புன்கவியாற் பயனென்னை ? எனக்கடாவுவார்க்கு மேலோர் கவிப்பெ 
ருமைதோன்ற இலக்கணஞ்சாலாப் புன்கவித்தன்மைக்குதாரணம் வேண் 
மோதலின் அவ்வகைக்கவிகளுமிருத்தல் அவசியம் . ஆகவே என்கவிகள் 
புன்கவிகட்குத திருட்டாந்தமில்லையே என்பார்க்கு மயக்கொழிக்கும் பயத் 
தனவாக இவைபயனில்லை என யாரே கூறுவர் ? எனசசாதுரியம் படக் 
கூ . பிய இக்கவி , இந்நூலைப்பரிசோதித்துக் கூட்டியவர்கூற்று. “ வீறினால் ” 
என்னும் மேலைச் செய்யுளில் பழம் புராண ஆசிரியர் அவையடக்கம் கூறி 
யிருப்பதமையாதோவெனின் பரிசோதகர் ஆதித்யபுராண வசனத்தைத் 
தழுவிச் செய்யுள் செய்கின்றமையாற் நமது கவிக்குத் தாம் அவையடக்கம் 
கூறினரென்க, 

(cm ) 


பாயிரம் , கடவுள் வாழ்த்து முற்றும் . 


இரண்டாவது 
புராண வரலாற்றுச் சருக்கம் .. 


வேறு . 


மாகருணப் பயவாரி கடைய வந்த 

மிருந்தளித்த திருமாலு மறையோன் காணா 
வாகருணன் மதிவிழியார் மதலை சூடி 

மழுமானு மணித்தகரன் மாது பாக 
னாகருணை புரிந்தேறு மரனார் தந்த 

வாறுமுகக் குமரனிணை யடிகள் போற்றிச 
சீர்கருணர் சரிதைபுவி சேர்ந்த வாறுஞ் 

செகம்பரந்த வாறனைத் துஞ் செப்பலுற்றாம் . 
( இ - ள் .) பாற்கடல்கடையத் தோன்றிய அமுதத்தைத் தேவர்களே 
யுண்ணும்படி கடாக்ஷித்த லக்ஷ்மீநாயகனும் பிரமதேவனுங் காணற்கரிய 
வரும் , அழகிய சூரிய , சந்திரர்களை விழியாகவுடையவரும் , கொன்றைமாலை , 
சூடி மான்மழுத்தரித்த கைகளையுடையவரும் , உமாதேவியை வாமபாகத்திற் 
கொண்டவரும் , நந்தியின் பேரில் அருள்கூர்ந்து ஆரோகணிக்கின்றவருமா 
கிய சிவபரஞ்சுடரீன்ற ஷண்முகக்கடவுளின் உபயபாதங்களையும் வணங்கி 
இப்பூமியின்கண் சீர்கருணீக வம்சோற்பத் திவரலாறும் , பின்புதேசங்களில் 
அம்மரபினர் வியாபித்த சரித்திர முற்றும் , இனிக்கூறுகின்றோம் . ( எ - று .) 

மாகர் ஆகாயவாசிகளாகிய தேவர் . சீர்கருணரென்பதில் ரகரவொற் 
றிடை வந்த ஆசெதுகை காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ என்னுஞ் 
சிந்தாமணியிற்போல . 

( க ) 
* விரிந்தபுகழ்த் தவவேத வியாதனார்முன் 

விளம்புபுரா ணங்கள ட்டா தசத்து ளொன்றாய் 
வருந்தகைய பிரமாண்ட புராணத் துற்ற 

வகையறிந்து நக்கீரர் வழுத்த வாய்மை 
பொருந்துகுலச் சிறையடிக ளுவப்பக் கூனற் 

போர்வழுதி யவைக்கணரங் கேற்றப் பெற்ற 
திருந்துவட கலையதனைத் தென்சொல் லாக்கித் 
தேப்பெருமாள் மொழிபெயர்த்துச் சிறப்பா நல்க , 

3 


கஅ 

ஸ்ரீகருணீகர் புராணம் 
( இ - ள் .) பரவிய கீர்த்திபெற்ற தவசிரேஷ்டரான வேதவியாச மஹா 
முனிவர் முற்காலத்துத் திருவாய் மலர்ந்தருளிய பதினெண் புராணங்களுள் 
ஒன்றாகிய பெருமையுடைய பிரமாண்ட புராணத்தின்கண் இவ்வம்ச வர 
லாறு சுருங்கக்கூறப்பட்ட விதத்தையறிந்து சங்கப்புலவருள தலைமை 
பெற்ற நக்கீரனார் தெரிவிக்க உண்மைப்பொருளுணர்ந்த குலச்சிறைநாய 
னார் சந்தோஷிக்கக் கூன்பாண்டியன் தன் சபையில் அரங்கேற்றுவிக்கப் 
பெற்ற திருத்தமாகிய சமஸ்கிருத முதல் 

நூலைத் தமிழில் மொழிபெயர்த்துத் 
தேப்பெருமாளையொன்னும் பிராம்ஹணசிரேஷ்டர் சிறப்பித்துத்தா .( எ - று . 


நக்கீரர் தம் வம்சாவளி பிரமாண்ட புராணத்திலுள்ள தென்றுரைக்க , 
குலச்சிறைகாயனார் பேருதவியால் சமணமதத்தினின்றும் விலகி மெய்ச் 
சைவநெறியடைந்துய்ந்ததற்கு எதிர் உபகாரமாகக் கூன்பாண்டியன் அவர் 
வம்ச நூலைத் தன் சபைக்கட் கொணர்வித்து அரங்கேற்றுவித்தானெனப் 
பழம்புராணங்கூறும் . இது முதல் எட்டுக்கவிகள் குளகம் . 

( உ ) 


* ஞாயிறெனும் பதிக்கணுளா னருக தேவ 

னாண்மலர்த்தாள் வணங்குறுபா ரீச நாதன் 
பாயிரநூற் சீர்கருணர் புராண மென்னப் 

பாடுகவி யதனையுமேற் பரிதிப் புத்தேள் 
வாயுரையா தித்தபுரா ணமதா நாளு 

மன்னுமுப் புராணமட்டா தசத்துண் மிக்க 
தூயவட கலையுள்ளு நாலாம் வேதச் 

சூரியசா காசந்தித் துறையி னூடும் . 


* உரைக்குமிந்த மரபினெறி வரலா றெல்லா 

மோங்குபுகழ்ப் பாண்டூர்வா தூல கோத்ரத் 
திருக்கள்ளங் கந்தாடை யந்த ணாளர் 

" திலகவேங் கடராக வாசா ரிப்பேர் 
தரிக்குதங்கள் வழித்தெய்வம் போல்வா னல்கச் 

சாலப்பாக் கத்துயர்ம ரீரி கோத்ரம் 
பொருத்துவைகா னசசூத்ர முத்தை யப்பேர்ப் 

பூபனருண் மாணிக்கப் புனிதனாலே . 


* தன் குலத்தினபிமானக் காத அண்டத் 

தகைமிகுசீர்க் கருணீக ரவ்ய கவ்ய 
மென்குறுநூ லச்சியற்று மதையும் பார்மீ 

திலங்குபுகழ் பெறுமுறப் பாக்கத் அற்றேன் 


புராணவரலாற்றுச் சருக்கம் . 


கக 


நன்கமைந்த கவிஞர் பிரா னங்கு சாமி 

நவின்றகரு ணீகவம்சப் பிரதா பப்பேர்ப் 
பொன்கவினு நூலுமொப்ப வாய்ந்து நாடிப் 
பொருளமைதி யுணர்ந்து வரும் பேதம் போக்கி 

(இவை மூன்று மொருதொடர் ) 
( இ - ள் . ) ஞாயிறு என்னும் நகரில் வசிப்பவரும் அருகக்கடவுளின் 
தாமரை மலர்போலுந் திருவடிகளை வணங்குபவருமாகிய பாரீசநாதனென் 
னுமுனிவர் சிறப்புப்பாயிரமுட்படுத்திச் சீர்கருணர் புராணமெனப் பெயர் 
தந்து பாடிய நூற்கவிகளையும் , உபபுராணம் பதினெட்டினுள் ஒன்றாய் 
விளங்குவதும் முன்பு சூரியபகவானால் அருளிச்செய்யப்பெற்றதுமாகி என் 
றும் நிலைபெற்ற ஆதித்தபுராணமென்னும் ஸம்ஸ்கிருத நூலிலும் அதர்வண் 
வேதத்திற் சூரியசாகாசந்தி கணிதசாகாவிதியிலும் கூறப்படுகின்ற இவ் 
வம்ச ஒழுக்க வரலாறுகளைக் கீர்த்தியால் மேம்பட்ட பாண்டூரில் வசிக்கும் 
பிராம்ஹண சிரேஷ்டராகிய வாதூல கோத்ரம் திருக்கள்ளங் கந்தாடை 
வேங்கடராகவாசாரியாரென்னும் திருநாமம் பெற்ற நமது வழிபடுகடவுள் 
போவ்வார் மொழிபெயர்த்துத்தரச் சாலப்பாக்கத்தில் வசிக்கும் மரீசி மஹா 
ரிஷி கோத்ரம் வைகானசு சூத்ரமுடையவராயுயர்ந்த முத்துப்பிள்ளை புதல் 
வராகிய மாணிக்கம்பிள்ளை என்னும் பரிசுத்தகுணமுடையவராலே தமது 
வம்சாபிமான ஆசைமேற்செலுத்த அச்சிட்டுதவப்பெற்ற பெருமையிக்க 
சீர்கருணீகரவ்யகவ்யமென்னும் நூலையும் , பூமியின்கண் விளங்குகின்ற 
ஊறப்பாக்கத்திலிருப்பவரும் நன்மை பெற்ற கவிஞரிற் சிறந்தவருமாகிய 
அங்குசாமிப்பிள்ளையென்பார் சங்கிரகமாக மொழிந்த கருணீகவம்சப்பிரதா 
பமென்னும் விளக்கமாகிய அரிய நூலையும் , ஒப்பவைத்து ஆராய்ந்து அவற் 
றின் பொருள் அமைதிகளை நுண்ணிதினறிந்து ஒன்றற்கொன்றுள்ள சரித் 
திரபேதங்களை நீக்கி . ( எ - று . ) 

( ங , ச , ) 


வேறு . 


* முந்தை நூலுளும் வேண்டுவ கூட்டியே முறையாற் 
பந்தம் வீட்டியே வீடுசேர்க் கின்ற சோ பானந் 
தந்த மக்குள குலநெறிச் சார்பெனுங் கலைதேர் 
புந்தி மேலவர் பணிதவை பூண்டவக் காலை . 
* தளர்வுற் றொல்குதோ றெனக்குறு துணையெனத் தாங்கிக் 
கிளரு மன்பினா லிழுக்குழி யூன் றுகோற் கிடைத்தால் 
களவில் கேள்விகளாய்ந்தன தருமவை யார 
வளமு யர்ந்தெனை யூக்கலா லுரைக்கலுற் றமைர்தே . 


20 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


குல 


* கூறு முன்னை நூற் கவிதழீஇச் சித்திர குத்தர் 
மாறி லுற்பவ மாதித்த புராண நூல் வழியே 
தேறு மேல்சருக் கமுமுறை புதுக்குபு செய்பூ 

வேற வற்றினை யுரைபெறு வித்தனன் விரித்தே . 
(இவை மூன்றும் ஒரு தொடராக மேற்றொடரோடு கூடிமுடியும் . ) 

( இ - ள் . ) அப்பழ்ம்புராணங்களில் கிரமமாக எமக்கு வேண்டுவனவற் 
றைத் தழுவிக்கொண்டு ஆன்மாக்களின் மாயாசம்பந்தத்தை அறுத்து மோ 
க்ஷத்தை அடைவிக்கின்ற சோபானங்களில் முதற்புடி தததம வருணாச் 
சிரம தருமங்களை வழுவாமல் அநுஷ்டிப்பதேயாமெனக் கூறும் நூற்பொ 
ருள்களைக் கற்றறிந்த விவேகிகளாகிய இவ்வம்சப்பெரியோர் நமது 
சரித்திரத்தை உரையுடன் வெளியிடுக என்றெனக்குக் கட்டளையிட்டபடி 
க்கடமையை மேற்கொண்டபோது , கற்றுவல்லபெரியோர நிறைவேற் 
றற்குரிய இப்பணியைத் தொடங்கியயான் மனமிடைந்து தியங்குந்தோறும் 
எனக்குப் பொருந்திய சார்பாக நின்று ஆதரித்து மேனமேலுயரும் அன்பி 
னாலே வழுக்கு நிலத்தில் உடன்றுகோல் கிடைத்தாற்போலுதவியாக இவ் 
வம்ச சம்பந்தமான அளவிறந்தவுணமைகளைத் தந்த நூற்களைக் கற்றுண 
டாகிய ஆக்கத்தினாலே மனம் மேம்பட்டுச் செலுத்தலால் துணிவுற்றுப் 
பழம்புராணக் கவிகளத் தழுவிக்கொண்டும் சித்திரகுப்தர் உற்பத்தியை 
ஆதித்தபுராணங் கூறியவாதே ஏழு சருக்கமாகப் புதிதாக வகுத்தும் அவற் 
நிற்குரை விரித்தெழுதுவித்தேன் . ( எ - று . ) 

நக்கீரர் வழுத்த , உவப்ப , அரங்கேற்றப்பெற்ற வடகலையை , ஆக்கி , 
நல்க , பாடிய கவியையும் , நல்க , அச்சியற்றுமதையும் , நவின்ற நூலையும் , 
ஒப்ப ஆய்ந்து , நீக்கி , தழுவி , கட்டளையிட , ஏற்ப , தாங்கித்தருமலை 
யார்ந்து உயர்ந்து ஊக்கலால் , புதுக்குபு உரைபெறுவித்தனன் என வினை 

( சா , எ , அ . ) 
ஒதுசெல் வம்பெற் றுளவள வையிற்பய னுறலல் 
லாது கொன்செருக் குறல் பெருந் தகைமையென் றாமோ 
சாதி யும்மன்ன தகைத்தெனப் பயன் கொளார் தருக்கி 
மோதி வீண்புலம் புறுவரோ முறையினூ லுணர்ந்தார் . 
( இ - ள் . ) புகழப்பெற்ற செல்வப்பொருளை யடைந்ததற்கேற்ப அதனா 
லடையக்கூடிய அறப்பயனையும் இன்பத்தையும் அடைவது பெருமையே 
யன்றி யானே உலகில் மிக்க செல்வவான் என்று வீண்கர்வங்கொள்ளுதல் 
பெருமையாகுமோ ? சாதிகளும் அவ்வாறே என்று கருதி அம்மரபுக்குரிய 
கர்மங்களை அனுஷ்டித்துப் பயனை அடையாமல் எமது சாதியே பெரி 
தென்று பிறரோடு வாதிட்டு வீணே புலம்பமாட்டார்கள் சாஸ்திரத்தை 
முறையாகக் கற்றுணர்ந்த பெரியோர்கள். ( எ - று . ) 

( க ) 


முடிவு செய்க . 


பதிகம் , 


2.க 


( சும் கவியில் ) வேண்டுவ கூட்டலாவது அப்புராணங்களின் செய்யுட்களை 
யுள்ளவாறே வேண்டுமிடத்து இப்புராணத்தில் சேர்த்துக் கொள்வது வீடு 
சேர்க்கின்ற சோபானம் - குலநெறிச்சார்பு என்னும் நுண்பொருளை முக 
வுரைக்கட்காண்க . செய்யுளுறுப்புக்களுள் ஒன்றாகிய மாட்டுறுப்பால் சில 
கவிகளில் கொண்டு கூட்டிப்பொருள் கூரினாம் . இவ்வாறுரையாக்கால் 
இலக்கணந்திறம்புமென்க. பண்டை நூற்களில் இம்மாட்டுறுப்புப் பெரும் 
யான்மை பயின்று வருவது உமறிக . 

( சு , எ , 4 ; சு ) 


-10 : 


* பதிகம் 


[ பதிகமாவது நுதலிப்புத்தலென்னு முத்தியாற் சரித்திர விருத்தாந்தத் 
தைச் சுருங்க முதற்கட் கூறிச்செல்வது .) 

அறு சீரடியாசிரிய விருத்தம் . 


திருமகண் மருவி வாழுஞ் சிநகரந் திறக்குஞ் செங்கைம், 
பரிதிவா னவனார் காதற் பன்னியர் தம்மி னீளை 
தருமெழிற் சித்ர குத்தன் றவம்புரிந் தமரர் வேண்டப் 

புரிகுழன் மடவார் தம்மைப் பொற்புற மணந்த வாறும் 
( இ - ள் . ) ஸ்ரீமஹா இலக்குமி பொருந்தி வாழ்கின்ற ஆலயமாகிய தாம் 
ாைப்புட்பங்களைத் தனது செவ்விய கிரணக்கைகளால் திறக்கின்ற சூரிய 
பகவானது ஆசைக்குரிய பத்தினிகளுள் , நீளாதேவி பெற்ற அழகிய சித் 
திரகுப்தர் தவம்புரிந்து தேவர்கள் வேண்டுகோளின்படி கட்டப்பட்ட கூடக் 
தலையுடைய பிரபாவதி , நீலாவதி , கர்னிகியென்னுங் கன்னியர் மூவரையும் 
அழகுபெற விவாகம்புரிந்து கொண்டவிதமும் . (எ - று ) 

சூரியனைக்காண மலரும் தாமரை மஹாலஷ்மிக்கு வாசஸ்தானமாத 
லால் அதனைக்கோயிலென்றும் , சூரியனை அக்கோயிற் கதவைத்திறக்கின்ற 
சம்பியானென்றும் உருவகித்தார் . இதழ்களைக்க தவாகவுரையாமையாலிஃ 
தேகதேச உருவகம் . இச்செய்யுள் உற்பவச்சருக்கம் கூறிற்று . 

அமைவரு தோளி னன்னா ரணிவயிற் றுதித்த காதற் 
குமரருட் சிலவர் வையங் கோல்கொள விளையாண் மைந்தர் 
தமிலுறு மைவ ராற்றுந் தவத்தினத் திரியே நல்க 
விமிழ்திரை ஞாலக் தையன் மாருட னெய்து மாறும் , 


ஸ்ரீ கருணீகர் புராணம் . 
( இ - ள் . ) மூங்கில் போலும் தோளைவுடைய அம்மூவரின் அழகியவயித் 
றிலுற்பவித்த புத்திரர்களுட் சிலர் அரசாட்சிபுரிய , இளையவளாகிய கர்னி 
சிபின் புத்திரர்களில் மூவர் தவம்புரிதலால் அத்திரிமஹாரிஷி தந்த வரம் 
பெற்று ஒலிக்கின்ற கடல்சூழ்ந்த பூவுலக அரசாட்சியை வீரசேகரயாசன் 
பெற்ற கன்னிகைகளை மணம்புரிந்து அடைந்தவிதமும் . (எ - று .) 

" கோல்கொள் என்றவரையில் புத்திரப்பேற்றுச் சுருக்கமும் , " அத் 
திரியோல்க ” என்றகாறும் தவநிலைச்சருக்கமும் , " ஞாலமெய்துமாறும் " 
என்றது முடி சூடு சருக்கமுமாக இம்மூன்று சருக்கமும் கூறிற்று . ( உ ) 


அன்னவர்க் கெண்ணெண் மைந்த ரவதரித் தாய்ந்த கேள்விப் 
பன்னல முணர்ந்து ஞான முனிவரன் பதங்கள் போற்றி 
முன்னுறு மரபு நீதி முறையினை நிறுவி வாழ்நாட் 
சென்னிமா வளவன் வேட்டஞ் செல்வுழிப் புக்க தீதும் . 


( இ - ள் .) அக்கன்னியர்கட்கு அறுபத்துநான்கு புத்திரர் பிறந்து 
அநேக நூற்களை நன்மைபெறக் கற்றுக்கேட்டுணர்ந்து ஞானமஹாரிஷியை 
வணங்கித் தமது குலதர்மங்களை ஸ்தாபித்து வாழுங்காலத்தில் காஞ்சிமா 
நகரினின்றும் சென்னிச்சோழனென்னும் அரசன் வேட்டைக்குச்சென்ற 
விடத்தில் பொல்லாங்கு சம்பவித்ததும் . ( எ - று .) 


மரபுநீதி முறையினை நிறுவி ) என்பதில் குலநெறி நிறுவிய சருக்க 
மும் அவ்யகல்யச்கிரியை கூறிய சருக்கமும் அடங்கின . புக்கத்தும் என்ப 
தனை நீதுபுக்கதுமென மாற்றியுரைக்க . 


பூமினா லருளப் பெற்றுப் புண்ணிய முனிவ னாலே 
காமவே னிருப னுய்ந்த நன்றிக்கோர் கைம்மா றீய 
வேமுற வறுபா னால்வருடனெழீஇக் காஞ்சி புக்குச் 
சேமமா ரகர நல்லா தீனமும் பெற்ற வாறும் . 


( இ - ள் .) பத்மாசனியாகிய ஸ்ரீமஹா இலக்குமி கடாக்ஷிக்கப்பெற்று 
ஞான முனிவர் சகாயத்தினால் பகைவர்க்கு அச்சந்தரும் வேலைத்தரித்த 
மன்னவன் தனது ஆபத்து நீங்கிப்பிழைத்து அவ்வுபகாரத்திற்குப் பிரதியு 
பகாரம் செலுத்தச் சந்தோஷத்துடன் இவ்வறுபத்து நால்வருடன் சென்று 
காஞ்சியையடைந்து காவல் மிக்க அகரங்களையும் விசேடமாகிய ஆதினமுத 
லிய காணிகளையும் தரப்பெற்றுக்கொண்ட விவரமும் . ( எ - று .) 


னம் உரிமைஸ்தலம் . இக்கவி காஞ்சியுக்கசருக்கம் கூறியது . ( ச ) 


ம ) 


பதிகம் . 
பின்றையங் கவர்பல் வேறு பிரிவுற்ற திறனுஞ் சீருந் 
தென்றமிழ்க் கவிதை யானே செப்புவான் றொடக்கு கின்றா 

றவிந் நூலும் கூறும் வழக்கறிர் தொழுகி நாளும் 
துன்றுமிக் குலத்து வந்தோ ரிருமையுஞ் சுகிக்க மாதோ . 
( இ - ள் .) பிற்காலத்தில் இவ்வம்சத்தினர் பல்வேறு பிரிவுகளர்கட் 
பிளவுபட்டவகையும் , இவ்வம்சப்பெருமையும் ஆகிய இவற்றை வரிசையாக 
அமைத்து அழகிய தமிழ்க்செய்யுண்டையால் உரைக்கத் தொடங்குவோம் 
(எதன்பொருட்டெனில் ) இதனுட் பிரமாணபூர்வகமாகக்கூறுகிற பண்டை 
வழக்கங்களையறிந்து அவ்வாறு அநுஷ்டித்து , தினே அபிவிர்த்தியடைந்து 
வரும் இம்மரபிற் பிறந்தோர்யாவரும் இகபரசுகா நுபவமடையும்பொருட்டு . 
( எ - று . ) 

" பிரிவுற்றதிறனும் ” என்றது பிற்காலசரித்திரங்கூறிய சருக்கமும் , 
" சீரும் என்றது வம்சப்பெருமையுரைத்தசருக்கமுமாகக் கொள்க . ஆக்கி 
யோர் பெயரும் , வழியும் , நூற்பெயரும் , யாப்பும் , நுதலிய பொருளும் , பய 
னும் , காலமும் , களனும் ஆகிய எட்டனையும் புராண வரலாற்றுச் சருக்கந் 
தொட்டிதுகாறும் விளங்கவுரைத்துச் சிறப்புப்பாயிரத்தின் ஏனைய அங்கங்க 
ளாகிய எல்லை , கேட்போர் , காரணம் என்னுமூன்றனையும் உய்த்துணரவைத் 
தனர் . எங்ஙனமெனின் : - " தமிழ்க்கவிதை " என்றமையால் தமிழகத் 
தின் எல்லையே இதற்கெல்லையாதலும் , கவிதைகேட்டற்குப் பிறர் தகுதியு 
டையாராயினும் இவ்வம்சத்தினற்கேயுரிமை நூலாதலின் இதுகேட்போர் 
அவரே என்பதூஉம் , மேல் “ பொருளமைதியுணர்ந்து வரும் பேதம்போக்கிய 
என்றதனால் இவ்வம்ச வரலாறுகூறும் நூற்சளூட் பேதமிருப்பதனாலும் 
இதுகாறும் உரைபெறு 

திருந்தது பற்றியும் ஒருதலை துணிந்து முறைப்படுத் 
துவதே காரணமாய தூஉம் உணர்க . 

( 6 ) 


பதிகழற்றும் . 
ஆகப்பாயிரமுட்படக் கூடிய விருத்தங்கள் நசு . 


மூன்றாவது 
நாடு நகர் நதிவளச் சருக்கம் . 

Zoeker 
இச்சருக்கத்தால் காம்பீலிநாடு , ஓதனபு நகர் , கங்காததி வேற்றின் 

வளங்கள் கூறப்படும் . 


வேறு . 


கெழுமைமழை தந்தபோ தினுமிக வறண்டபோ 

தினும் வளமை குன்றி டாதே 
யெழிலிசை ததும்பியே தாளநிறை பொங்கியே 

யிருகரையு மெக்கு மார்வம் 
ஒழிவறநிரம்பியே நிலையுணர்வ தின்றியே 

யுலகினர்மெய் நின்ற தீநோய் 
கழியவருள் கொண்டு மூழ் கிடவராக யந்து சீர் 

கருதியருள் கஙகை யாறே . 
( இரள் .) உலகஞ்செழித்தற்குக்காரணமாகிய, மேகங்கள் மழைபெய்யி 
லும் பெய்யாமல் வறண்டாலும் தனதுவளங்குன்றாதாகி அழகும் புகழும் 
நீரம்ப இருகரைப்புறங்களிலும் முத்துக்குவியல்வரிசைகள் மிகப்பெற்று 
எல்லாத்திசைகளிலும் தனது ஓசை நீங்காமல் யாவராலும் நிலையுணர்வதற் 
சரிதாகிச் சாவலோகத்தாரும் கர்மபந்தத்தால்வரும் ஜனனங்களும் , அவற் 
றை வருத்தநின்ற பிராரப்தவினைவசத்தாகிய கொடும்பிணிகளும் நீங்கவும் : 
வரம் விரும்பியும் தன்னில் மூழ்க அவர்கள் உய்ய நினைந்து பெருங்கருணை 
கூர்ந்து எல்லாச்சிறப்புக்களையும் உதவுகின்ற பெருமையது கங்காநதி . 
(எ - று .) 

நிலையுணர்வீ தின்றியே பழவினைய டர்ந்ததா 

னிறுவியகுணங்கள் செயவே 
தலைமையுத வும்பகீரதியெனமொழிந்தபேர் 

தமையருள் புரிந்து நாளு 
மலையின் மட மங்கையா ளிடமுறவு மென்றுமே 

வரிசைபெறு மும்பர் கோமான் 
கலைமதியி லங்குவே ணியிலிலக நண்புகூர் 

கனமுடைய கங்கை யா 
( இள். ) உண்மை நிலையையுணராமையாலே ( தங்கள் அஸ்வமேதக்கு 
திரையை இவ்போ களவுசெய்தாரென்று கபிலமஹாரிஷியை நிந்தித்து ) ஜன் 
மாந்திர வினை நெருக்குதலாலே ( சாம்பலாயின தன் மூதாதைகராகிய சக 


யாறே . 


நாடு நகர் நதிவளச் சருக்கம் . உரு 
ரர்களை ) மோஷத்திலே நிறுத்துவதற்காக நற்செய்கைகளை ( பகீரதன் ) 
செய்ய , அவர்கட்கு மேன்மையாகிய மோஷத்தையுதவுகின்ற பாகீரதி என்று 
தன்பெயரைச்சொன்னவர்கட்கும் கிருபைகூர்ந்து வரமளித்துச் சிறப்புமிக்க 
தேவாதிதேவனாகிய ஸ்ரீசிவபிரானது வாமபாகத்தில் பார்வதியான மனைவி 
யென்றுமிருப்பத் தான் அவரது கலைபொருந்திய சந்திரன் பிரகாசிக்கின்ற 
சடாமுடியின் மீது சதா விள கி வீற்றிருக்க விருப்பமிகுகின்ற மாக்ஷிமை 
யுடையது அக்கங்காரதி , ( எ - று .) 

பார்வதியும் கங்கையும் இமோற்கிரியிற் பிறப்பினும் , முன்னவள் 
அரனது வாமபாகத்திலிருக்கப் பின்னவள் அவரது சடாமகுடத்தில் 
றிருக்கும் பெருமை தோன்ற " மலையின் மடமங்கையாள் இடமுறவும் ) 
எனக்குறித்தார் . நிறுவிய - செய்ய என்னும் வினையெச்சம் . முழுகுவார்க் 
கேயன்றித் தன் நாமோச்சாரணம் செய்வார்க்கும் வீடு நல்குவது கங்கை 
யென்க . 

( உ ) 
அரியதவ முஞ்செய்தே விரதநெறி யின்கணே 

யறிவினின் மிகுந்த பேரு 
முரியமறை கண்ட சுரருமுப யங்கொளா 

உபயரு முகந்து சீராற் 
றெரியினிது வன்றிவே றிலையெனவு முள்ளநோய் 

தெளிய முழு கென்கை யாலே 
கரியகட லன்றுபா லுத்தியென வும்பர்சூழ் 

கனமுடைய கங்கை மாறே . 
( இ - ள் .) விரதாநுஷ்டான மார்க்கத்தில் நின்று செய்தற்கரிய தவத் 
தையுஞ் செய்து தத்துவக்ஞானமிக்க பெரியோரும் தங்கள் மரபிற்குரிய 
வேதங்களின் வரம்புகாணக்கற்ற அந்தணர்களுமாகிய (பாரமார்த்திகத் தன் 
மையில் ) வேறுபடாத இருதிறவரும் விருப்புற்று , ஆராயுமிடத்துப் பெரு 
மைச்சிறப்பினால் இக்கங்கைக்குச் சமமான புண்யந்தி வேறில்லையென்றும் , 
தீராத ( ஜனனமரண ) வியாதி நீங்க இதில் முழுகுகவென்று விதித்தலாலே 
தேவர்களும் , இக்கங்கை வெண்ணிறமுடைமையால் உவர்ச்சமுத்திரமல்ல 
நமக்கு அமுதமளித்த பாற்கடலேயாம் என்று புகழ்ந்து ( ஸ்நாநஞ்செய்வ 
தற்குச் ) சூழ்ந்து நெருங்குகின்ற பெருமையது அக்கங்காநதி . ( எ - று .) 

உள்ள நோய் என்றுமுள்ள வியாதியாதலால் தீராத நோயாகிய ஜனன 
மரண வியாதி என்றாம். தவமும் என்பதினும்மை இறந்து தழீஇய சிறப்பு . 
கனமுடையது என்புழித் துவ்விகுதிதொகுத்தல் . தெளியவென்ற இலே 
சாற் சனன மரணாதிகள் மித்யாவுணர்ச்சியானேயுண்டாவதூஉம் , அப்பி 
ராத்திக்கித் தன் மெய்க்கிலயுணர்ந்தக்கானீங்குமென்பரடம் பெறுதும் . 
உம்பர் என்பதிற் சிறப்பும்மை தொக்கது . 

ta ) 
4 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


( 


ஏருடைய கங்கைநதி கால்வழி பரந்துபல 

வேரியொ டிலஞ்சி குளமோ 
ருேணிகள் விஞ்சிதின மூரவு மடங்கலுமு 

னோடியணை கொண்டு திறலார் 
பாருழவர் கண்கள்களி கூரவிரை யின்றிரள்கள் 

பார்வயி னறிந்தொர் வகையா 
னேருட னினைந்துபல வேரையு மகழ்ந் துழுது 

நீள்வய லடைந்த னர்களே . 
( இ -ள் . ) இத்தகைய அழகுபொருந்திய கங்காநதியானது பரவிப்பல 
கால்வாய்களின் வழிச்சென்று ( அதனால் ) ஏரிகளும் , மடுக்களும் , குளங்க 
ளும் , கிணறுகளும் பெருகித் தினேதினே அதிகரித்தலும் , பலம் பெற்ற பூமி 
பையுழுதுண்போர் யாவரும் அவ்வெள்ளப்பெருக்கைக்கண்ட கண் களிகூர 
முற்பட்டு ஓடிச்சென்று அணைகோலித்தடுத்து விதைத்தானிய இராசியை 
யிடும் நிலவளங்களைத் தகுதிபெற ஆலோசித்து ஒருவகையால் அறிந்து நிச் 
சயித்துப் பெரிய வயல்களிற் சென்று கலப்பைகளால் உழுது வெளிப்பட்ட 
பலவேர்களையும் கல்லியெறிந்து . (எ - று . ) 

இக்கவி குளகம் . அடைந்தனர் முற்றெச்சம் . பார்வயின் பூமியினிட 
வகைக்கூறுபாடுகள் , 

( ச ) 


ச 


காலவரை கண்டுழுது சேறுதழை கொண்டு தளை 

காணவிரை முளைசி தறியே 
தாலமென நின்றபயிர் சூழ்களை களைந்து பல 

தானியமும் விஞ்ச வடைவே 
கோலமுற வெங்குமதி போகம்விளை வென்றினிமை 

கூர்தர விளைந்த விளைவான் 
ஞாலமுழு தும்புகழ மேன்மையின் வளங்குலவு 

நாடுதனை முன்ப கர்வனே . 
( இ - ள் .) இப்பயிர்கள் இக்காலத்துரியனவென்னுங் காலவளவுநோக்கி 
உழுததாலுண்டாகிய சேற்றில் உரமாகத் தழைகளையிட்டு மிதித்து , முளை 
தோன்றியவிதைகளைச் சிந்தியதனால் நடுதற்பொருட்டுப் பிடுங்கிக் கட்டுத 
லுண்டாகப் பனைபோற் கருமைவாய்ந்துநிற்கும் பயிர்களைச் சூழ்ந்துள்ள 
களைகளை நீக்கலால் பலவகைநெற்களும் மணிபற்றி நாளாவர்த்தியில் அதிக 
உரிக்க வயல்களின் எல்லாப்பக்கங்களும் பசுமையாகத்தோன்றலால் , அழகு 
பொருந்த அதிகபோகம் ( சுகம் ) விளைந்ததென்று அவ்வுழவர் இன்பமிகும் 
படி விளைந்த விளைவினால் உலகம்புகழும் மேன்மைச்சிறப்பு விளங்கும் காம் 
மீலி நாட்டை முதற்கட்கூறுவோம் . ( எ - று .) 


நாடு நகர் நதிவளக் சருக்கம் . 

உஎ 
உழுதசேறு.உண்டவெச்சில்போன்றது . சிதறி , களைந்து என்னுமெச் 
சங்கள் திரிந்து காரணப்பொருட்டாயின . தளை முதனிலைத்தொழிற்பெ 
யர் . வயற்செய்கைக்கூறுவதால் பல தானியமும் என்றதற்கு . நெற்களின் 
வகை என்றாம் . போகம் சுகத்தையும் , தானியவிளைவையும் பொதுவிற்கு 
றிச்கும் . பயிர்கள் கருமைபெற்றிருத்தல் மிகுந்தவிளைவுக்கறிகுறி யாத 
லால் தாலம் (பனைபோற்கறுத்த என்றார் . இனி ஆகுபெயராக்கிப் பனை 
மடல்போற் பசுமைவாய்ந்துள்ள பயிர்கள் எனினுமேற்கும் . முற்கவியும். 
இதுவும் ஒரு தொடராகையால் கங்கைநதி பரந்து ; விஞ்சி , ஊா , களிகூர , 
ஓடி , கொண்டு , நினைந்து , அறிந்து , அடைந்து , உழுது , அகழ்ந்து , கொண்டு , 
சிதறி , காண , களைதலால் , விஞ்ச , விளைந்தவிளைவால் , புகழ , குலவும் நாடு 
என வினைமுடிவு செய்க . 


ஆசுமுதன் மன்னுகவி நால்வகை தரும்புலவ . 

ராதர வினிற்பு கலவே 
தேசுபர வும்பரிசு வீசியருள் கொண்டுதிசை 

தேசமுழுதுஞ்செறிதலா 
னேசநிலை நின்றிலகு சீர்கருணரின்பநெறி. 

நீதியர னன்க ருணையால் 
வாசமுறு செங்கமல மாலைமதி மந்திரிகள் 

வாழ்வினில் விளங்கு தலமே: 
( இ - ள் . ) நிலைபெற்ற ஆசு , மதுரம் , சித்திரம் , வித்தாரம் என்னும் நால் 
வகைக்கவிகளானும் அறம் , பொருள் , இன்பம் , வீடென்னும் புருடார்த்த 
நான்கினையும் லோகோபகாரமாகத் தந்தருள்கின்ற வித்வான்கள் விருப்பத் 
தோடு தங்களைப்புகழ்தலாலே அவர்கள் மேற் கிருபையையுடையவர்களாய் 
வேண்டிய பரிசில்களை வழங்கி ( யதனால் ) திசைகளெட்டினும் அளாவிப் 
பலதேசங்களிலும் பரவுகின்ற கீர்த்தி நெருங்கவும் , இன்பந்தருவதாகிய 
நீதிமார்க்கத்தில் விரும்பிநின்று சிவபெருமானது நற்கருணை பெற்றுப் 
பரிமளமிக்க செந்தாமரைமாலை சூடிய மதியூகெளாகிய சீர்கருனீகர் வாழ்வ 
தற்கிடமாய் விளங்குவது அக்காம்பீலிநாடு . ( எ - று .) 

ஆசுகவி- ஒருவர் கூறும் சொற்பொருளமைய விரைவிற்பாடுவது . கேட் 
போரும் கற்போரும் விருப்புற அணிநயம் பொருந்தப்பாடுதல் மதுரகவி . 
பலவதைச் சித்திரவுருவங்களிலெழுத்துக்களமைத்துக்கூறல் சித்திரகவி , 
விஷயஞ்சிறிதாகப் பலபடப்புகழ்ந்து விரித்தல் வித்தாரகவி என்ப . சீர் 
கருணர் புனையும் மாலை செந்தாமரை மலரானியன்.றதென்கை ஆதீனச் 

ருக்கத்து இவ்வம்சத்தினரின் தசாங்கச்சிறப்புக்கூறும் கனகவரை என் 
னும் சலியாலுணர்க , 

சு ) 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


கங்கையின் வளங்கு லாவக் கருணையின் சீர்கு லாவ 
வெங்கணும் புகழ்கு லாவ வியலிசைத் தமிழ்கு லாவக 
கொங்கலர்ந் தெழில்கு லாவக் குளிர் பொழி வளிகு லான் 
மங்கலஞ் சிறந்த வீதி மருவுகாம் பீலி நாடே . 
( இ - ள் . ) எவ்விடங்களிலும் கங்காந்தி பாய்தலால் வளங்கள் மிக , ( அத 
னால் ) கிருபைக்குணம் சிறந்து விளங்கற்கிடம்பெற , அக்காரணத்தினால் 
கீர்த்திமிக , அக்கீர்த்தியை இயலிசைத் தமிழ்களால் யாவரும் புகழ்ந்து 
கொண்டாட , ( இங்ஙனமே ) குளிர்ந்த சோலைகளிலும் புஷ்பங்களின் வாச 
னைபரவி அழகு வீற்றிருக்க வண்டினங்கள் இசைபாடிக்கொண்டு சஞ்சரிக் 
கப்பெற்று மங்களகரமிகுந்த வீதிகளையுடையது அக்காடு . ( எ - று .) 

நாட்டில் வளம் போல் சோலையில் புட்பங்களும் , கீர்த்தி போல் வாசனை 
யும் , கீர்த்திப்பாடல்கள் போல் வண்டின் இசைப்பண்களும் , பாடகர்போல் 
வண்டுகளும் என உவமை வருதல் காண்க . 

( எ ) 
வாரப்பட் சத்தி னானும் வண்மைசேர் வரிசை யானும் 
வீரதத் துவத்தி னானு மேன்மையின் சிறப்பி னானுஞ் 
சீருடைக் கருணை யானுஞ் செஞ்சொலா மின்சொ லானுங் 
காரமைத் தருள்கை யானுங் கனத்தகாம் பீலி நாடே . 


( இ - ள் .) இயற்கையாகிய அன்பும் , பாத்திர முறைமை தெரிந்து நல் 
கும் ஈகையும் , வீரத்தன்மையும் , மிக்க மேன்மையும் , புகழைப்பயனாகக் 
கொண்ட காருண்யுமும் , பெருமைபெற்ற இனிய சொல்லும், மேகத்தை 
நில்லென அமைத்து அதனினுமேம்பட உபகரித்தலும் ஆகிய இவற்றால் 
(தனக்கிணையற்ற ) சிறப்பினது அக்காம்பீலி நாடு . (எ - று .) 

வாரம் உரிமை , ஈண்டு அந்நாட்டினரின் இயற்கையைச் சுட்டிற்று. 
வரிசைசேர் வண்மை என மாற்றுக . மேன்மையின் சிறப்பாவது அது 
தன் முழுச்சிறப்போடும் விளங்கல் . 

( அ ) 
சங்கரன் கிருபை யாலுஞ் சங்கரி கிருபை யாலும் 
பங்கயன் கிருபை யாலும் பச்சைமாற் கிருபை யாலு 
மங்கைதன் கிருபை யாலும் வாக்கினி கிருபை யாலும் 
கங்கையெங் கணுஞ்சீர் செய்யக் கனத்தகாம் பீலி நாடே 

(இன் .) ஸ்ரீவெபெருமான் , உமாதேவிட பிரமதேவன் பூம 
விய்து , இலக்குமி , சரசுவதி என்னும் இவர்கள் கடாடிக்கால் கப்பக்கக் 


நாடு தகர் ததிவளச் சருக்கம் . 


களிலும் கங்கை பாய்ந்து சிறப்புண்டாக்க மேம்பாடுற்றது அக்காம்பீலி 
நாடு . (எ - று .) 

வாக்கினி- வாக்குத்தேவதையான நாமகள் . மேலே சங்கரனையடுத்து 
சங்கரியைக்கூறியதாலும் , வாக்கினியைப் பிற்படக்கூறலாலும் பச்சைமாலை 
யடுத்து மங்கையெனப் பொதுவிற்குறித்தது மஹா இலக்குமியை யென்பது 
விளங்கும் . 

கற்றவர் தமக்குக் கல்வி கலாதவர் தமக்குந் தாளி 
வற்றவர் தமக்கும் வந்தே யுறாதவர் தமக்கும் பாரிற் 
கொற்றவர் தமக்குங் கொற்றங் கொளாதவர் தமக்கு மென்றும் 
பெற்றவன் னையர்போ லான பெருத்தகாம் பீலி நாடே . 
( இ - ள் ) இப்பூமியின்கண் ( சாஸ்திரங்களைக் கற்றவர் , கல்லாதவர் , 
முயற்சி மேற்கொண்டோர் , அம்முயற்சி ( வினைப்பயனின்மையால் தங்கள் 
மனத்து ) வந்து பொருந்தப்பெறாதவர் , வெற்றிபெறுவோர் , அது பெறாத 
வர் ஆகிய யாவருக்கும் சதாகாலத்தும் பெற்றதாய்போற் பேதம்பாராமல் 
உபகரிக்கும் ( குடிவளம் ) பெருகியது அக்காம்பீலி நாடு . (எ - று .) 

கற்றலும் , கற்றவாறொழுக முயன்றுக் கீர்த்திக்குரிய காரியங்களில் 
வெற்றி பெறுதலுமே உடற்பயனென்பார் அவற்றை முறையிற் கூறினார் . 
வந்து , ஏய் உறாதவர் எனக்கண்ணழிக்க . தாளிலுற்றவர் , உறாதவர் என்ப 
தற்குப் பாதத்தில் வந்து வணங்குநர்க்கும் வணங்காதோர்க்கும் ஒப்ப உதவு 
வது எனப்பொருள் கோடலுமேற்கும் . ஆகூழாற்றோன்று மசைவின்மை 
கைப்பொருள் போகூழாற்றோன்றுமடி ” என்பதனால் முயற்சிக்கும் அல் 
தின்மைக்கும் ஊழே காரணமாதல் காண்க . 

(க- ) 
(ஓனிநகர் கூறுகின்றர் . 
அச்தான் னா தன்னி லடைவுமேம் பாமெ பண்புஞ் 
சிந்தையிற் கிருபை செல்வச் சீருநற் சிறப்பும் பேறுந் 
தந்தமில் நிறைந்த தென்னுந் தகைமையான் மிகவுஞ் செஞ்சொ 
லுந்தவெங் கெங்கும் போற்று மோதன புரமா மூரே . 
( இ - ள் .) அந்நாட்டிலே வர்ணாச்சிரமமுறைகளும் , பெருமையும் , நற்கு 
ணங்களும் , மனதிற்பொருந்தும் காருண்யமும் , செல்வப்பெருக்கும், கல் 
வியும் , மற்ற சமஸ்தபாக்கியங்களும் த.மாகவே அழகுபெற வர்து நிறைக் 
தாற்போன்ற மேம்பாட்டைச் செவ்விய புகழ் மிகவும் எடுத்துக்காட்டலாலே 
எல்லாத்தேசத்தாரும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய்ச் சிறந்த கார் ஓதனபுர 
பென்னும் பட்டினம் , ( எ-2 ) - 


கூ .0 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


அடைவு வர்ணாசசிரம ஒழுக்கத்தின் மேற்று . எல்லாப்புகழ்ச்சிக்கும் 
பேற்றுக்கும் அதுவே தலைமைத்தாதலின் ஆசலம் புரியைம் பொறிவாளி 
யும் , காசலம்புமுலையவர்கண்ணெனும் , பூசலம்பு நெறியின்புறஞ்செலாக் , 
கோசலம் " எனக்குறித்த கம்பரும் , ஒழுக்கத்தைசசுட்ட நெறி என்றார் 
எல்லாச்சிறப்புக்கும் ஏதுவாய் நிற்பதால் சிறப்பு என்பதற்கு கல்வியெனப் 
பொருள் கொண்டாம் , இது காரியவாகு பெயர் . 

( க.க ) 


சோலையுஞ் சோலை சூழத் துலங்குவா வியும் வா விக்குட் 
கோலவெண் பூவும் பூவிற் குலவுபைந் தேனுந் தேனா 
னாலுவண் டினமும் வண்டு நயந்தகீ தமுங்கீ தம்போ 
லோலமென் சுருதி யோது மோதன புரமா மூரே . 
( இ - ள் . ) பூஞ்சோலைகளும் , அச்சோலைகள் சூழ விளங்குந் தடாகங் 
களும் , அத்தடாகங்களில் மலர்கின்ற அழகிய வெண்டாமரைமலர்களும் , 
அப்பூக்களில் நிரம்பியதேனும் , அததேனை நுகரற்கு வருகின்ற சுரும்பு , 
தேன் , ஸ்மிறு , வண்டு என்னும் நால்வகை வண்டினங்களும் , அவ்வண்டி 
னங்கள் விரும்பிப்பாடுகின்ற கீதங்களும் , அக்கீதவொலிபோல வேதகோஷ் 
டமும் எக்காலத்திலும் பொருந்தியது அவ்வோதன நகரம் . ( எ - று .) 


பூவெனப்பொதுவிற் கூறினாரேனும் தாமரை மலரையே கோடன் 
மரபு என்னை ? " உயர்ந்ததன் மேற்றே யுள்ளுங்காலை ” என்னுந் தொல்காப் 
பிய விதிபற்றி . பூவினுட்கமலமும் என்பார் திருவானைக்காப்புராண 
முடையாரும் . 

மரங்களும் நிகர்க்கில என்னும் சூர்ப்பநகைப்படலக் 
கவிக்கு கற்பக விருக்ஷமெனவுரை கூறிய தூஉஙகாண்க . வண்டில் நால்வகைச் 
சாதியே கூறுதலால் நாலும் என்பதினும்மை முற்று . சுரும்பு- பொறிவண்டு , 
ஞிமிறு - பொன்வண்டு , தேன்- தேன்வண்டு , வண்டு -கருவண்டு 
நல்லவர்கண்ணு மனழும் போன் , றெங்குநஈடியிடறுஞ்சுரும்புகாள் , வண்டு 
காண்மகிழ்தேனின கொண்மது , வுண்டுதேக்கிடுமொண்ஞிமிறீட்டங்காள் ) , 
என்னும் சிந்தாமணி குணமாலையாரிலம்பகக்கவியாலும் நால்வகை வண் 
டின் பெயர் கூறப்படுகின்றன . 

( கட் ) 


மங்கை 


வண்மையான் மிகுத்த மூதூர் வரிசையா னிறைந்த மூதூர் 
திண்மையா லுகந்த மூதூர் சீர்மையா னயந்த மூதூர் 
தண்மையாற் குளிர்ந்த மூதூர் சதுர்வேதஞ் சேரு மூது 

தண்மையால் விளங்கு மூது ரோதன புரமா மூரே . 
( இ - ள் , ஈகையான் மேம்பட்டதும் , நல்லொழுக்கமிக்கதும் , பராக்கிர 
மத்தால் விரும்பத்தக்கதும் , செல்வமுதலிய சிறப்புகளால் மகிழத்தக்கதும் , 


நாடு நகர் நதிவளச் சருக்கம் 


கூக 


வோத் 


கங்காநதிபாயும் விசேடத்தால் நீர்வளமிக்கதும் , நான்குவேதங்களும் பற் 
றுக்கோடாகச்சாரும் பழமையுடையதும் , சத்தியவசனத்தால் விளக்கமுறு 
வதும் அவ்வோதனபுரமாம் . ( எ - று .) 

தண்மை - கருணையுமாம் . சான்றோர்க்குப் , பொய்யாவிளக்கே விள 
க்கு ” என்பதால் உண்மையால் விளங்கும் எனப்பட்டது . (கஈ) 

மாதவஞ் செய்வோர் நாலு மறையையுந் தெரிவோர் வேள்வி 
மேதக நடத்து வோர்முன் மிக்கவா கமங்கள் சொல்வோர் 
தீதகல் சாத்தி ரங்கள் செப்புவோர் நற்பே ரோங்க 

தன புரமெந் நாளு முகந்துவாழ் கின்ற நாளின் . 
( இ - ள் .) மகத்வமுடைய தவஞ்செய்கின்றவர்களும் , நான்கு வேதத்தி 
லும் ஆராய்ச்சி மிக்கவர்களும் , வேதவிதிப்படி யாகாதி கர்மங்களைச் சிறப் 
புடன் செய்விப்போரும் . இவ்வகைக்கிரிபைகளுக்கு ஆதியாகி மேன்மை 
யுற்ற ஆகமா திசாஸ்திரங்களையுரைக்கின்றவர்களும் , குற்றமில்லாத வைசே 
டிக முதலிய ஷட்சாஸ்திரங்களை ஓதுகின்றவர்களுமாகிய இன்னோர்க 
ளின் கீர்த்தியோங்கும்படி ஓதனபுரமானது . அநுதினமும் மகிழ்வுபெற 
வாழ்ந்துவருங்காலத்தில் . ( எ - று .) 

ஷட்சாஸ்திரங்கள் : - வேதாந்தம் , வைசேடிகம் , பாட்டம் , பிரபாக 
ரம் , பூர்வமீமாஞ்சை , உத்தர மீமாஞ்சை என்பன . 

( சச ) 


வேறு . 


* வண்மைகொள் சித்திர குத்தர் வரத்தாற் 
புண்ணிய மைந்த ருருக்கொடு புக்க 
கண்ணிய சீர்க்கரு ணீக குலத்தோர் 
நண்ணிய வாறு நவின்றிடு கின்றாம் . , 

இ- ள் .) உதாரத்வமுடைய சித்திரகுப்தரது புண்யமே பலவுருவங்க 
ளுடன் தோன்றிப் பயன்படுவதொப்பவுதித்த புத்திரர்கள் , வரத்தினாலே 
யாவரும் நினைக்கத்தக்க கீர்த்திமிக்க சீர்கருணீக வம்சத்தலைவர்களாகி அவ் 
வோதனபுரியை யடைந்தவிருத்தாந்தம் இனிக்கூறுகின்றோம் . (எ - று .) (கரு ) 

நாடு , நகர் , நதிவளச்சருக்கம் முற்றும் . 
பாயிரமுட்படக் கூடிய செய்யுட்கள் ருக . 


நான்காவது 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் . 


( இச்சருக்கத்தால் சூர்யபுத்திரராகச சித்திரகுப்தர் 

அவதரித்த கதை கூறப்படும் .) 


(இதுமுதல் ஐந்துகவிகளாற் சூரியன் பெருமை கூறப்படுகிறது . ) 


வேறு . 


திருமகள் கொழுந னுந்திச் செழுந்தடம் பூத்த வேதாத் 
தருமுல கனைத்து முய்யத் தண்ணளி சுரந்து விண்ணிற் 
பருமணி விளக்க மாகிப் பகன் முதற் காலந் தோற்றித் 
தெரிதரு தெய்வ மன்னான் றிகழ்சுடர்ச் செம்ம லம்மா . 


( இ - ள் .) ஸ்ரீலஷ்மீ நாயகனாகிய திருமாலின் உந்தியாகிய செழிய தடா 
கத்தில் உதித்த பிரமதேவன் சிருஷ்டித்த உலகங்களனைத்தும் உஜ்ஜீவிக் 
கும் வண்ணம் குளிர்ந்த அருள் சுரந்து , ஆகாயத்தினிடத்திலேற்றிய பருத்த 
மாணிக்கத்தீபமாகிப் பகற்கால முதலிய காலவேறுபாடுகளைத் தோற்று 
வித்துக் கண்ணிற்கண்ட தெய்வமாய் விளங்குகின்ற கடவுளாவான் சூரிய 
பகவான ( அவன் பெருமை எம்மாற் சொல்லலார்தரத்ததோ ). ( எ - று .) 

அவன்பெருமை .. தரத்ததோ என்பது குறிப்பெச்சம் . பகல் முதலிய 
காலவேறுபாடுகள் மாலை , யாமம் , வைகறை , விடியல் , ஏற்பாடு , நண்பகல் 
என்னும் அறுவகைச்சிறுபொழுதும் , கார் , கூதிர் , முன்பனி , பின்பனி, 
இளவேனில் , முதிர்வேனில் என்னும் அறுவகைப்பெரும்பொழுதுமாம் . 
கடவுள் நாமரூபமற்றவர் ஆதலின் அவரினின்றும் பிரிக்கத் தெரிதரு தெய் 
வம் என்றார் . அன்றிக் கர்மசாக்ஷியாகத் தெரிகின்ற கடவுள் எளினுமாம் . ) 

மதிமுகிழ் முடித்த வேணி வானவன் வலக்கண் னாமிப் 
பதுமபார் தவனென் றேத்தும் பழமறை யுணர்ந்த மேலோ 
ருதயமுன் மூன்று போது முயர்கர மலர்மொட் டித்துத் 
நதிபுரி யிவன்றன் சீர்த்தி யாவரே தொகுக்கற் பாலார் .. 


பங் 


7 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் . 
(இ - ள் . உயர்ந்தோரால் ஸ்தோத்தரிக்கப்பெறும் பழமையாகிய வேதன் 
களையுணர்ந்த அமிஞர்கள் பிறைச்சந்திரனையணிந்த ஜடாதரனாகிய ஸ்ரீசிவ 
பெருமானது வலிக்கண்ணவான் இத்தெய்வமென்று உதயமுதலிய முச்சர் 
தி காலங்களிலும் கைகளைக்குவித்துத் துதிக்கின் த ஆதித்தபகவானது 
புகழை முற்றும் சுருங்கச் சொல்வோர்தாம் யாவர் ? ( எ - 

( எ - று . ) 
பதுமம் - தாமரை , பாந்தவன் -உறவினன் . சூரியனைக்கண்டு தாமரைவிரி 
தலின் இங்ஙனம் கூறினார் , உதயம் முதலிய முச்சந்தி காலமாவன -உத் 
யம் , உச்சி , அஸ்தமனம் என்பவை . கரமலர் மொட்டித்தல் - கைகூப்புதல் . () 

பொன்வரை வலஞ்சூழ் போகிப் புதையிரு ளன்றி வானின் 
மின்புரை யாக்கை செல்வ மித்தையென் றுணர்த்தி மாந்தர் 
கன்மவல் லிருளும் பாற்றுங் கதிர்த்தொகைக் கடவு ளானே 
மன்னுயி ரனைத்தும் வீறி வாழ்வதை யல்ல துண்டோ 
( இ - ள் . ) மகமேருகிரியை வலமாகச் சுற்றிவந்து உலகவிருளை நீக்குவ 
தல்லாமலும் ஆகாயத்துத்தோன்றி மறையும் மின்னல் போல் தேகமும் 
செல்வமும் நிலையற்றதென்று ( தன்செய்கையாலுணரத் ) தெரிவித்து ஜீவர் 
களைப்பற்றிய மாயையாகிய வலிய ( மன ) இருட்டையும் நீக்குகின்ற கிர 
ணத்தொகுதியையுடைய சூரியபகவானாலேயல்லவா நிலைபெற்ற சர்வபிரா 
E களும் பெருமையுற்றுப் பிழைக்கின்றன . இஃதல்லாமல் வேறு கார 
ண்முண்டோ ? இல்லை . ( எ - று .) 

சூரியன் செய்கையால் தேகாதிகள் நிலையாமையை உணர்வது " புறந் 
தந்திருளிரியப்பொன்னேமியுய்த்துச் , சிறந்தவொளிவளர்க்குந்தேரோன் . 
மறைந்தான் , புறவாழிசூழ்ந்த புவனத்தே தோன்றி , பிறவாது வாழ்கின்றார் 
யார் ) என யூகித்தறிவது . வாழ்வதை என்பதின் ஐ சாரியை . ( ங ) 

இறையரு ளில்தேற் சீவ் னியல்புண ராவென் றன்றோ 
நிறையருட் குவமை கூற வியங்குவா னிவனே யன்றோ 
விறையருளுணர்த்தி வேதி வியன்முறை நிறுவி யார்க்கு 
மிறையருள் கதிரத்தேவன்றி யென்னுள துலகுக் கம்மா . 
( இ - ள் .) பதி (கடவுளின் ) அருளில்லாமையால் பசுக் (ஜீவர் ) கள் தம்மி 
யற்கைத்தத்துவத்தை அறியமாட்டாவென்று மேலோர்கள் பதியின் அரு 
ளுக்கு உவமானமாகச் சொல்லுதல் இச்சூரியனது ஒளியையேயல்லவா ? 
ஆதலால் கடவுளின் கிருபையை நமக்குக்காட்டி வேதத்திற்கூஜியவொழுக் 
சம் தவறாமல் ஸ்தாபித்து யாவர்க்கும் மேன்மைதருகின்ற சூரியனையல்லா 
மல் உலகிற்கு வேறு துணைமை யாதுளது ? ( எ - று .) 

5 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


கண்ணொளியும் சதிரொளியும் கூடியவிடத்தேயன்றிப் பொருளின் 
ஸ்வரூபம் உணரலாகாமைபோல் இறைவனருளும் ஜீவன் ஞானமுங் கலம் 
தத்ஸ்வரூபம் வெளிப்படும் எனச் சைவசித்தாந்த தலாகிய சிவஞானபோ 
தத்திற் கூறுவதால் கடவுளின் அருட்கு உவமானமாகுங் கதிர் என்றார் . 

. 
சூரியனால் வேதவொழுக்கம் ஸ்தாபிக்கப் பெறுவதெங்கனமெனின் வேத 
நூலுட்கூறும் சமஸ்தகிரியைகளும் உரிய காலத்துச் செய்யவேண்டுமென் 
லும் விதியுண்மையாலும் அக்காலங்கள் பிரதமதேவதையாகிய கதிரோனாம் 
காட்டப்பெறுதலாலுமென்க . இக்கருத்தையே தழுவி கடிகையே முதற் 
காலநின்கருணையாற்காட்டப் , படுவதின்றெனின்யாவான்செய்குவர்பா 
ரின் , நெடுவிசும்பினுமன்னதேமுத்தொழினேருங் , தடவுளாதியர் செய்தி 
யென்னாய் விடுங்கருதின் என்பர் மேல் உ அவது கவியிலு 


ஆதலா லுதயந் தன்னி லயனடுப் பகலி லீசன் 
போதுமா லையின்மா யோனாய்ப் பொலிதிரி மூர்த்த மென்றுந் 
தீதறு கோளின் மிக்கோன் சிவனுரு வென்றும் வேத 
மோதுற வொற்றை யாழி யுருட்டிமீப் படர்கின் றானால் . 


( இ - ள் . ) ஆகையினாலே உதயத்தில் ப்ரஹ்மதேவனாகவும் நடுப்பகலில் 
ஸ்ரீவெபிரானாகவும் மாலைக்காலத்தில் ஸ்ரீமஹாவிஷ்ணுவாகவும் விளங்கு 
கின்ற மும்மூர்த்தி ஸ்வரூபமென்றும் , குற்றமற்ற சப்தக்ரஹங்களிலும் 
சிரேஷ்டனென்றும் , ஸ்ரீசிவஸ்வரூபமென்றும் வேதம் புகழ்ந்துரைக்க ஆகா 
யத்தின்கண் தனது ஒற்றைச்சக்கிரம் பூண்டதேரை நடத்திச்செல்லுகின் 
றான் அச்சூரியன் . ( எ - று .) 

ப்ரஹ்மஸ்வரூபமுதயே மத்யாந்ஹேதுமஹேஸ்வரம் , சாயர் த்யாயேத் 
ஸதாவிஷ்ணும் த்ரிமூர்த்திஸ்சதிவாகரா என்ற ஸ்லோகத்தை முன்னிரன் 
ட்டிகளுடன் ஒப்பிடுக . கிரகங்களில் இரவி பலிஷ்டனென்கை சூர்யனோடு 
கூடிய ரெகங்கட்கு அஸ்தமனதோஷம் சம்பவிப்பதாலும் சூர்யச்சாயை 
படாத ஆறு இராசிக்கு மேலிட்ட ராசியினிக்கும் ரெகங்கட்கு ,வக்ராதிபே 
தங்கள் சம்பவித்தலாலும் " செய்யும்புந்தி தனக்கதிகம் செவ்வாய்வலிது 
செவ்வாயில் , வெய்யசனியும் 

வலித்ததனை விடலேயரசன்மிக வலியன் , துய்ய 
வரசன்றனிற்சுங்கன் வலியனவனிற்சோமன் மீகும் , பையச்சிக்குக்கநீர்வ 

> > என்னும் ஜாதகாலங்காரக்கவியிலும் ஜோதிட நூலினர் துணியா 
தலறிக . இரவிசங்கரன் ) என்னும் பீமேச்சுரகவியால் காயன் கலாம் 
கென்பது பெறப்படும் . 

ta) 


சித்திரகுப்தருற்பவர் சருக்கம் . 

(சித்திரகுப்தம் உற்பவித்தல் .) 
இன்னசெங்கதிரோன் காதற் கியைந்தபன் னியர்க டம்மிற் 
பொன்னை வெந் கண்ட காட்சிப் பொற்பின ணீளா தேவி 
மின்னிடை தோன்றக் கொங்கை மீமுகங் கறுப்பத் தாங்கி 
நன்னிலை யோரை வாய்ப்ப நம்பியை யுயிர்த்தாண் மன்னோ. 
( இ - ள் .) இத்தகைப்பெருமைவாய்ந்த சூர்யபகவானது ஆசைக்கிசைந்த 
பத்னிமார்களில் ஸ்ரீ மஹாலக்ஷ்மீதேவியை வென்றுவிட்ட தோற்றத்தையும் 
அழகையுமுடைய நீளாதேவி என்பவள் தனது மின்னல் போன்ற இடை 
பார்ப்போருக்குப் புலனாகவும் முலைமுகங்கறுப்புறவும் கருப்பத்தில் தாங்கி 
நல்லநிலைமையைத்தரும் கிரகஸ்திதி பொருந்திய சுபலக்னத்தில் ஓர் ஆண் 
மகவைப்பெற்றாள் . ( எ - று .) 

( க ) 
( நாமகரணம் . ) 
புத்திரன் பிறந்தா னென்னாப் புகலரு முவகைக் குள்ளந் 
தத்தஞ்செய் தெழுந்த காத றலைக்கொளச் செய்வ முற்றிப் 
பத்திர மனைய நாட்ட வரம்பையர் பலாண்டு பாடச 
சித்திர குப்த னென்னுந் திருப்பெயர் நல்கி னானால் . 
( இ - ள் ) புத்திரன் பிறந்தானென்று சொல்வதற்கரிய மகிழ்ச்சிக்குத் 
தன்னுள்ளத்தைத் தத்தஞ்செய்து மேம்பட்ட ஆசைமுதிரச்செய்யுங்கிரியை 
களைச செய்து முடித்துத் தாமரைமலர்போன்ற கண்களையுடைய அரம்பா 
ஸ்திரீகள் பல்லாண்டுபாட சித்திரகுப்தரென்னும் அழகிய பெயரை அம்மக 
வுக்குத் தரித்தான் . ( எ - று . ) 

புத்திரோற்பத்தி கேட்டவுடனே தானதர்மங்களைச் செய்ய வேண்டு 
மாதலினால் குழந்தை பிறந்ததற்கென்று தன்மனத்தைச் சந்தோஷத்தின் 
கையில் ஒப்புவித்தானெனக் கவிசாகஸம் செய்கிறார் . செய்யுங்கிரியைகள்- 
ஜாதகர்மமுதலியன 

( எ ) 
( உபநயனம் , வேதாப்பியாசஞ்செய்வித்தல் .) 
சால்புயர் சுருதி வாய்மைச் சடங்கவ்வப் பருவத் தாற்றிப் 
பாவ்புரி மும்மை நூலின் பாங்கமை குறியீ டென்ன 
நூல்புளை வித்து வேத நுட்பற் பொருட்கண் முற்றும் 
வாலிதின் பயிற்றிக் தன்னின் வல்லுந னாகக் கண்டான் . 
( இ - ள் .) மேன்மையால் மிகுந்த வேதங்களால் நிரூபிக்கப்பெற்ற சடன் 
குமே உரியகாலச்சனம் செய்வித்து, முதல் வழிகல் கார்புகல் 


கூக 


( 
அ 
) 


ஸ்ரீகருணீகப் புராணம் 
என்னும் மூவகைச் சாஸ்திரங்களும் இம்மனதில் அடங்கியிருக்கிறதென்ப 
கைக் காட்டும் அடையாளமாக நெஞ்சில் தரிக்கப்படும் பூணூல் ( உபவீதம் ) 
தரிப்பித்து , புத்திநுட்பத்தால் அறியத்தக்க வேதாகமபுராண சாஸ்திரகலைக் 
ஞானங்களைக் கிரமமாகக்கற்பித்து , நவவியாகரண பண்டிதனாகிய தன்னி 
லும் அதிசாமர்த்தியனாக்கினான் . (எ -று ) 

சடங்குகள் - அன்னப்பிராசனம் , உபநிஷ்கிராமணம் , டோலாரோஹ 
ணம் , சௌௗ முதலியவை. " முதல்வழிசாாபென நூன்மூன்றாரும் ” நன் 
னூற்பாயிரம் . 

( பெற்றேர் களிகூர்தல் . ) 
தம்மிற்றம் மக்கள் காட்சித் தக்கவ ராக னோக்கின் 
விம்மித மெவர்க்கு மெய்தன் மெய்ம்மையே தந்தைக் கல்லா 
லம்மநின் சிறுவன் மாட்சி யளப்பரி தென்பார் முன்னம் 
பொம்மல்வெம் முலைசெம் மாக்கு மவண்மகிழ் புகலற் பாற்றோ . 
( இ - ள் .) தமது புத்திரர்கள் தங்களினும் மேலான விற்பன்னர்களாக 
விருப்பதைப் பார்க்கப்பெற்றால் யாவருக்கும் சந்தோஷமுண்டாவது நிச்ச 
யமே . ஆகையால் தந்தையின் மனமகிழ்ச்சி நிற்க , அம்ம ! உன்புத்திரனது 
கல்வியறிவு குணவொழுக்கங்களின் பெருமை அளவிடமுடியாதென்று 
பிறர் சொல்லக் கேட்கும் போது பொலிவுற்ற விரும்பத்தக்க ஸ்தனங்கள் 
பால் பொங்கப்பூரிக்கும் தாயின் சந்தோஷத்தை இப்படிப்பட்டதென்று 
யாவர்சொல்லக்கூடும் ? ( எ - று . ) 

தம்மிற்றம் மக்களறிவுடைமைமாநிலத்து - மன்னுயிக்கெல்லாமினிது 
என்னுங்குறட்கு ‘ இதனால் தந்தையினும் அவையத்தாருவப்பார் என்பது 
கூறப்பட்டது என வுரைகூறியிருத்தலால் பெற்றோன் மகிழ்ச்சியைப் பார்க் 
சினும் , " ஈன்றபொழுதிற்பெரிதுவுக்குந் தன்மகனைச் சான்றோனெனக் 
கேட்டதாய் ” என்பதற்கு கவானின் கட்கொண்ட பொது ஓவகையினும் 
கால்புடையனெனக்கேட்ட சிறப்புவகை பெரிதாகலின் பெரிதுவக்குமென 
வும் பெண்ணியல்பாற்றானாக வறியாமையாற் கேட்டதாயெனவுங் கூறினார் . 
தாயுவகைக்களவின்மையின் இதனாற் பிரித்துக்கூறப்பட்டது ) என்றெழு 
திய பரிமேலழகர் கருத்தின்வுண்ணம் தாய்மகிழ்ச்சி பெரிதென்றாரென்க . ) 

( பிதா சித்திரகுப்தரைத் தவநெறிக்கட் செலுத்தல் . ) 
பெறற்கரி யனவே யாகப் பெற்றபின் சிறுக மேலும் 
பெறற்குரி யன்பெட் டூக்க லியல்பரோ பெரியோர்க் கெல்லா 
முறற்கரி யனவன் அன்னற் கரியவு மொழுக்கால்கு 
மறத்தொடர் தவத்தின் மிக்க வூதியம் யாதுமாக 


சித்திரகுப்கரும்புலச் சருக்கம் 

ந 
( இ - ள் .) அருமையாகப்பெற்றவைகள் தாழ்ந்ததென்று நினைத்து இன் 
னும் அருமையாக விருப்பவைகளைப் பெறவேண்டுமென்று விரும்பி முயற் 
சிப்பது பெரியவர்கள் இயற்கையேயாகையால் சூரியபகவான் தன் புதல்வ 
ரான் சித்திரகுப்தருக்குப் பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார் . நாம் 
அடைவதற்கு அசாத்தியமான வஸ்துக்களை மாத்திரமல்ல , நினைப்பதற்கே 
அருமையான காரியங்களையும் சேர்த்துத்தருகின்ற தர்மத்தோடு சம்பந்தப் 
பட்ட தவத்தைவிட மேலானலாபம் ஆத்மாக்களுக்கு வேறே என்னவுண்டு 
என்றார் . ( எ - று .) 


- வேண்டிய வேண்டியால்கெய்தலாற் செய்தவ -மீண்டு முயலப்படும் திரு 
க்குறள்) . ஈட்டுவார் தவமலான்மற் றீட்டினாலியைவதின்மை , காட்டினார் 
தியாரஃது காண்கிற்போர்காண்மினம்மா , .. ( இராமாயணம் சுந்தர காண் 
டம் ) எனவரும் பிரமாணங்களால் எல்லாப் பேறும் தவமுடையார்க்கு எளி 
திற் கிட்டுமென்பதுபற்றி இங்ஙனம் கூறினார் . 

( கா ) 
(இதுவுமது . ) 
பூவிலோ னாதி யோரைப் புகற்லென் பொலம்பூங் கொன்றை 
மேவுதாழ் சடைப்பெம் மானும் விரும்புத ரவமே யென்னிற் 
றேவிய லதனா னெய்துஞ் சிறப்பெலாங் காண்டி யென்னா 
வாவது பணித்தான் றந்தை மதலையு மதுமேற் கொண்டான் . 

( இ - ள் .) பொன்மயமான கொன்றைப்பூமாலை சூடிய நீண்ட ஜடாதாரா 
கிய பரமசிவமே தவத்தை விரும்புவாரென்றால் , பிரமதேவன் முதலிய 
தேவர்களைக் கொல்வானேன் ? அத்தவத்தாலுண்டாகும் இகபரசாதகங்களை 
யும் தெய்வத்தன்மையையும் அநுபவத்தாலறிவாயாகவென்று மேற்செய்யத் 
தக்க கடமைகளையுத்தேசித்துப் பிதாவாகிய சூரியன் உத்திரவு செய்யச் சித் 
திரகுப்தர் தவம்புரியத் தீர்மானித்தார் . ( எ று . ) 

பரமசிவம் தவத்தின் விருப்பமுடையவராதல் சடைமுடி , சர்மதார 
ணம் , விபூதி ருத்திராஷாலங்காரமுதலிய வேடத்தானும் , ஊனகாதிகட்குப 
தேசிப்பான் வடவாழற்கண்ணே சின்முத்திரைக்கரமுடையவராய்த் தக்ஷ 
அஜர்த்தமாய் எழுத்த கிலமையாலும் காண்க 

( ச ) 
( சித்திரகுப்தர் தவம் புரிதல் . ) 
புலம்புகு நெறியே புக்குப் புன்மையே வினைக்கும் தீய 
மலம்புவர் மானா முங்கி மதிவழி யேவல் கேட்டல் 
நலம்புரி யறிஓர்க் கென்பு கம்பியாற் கண்டோ மெய்யே 
துலக்குறவாழும் டத் தவளை கயர்க் 


ஙஅ 

ரீக்ருண்யாக 
( இ - ள் .) "பஞ்சேந்திரியங்கள் போகுமிடமெல்லாம் பின்றொடர்ந்து 
போய் அற்பமான விஷய போகங்களை விளைவிக்கின்ற வேடிய மும்மலங் 
களுடன் கூடியமனமானது ஏகாக்கிரமாகி ஞானமார்க்கத்தில் நடப்பது 
ஜன்மாந்தர சுகிர்தர்களுக்கே யென்னுமுண்மை நமது சித்திரகுப்தர்பால் 
விளங்கக்கண்டோம் , விளங்குகின்றதவமும் பூர்வதபோபலமுடைய மகான் 
களுக்கேயன்றோ மெய்யாய்ப் பலிப்பது . ( எ - று . ) 

இது புராணிகர் கூற்று. " தவமும் தவமுடையார்க்காகும் " என்ற 
திருக்குறளை நோக்கி இங்ஙனங்கூறினார் . மும்மலங்கள் -ஆணவம் , மாயை , 
காமியம் என்பன . இவைகளே பிறவிக்காரணமாகையால் நியமலம் எனப் 
பட்டது . “ காமம்வெகுளிமயக்க மிவைமூன்ற - னாமல்செடக்கெலகோய் 
என்றார் உத்தரவேதச்செல்வரும் . 

(சிவபிரான்றாசன்த்தருதல் .) 
மடங்கலே றனைய மீளி தவத்தினான் மகிழ்ந்தா னாகப் 
படஙகிளர் பகுவாய்த் துத்திப் பணிப்பணி யுவந்த செம்ம 
லிடங்கொள்பூக் கொடியோ டாங்க ணேற்றின் வர்க் தரிய சோன்பு 
தொடங்கினை யுள்ள மென்னோ சொல்கெனத் தொழுது கூறும் . 
( இ - ள் . ) ஆண்சிங்கம்போலும் பராக்கிரமமுடைய சித்திரகுப்தர் செய் 
யுந்தவத்திற்குச் சந்தோஷித்துப் பொறிகள் விளங்குகின்ற படத்தையும் 
பிளப்பாகிய வாயையுமுடைய சர்ப்பங்களை ஆபரணமாகக் கொண்ட ஸ்ரீசிவ 
பெருமான வாமபாகத்தில் புஷ்பக்கொடிபோல் வீற்றிருக்கும் உமாதேவியு 
டன் ரிஷபவாகனாரூடராய்ப் பிரத்யக்ஷமாகி அரியதவத்தைச் செய்த சித்திர 
குப்தரே ! உள்ளக்கருத்தை யுரைப்பீராகவென்று கேட்க , அவலாரமாக 
ரித்துச் சித்திரகுப்தர் சொல்லுவார் . ( எ - று .) 

சிவபிரான் வரந்தந்தருளவெழும்போது , அருட்பெருஞ் சத்தியாகிய 
உமாதேவியுடனும் தாமஸ்வரூபியாகிய ரிஷபவாகனத்தின்பேரிலும் தோன் 
ரவது மரபு . 

( க்க ) 
( இதுமுதல் எட்டு செய்யுட்களால் 
சித்ரகுப்தர் சிவபிரானை ஸ்தோத்தரித்தமை கூறப்படுகின்றது .) 

வேறு . 
வேதியனே வேதப் பொருளாய் வித்தகனே 
சோதியனே வானோர்க்குச் தோன்றிப் பெருமைகள் 
பாதியனே பச்சைப் பசுங்கொடியாளாளுடையபடிக க 
நீதியாக பெற்சோனிய நீர்த்தோேவின் 


கங் 


7 


சித்திரகுப்தரும்படக் கருத்தம் . 
( இன் ) வோல்களைத்தந்த மகாபுருவாே ! அவ்வேதத்தில் பிரதிபா 
திக்கப்படும் கர்மஞானர் வாகியும் அவற்றில், பற்றாதவரே ! ஜோதிஸ்வரூ 
போ ! தேவர்களும் அறிதற்கரிய பெருமையுடையவரே ! அர்த்தபாகத்தில் 
பரிய பூங்தொம்பு போன்ற உமாதேவியார் ஆளப்பெற்றவரே ! சமஸ்த நன் 
மைகட்கும் காரணரே ! உமது வருகை அடியேனுக்கு இங்கிளவு சுலபத் 
தில் கிடைக்கத்தக்கதோ ! ( யான் பெற்ற பெரும்பேறு யார் பெறுவார்.) 
( எ - று .) 

வேதமும் உன்ஜீல் உண்டாக்கப்பட்டது , அதன் பொருளும் நீயே , 
இஃதென்ன விசித்திரம் என்பார் வித்தகனே எனறர் . வேதம் கடவுள் 
வாக்காதல் " மறைமுதற் கிளந்தவாயான ” என்பதாலும் அறிக . 
னையாரணத்துட்பொருளை ) என்பார் வில்லிபுத்தூராரும் . ( கச ) 

நீயே யிறைவ னினக்கடியேம் யாங்களெந்தந் 
தாயே யனையாய்க்குத் தாள்வணங்க நெஞ்செழாப் 
பேயே மெனினும் பிழைபொறுத்த பேருதவிக் 
கேயேயா மாற்ற லெவனோ பரமேட்டீ . 
( இ - ள் .) மேலான கடவுள் நீர் , பசுக்களாகிய யாங்கள் என்றும் உமது 
வழிவழியடியோம் . அவ்வாறிருந்தும் எங்கள் பால் அத்யந்த கருணையுடை 
மையால் பெற்றதாயினுமிக்க உமது திருப்பாதங்களை வணங்க மனயில் 
லாத பேயர்களாகியிருக்கும் எங்களது சகித்தற்கரிய சர்வதம்பிதங்களையும் 
க்ஷமித்து எங்கட்கு வேண்டியவற்றை ஓயாது அளித்துக்காப்பாற்றி வரும் 
இந்தபேருபகாரத்துக்குப் பரமேட்டீ ! நாங்கள் செய்யும் பிரதியுபசாரம் 
என்னவிருக்கின்றது ? ( எ- று .) 

இவ்வாறே “ அத்தமொன்றில்லாவாரந்தம்பெற்றேன் யாது பெற்ற 
தொன்றென்பால் , என மாணிக்கவாசகர் திருவாசகத்திலும் கூறியிருத்த 
வறிக 

ஆட எனிவேட் டயர்வறிய ராய்ச்சிறுவர் 
பீவேக்கு மாப்பாற் பிறங்கு மனைத்துலகு 
நாடியக்கா லாக்கி யளித்தழிக்கு நாயகனீ 
கூடு மாவின் குணத்தினையேற் றாயெவரே. 
( இ- ள் .) விரைய வெரையே பெரிதும் விரும்பி அதறுண்டாகும் 
தேசபரிசிரமத்தையும் , இவரியும் செய்யாமல் அவ்விளையாட்டில்வத்தையே 
மோயச்செயள்ளும், தேவர் போல விலக்குரியது சர்வவேணங்களையும் 
இப்பாமாத்திரத்தாலேயே சிருஷ்டித்துக் காத்து சம்ஹரித்து , விளையாடு 


இருண்கள் புர்க்கா 
கின்ற சர்வகியர்தாவாகிய நீர் ஒருசிறுவாேர் ? அக்கனமாயீன் உமக்கு உள்ள 
படி வளர்க்குந் தாய்வேண்டுமே ? அவர் யாவர் ? ( எ - று . ) 

இங்கனமே “ உலகம்யாவையுர்தாமுளவாக்கலுக் , நிலைபெறுத்தலுக்க 
கலுநீங்கலா, வலகிலா விளையாட்டுடையார் ) என வைணவபரமாசக் கடது 
வர் கவிச்சக்கிரவர்த்தியாகிய கம்பரும் . 

(கசு ) 
பெற்றவுயிர் மக்க ளயர்வுயிர்க்கப் பேணுமிராச் 
சற்றவுணர் வற்றுத் துயிலத் துயிலாமே 
மற்றவற்றைக் காக்கு மலர்க்கண் ணருட்பிராஅ 
னெற்றிவற்றா னாவ துனக்கரிய தென்னேயோ . 
( இ - ள் . ) உம்மாற் பெறப்பட்ட சர்வ ஆன்மகோடிகளும் பகல் முழுவ 
தும் தம் ஜீவனார்த்தமாக அலைந்து வேசாறும் களைப்பு நீக்கும்படிக்காக்கும் 
இருட்டாகிய திரைச்சீலை சூழ்தலால் , அவைகள் உணர்வற்று நித்திரை 
செய்ய அவற்றிற்கோரிடையூறும் அணுகாதபடிச் சர்வஜாக்கிரதையாகக் 
காப்பாற்றும் பொருட்டுத் தூங்காது எங்கணும் திருக்கண் பரப்பி நிற்கின்ற 
எங்கர்த்தாவே ! இவ்வற்பவுயிர்களால் உமக்கு ஆகவேண்டியதென்ன ? உம் 
மால் சாத்தியமில்லாத எக்காரியங்களை இவர்களால் செய்வித்துக் கொள் 
எலாமென்று நினைத்து இவ்வாறு துன்புறுகின்றீர் ? இஃதெனின்மாயம் ! 
( எ - று .) 

( கள் ) 
அன்னங் கலுழ னணியேறு வாகனமாய்ப் 
பின்னம் பெருந்தெய்வப் போகொண் டுலகமெலா 
மனனிய மாய வலிகாட்டின் மாண்பில்லே 
மென்னறிவேம் யாங்கொனின தேற்றமறி தக்கோமே . 
( இ - ள் ) அன்னப்பக்ஷியும் , கருடனும் , அழகிய ரிஷபமும் வாகனமா 
கக்கொண்ட ப்ரஹ்மா, விஷ்ணு , ருத்திரனென்னும் பலவேறுவகைப்பட்ட 
திருப்பெயர்பூண்டு எல்லாவுலகங்களிலும் நிலைபெற்ற உமதுமாயாசாமர்த்தி 
யத்தை அற்பர்களாகிய எங்களிடத்துக்காட்டுகின்றீர். யாங்கள் அச்சாமர்த் 
திய விசேடத்தை எவ்வாற்றிவோம் ? யாங்களோ உமரீ சரவத்தித்துவத் 
தை உள்ளவாற்றியத்தக்கவர்கள் ? (எறு .) 

இந்திரஜால வித்தைக்காரன் வித்தைசெய்யும் போது காணப்படும் பல 
வரித்திரச் காட்சிகள் பின்பு மறைத்து அச்சாதியும் அவன் வசப்பட்டுநிற் 
றல்போலத் தோன்றிநின்றழியும் உலகங்கள் யாவும் உமது அடி 

மர்த்திய மாயாசத்தியிருயலறே அடங்கியிருக்கின்றன என்பா 
கோமானியகாதலி என்றார் 

( 14 


சித்தியரும் திருப்பியச் சருக்கம் . 
சக 
ஆதித் தனிமுதல்வ ஆதியெனித் பல்சமய 
பேரத் துளையென்னப் பேசுவதும் பொய்கொலோ 
வேதித் தனைமாய மேவ ரிதுகடப்போர் 
சோதித்தல் காணாதார் மாட்டென்னித் தோற்றரவே 
( இ - ள் .) உலகங்கட்தெல்லாம் ஆதிகாரணனாகிய ஒப்பற்ற முதற்கட 
வுள் தேவரீரேயாகின்றீர் என்றால் , பலவகைப்பட்ட மதங்கள் கூறும் நானா 
தெய்வமும் நீாேயென்பதில் அபத்தமென்ன ? இத்தனை மாயம் எதற்கு ? 
இம்மாயையைத்தாண்டி மெது நிஜஸ்வரூபத்தையறியவல்லார் யாவர் ? உமது 
சர்வ வல்லமையைய விந்து அசந்திக்க அசத்தராகிய அடியேங்களிடத்தில் 
இச்செயல்கள் என்ன பயன் படும் ? (எ - று .) 

ஆச்சரியகரமான செயல்களை அறிந்து ஆநந்திக்கப் பெறாதவரிடத்துச 
பெதல் பயன்படாமைபோல , உமது மாயாவல்லபம் ஒரு சிறிதும் உண 
ரார் எங்களிடத்து அத்துணைச்சிறப்பிற்றாய் விளங்கவில்வையேயென் அவ 
நத பேராற்றலைவியர்தபடி . 

( கச ) 
பொறியுண் டறுவகைய போருண்டு பேத 
செறியுண்டு மாதரொடு நீண்மண்பொன் னாதிக் 
குறியுண் டிவைமயக்கும் கோளுடனூ ழுண்டேன் 

வியுண்டு போகரமே வாழ்வானெவ் வண்ணமோ 
( இ - ள் .) அரசர் ! உமது திருவடிகளை ஸ்மரித்துப் பிறவிப்பெருக 
கடலை நீந்தி , நித்தியாநந்தம் பெற்று வாழ்வோமென்று நினைத்தால் , விஷ 
யங்களில் செலுத்துற்கு ஐம்புலங்களும் , ஆழசாகில் சேர்த்துவதற்குக் 

பகைகளும் , அவற்றிற்குத் தப்பிச்சேர்வோமென்றால் பலவகைப் 
பேதமதங்களும் , அவற்றின மேலும் ஸ்திரீகள், பூமி , தனம் என்னும் இம் 
மூன்றினிடத்தாசையும் , இவற்றான் மயக்கும் காஸ்திகக்கோட்பாடும் , ஜன் 
மார்தா கட்டி பலன்களும் இருக்கின்றனவென்றால் இத்தனை ஆபத்துக்க 
ளுக்கும் மனமெலிந்து திரும்பிவிவேதன்றி உண்மையுணர்ச்தெவ்வண்ண 
முய்வது ? (எ- று .) 

சப்த, வியாச , ரூப , ரத , கந்தமென்னும் தன்மாத்திரைகளையறியும். 
சுரோத்திரம் , துவக்கு , டி , சிங்கவை, ஆக்ராணமென்னுமிவை ஐம்புலன் 
களாம் . இவற்றிற்குக் கருவிகளாகிய செவி முதலியன பொறிகளாம் . ஐம் 
புலன்களும் அனே திரியமெனப்படும் . காமம் , குசராதம் , லோபம், 
மோகம் , மதம் , மாதம் என்னுமிவையாறும் உட்பகை அல்லது அரி 
ஓட்வர்க்கமென காட்ட யன்றி எனையபிராண்சட்டுவின்மை 

மாதராலசலயபாகப்பிரித்தார் . ( இமைப்பகுப்கே 


மா 


கருணின் மாயக் 
என்பதற்கு ஆசையின் வலிமை என்றேனும், உலகக் கோட்பாடு என்றே 
னும் பொருள் கோடலுமேற்கும் . வாழ்வான் தொழிற்பெயர் போகாமே 
எதிர்மறைத்தெரிநிலை வினையெச்சம் . 

( 20) 
நின்மொழியே நிற்சுட்டரியதெனி சாமையிலாப் 
புன்மொழியே மெங்கன் புகன்று புகழ்முடித்தும் 
பன்மொழியென் னெப்பொருளும் பற்றியும்பற் நில்லோய்க்கே 
யென்மொழிகொண்டுள்ளுணர்த்த லின்றியமை யாமையே . 
( இ -ன் . ) உமது திருவாக்காகிய வேதமே உம் ஜேஸ்வரூபத்தைச் சுட் 
டிக்காட்ட முடியாது திகைப்புறும் போது எம் குணமில்லாத அற்ப 
வார்த்தைகளையுடைய யாங்கள் எவ்வாறு நுமது கீர்த்தியை முற்றச் சொல் 
விமுடிப்போம் ? அவாங்மனோகோசரமாகிய உமது அராந்தகல்பான 
களைப்பற்றிப் பலவேறு பேசுவதனால் அதிலொரு சிறிதும் சொல்லி முடிக் 
ததாகுமோ ? அம்மொழிகளால் யாது பயன் ? சர்வ வஸ்துக்களின் உள்ளும் 
புறமும் வியாபித்து நின்றும் அவற்றின் குண தோஷங்களில் யாதும் வற் 
ராத சின்மயஸ்வரூபியாகிய உமக்கு என் மனக்கோரிக்கையை என் வார்த் 
தையினாலேயே தெரிவிக்கவேண்டியது அவியந்தானே ! என் ஒன் றமறி 
யாதவர்போலினம் வினாவுகின்றீர் ) (எ- று . 

கடவுளே வேதகர்த்தா என்கை முத்துறும்பெருமன்ற காத்தருள் 
வர்க்கால் ) எனவரும் கல்லாடமும் நன்குணர்த்தும் , வேதங்களும் 
உம் மெய்ந் நிலையத்தில் என்பதனை " பூதங்களல்லை பொறியல் வேறு புல 
னல்லையுள்ளவறிவின் , பேதங்களல்லையிவையன்றிநின்ற பிரிதல் 
பெருநூல் , வேதங்கிடந்து தடுமாறும்வஞ்ச வெளியென் நா என்னும் 

ளையாடற்செய்யுள் காட்டும் . உன்வாக்கே உன்னைப் புகழ்வறியாதென் 
இல் சேவலம் சிறபுழுக்களினுங்கேபேற்ற யாங்களோ, அந்த முடிந்த 
குரியவராவேம் என்பது கருத்து . புகழ்முடித்தும் , என்பதற்கு யார் 
களோ உம்மைப் புகழ்ந்து முடித்து அதனால் உண்டாகும் கீர்த்தியைத் தரிப் 
போம் என வுரைகொள்ளினும் அமையும் . சர்வவியாபியாகிய நமக்கு எ 
கருத்தை நானே சொல்வது அவசியந்தான் என்பது குருப்புச் சொல். (உக ) 

( ஈசன் வாமனரல் .) 


பொங்கு காதலன் புவகையு , மாங்குடிய 
ஒரு மெய்ம்மயிர் பொடிப்புற விழிப்பு 


PAL PLA AIAHANE 
LOITA 


நகை வேணியற் கன்னை 


+ 


. 


சித்திருப்பருப்பவர் சருக்கம் . 
( இ - ள் . ) அசைக்குரியாறுாராசிய அன்பும் சந்தோஷமும் மனதிற் 
குடியுகவும் , தேகத்திற்யொருத்திய உரோமம் சிலிர்க்கவும் , கண்களில் ஆரக் 
தபாஷ்பம் பெருகவும் , அழகிய கைகளாகிய தாமரைமலர்கள் குவியவும் , 
இன்பமாக மூகமென்னூர் தாமரை மலரவும் கங்காதரராகிய ஸ்ரீபரமசிவத் 
தை சித்திரகுப்தர் இவ்வகை ஸ்தோத்திரஞ்செய்த காலத்தில் . (எ- று .) 

தான் கோரியவாறு கடவுள் காட்சி தந்ததனால் அன்பும் , தன் எண் 
ணம் பலித்துவிட்டதென்று மகிழ்ச்சியும் ஆசையின் முதிர்ச்சியால் விளைர் 
ததென்க . 

( உஉ ] 
(இதுவுமது .) 
உள்ள நெக்கெழு மன்பினர்க் கவரினு முருகும் 
பிள்ளை மாமதிக் கண்ணியன் பெரிதுள மகிழ்ந்து 
விள்ளு வான்விதி யேமுத லோர்புகழ் விழுச்சீர் 
கொள்ள மேன்மையுற் றோங்குக முடிகநின் குறிப்பே. 
( இ - ள் .) மனம் நெகிழ்ந்துண்டாகும் அன்பைத் தன்பால் வைக்கும் பக் 
தர்கட்கு அவரினும் அதிக அன்புகொண்டிருக்கின்றவரும் இளமையும் 
பெருமையுமுடைய சந்திரனைச் சூடும் பூவாகக்கொண்டவருமாகிய சிவபெரு 
மான் மிகவும் மனமகிழ்ந்து சொல்வார் , சித்திரகுப்தரே ! பிரமதேவன் முத 
விய யாவரும் புகழற்குரிய மேன்மைக்கீர்த்தியைப் பெற்றுச் சிறந்தோங்கு 
வீராக . உமது அபீஷ்டமும் இனிது சித்திக்க. (எறு .) 

“ போற்றி யப்பாயவன்பர்க்கவரினுமன்பபோற்றி ” என்றார் மணி 
வாசகப்பிரானும் , பிள்ளைமாமதிக்கண்ணியன் என்பதில் மதி என்பது புத் 
தியையுங்குறிக்குமாதலால் சிறுபிள்ளைப் புத்தியுடையவனாகியும் , ( கண்ணி 
யன் = ) பெருமையுடையவன் எனத் தொனிசிறத்தல்காண்க. கண்ணி 
குடும்பூ . கண்ணி கார்நறுங்கொன்றை என்பது புறப்பாட்டு. ( உங) 

சித்திரகுப்தர் வாம் பெற்று மீளல் . ) 

ைெடயவன் விடைதர நம்பி 

ன் றிருக்குமீன் றவர்கழ லிறைஞ்சிச் 

ஐயோ றுரைத்தகங் தளிர்ப்புறச் சேர்ந்த 
பின்றை யோர்பகற் றன்றவப் பெருமைதேர் பெட்பான் . 
பெரிதும் வாழ்ராகவென்று ரிஷபவாகனக்கடவுள் விடை 
ஆர் நம்மை எப்போது காண்போமோவென்றிருக் 

போய் அவரது பாதங்களைத்தொழுது 


சன் 


சென்று 


1 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
தாம் பெற்றவரங்களைக்கூறி அவர்கள் மனங்குளிரத் தங்கியிருந்தபின் ஒரு 
நாள் தம் தபோபலத்தைப் பரிசோதிக்கும் விருப்பமுடையவராகி . ( எ - று ) 

பெட்பான் முற்றெச்சம் ; இது அடுத்தகவியில் புக்கு என்னும் எச்ச 
முதல்வினை கொண்டு முடியும் .விடையவன் விடைதர என்பது சொல்லணி . 
ஈன்றவர், ஈன் + தவர் எனப்பிரித்து தன்னைப் பெறத்தவமுடையார் என 
வரைப்பினுமாம் . 

(உச ) 


(சித்திரகுப்தர் தவப்பெருமைபரிசோதிக்கச் சிருஷ்டித் 

தொழில் செய்யத்தொடங்கல் . ) 
தமிய னாங்கொரு சூழல்புக் கம்புயத் தளியோன் 
கமைகொ ளப்புரி சிருட்டிகள் யாவையுங் கருதி 
யிமையின் முன்னொரு தன்படைப் பிவையென விலக்க 
வமையு மன்னது கண்டனர் விதிமுத லானோர் . 
( இ - ள் . ) தனியாக ஒரு சோலைக்குட் பிரவேசித்து தாமரைக் கோவில் 
கொண்ட ப்ரஹ்மதேவன் நிறைவுபெறற்செய்யும் சிருஷ்டித்தொழில்யாவற் 
றையும் தாமும் செய்ய உத்தேசித்து இமைப்பொழுதில் தமது ஒப்பற்ற 
சிருஷ்டிகளிவை என்று படைக்கப் பொருந்திய அந்நிலைமையைப் ப்ரஹ்ம 
தேவன் முதலியோர் தெரிந்துகொண்டார்கள் . ( எ - று .) 

(உரு ) 


( தேவர்கள் சூரியபகவானிடம் வருதல் . ) 
திக்குற் றோர் பெருந் திக்குற வைம்பொறி செறித்த 
மிக்க சீர்த்தவர் பயந்தவ ராய்மன மெலியத் 
தொக்க வைவகைப் பிரமரும் பிரமராய்த் தொடரத் 
தக்க வையருள் ளையரு மாயினர் சார . 


( இ - ள் .) அஷ்டதிக்குப்பாலர்கள் திகிலடையவும் , பஞ்சேந்திரியங்களை 
ஒடுக்கித் தவத்தால் மிக்க சீர்த்தி பொருந்திய இருடிகள் பயந்தவர்களாய் 
மனமெலியவும் , விஸ்வன் மனு மயன் துவஷ்டா சிற்பன் என்னும் பஞ் 
சப்ரஹ்மாக்களும் ப்ரம்மையுடன் தொடரவும் , தகுதிபெற்ற தேவர்கள் உள் 
எத்திற் சந்தேகமுடையவர்களாய்ச சேரவும் கூடிவந்து . ( எ - று .) 

திக்குற்றோர் திக்குற , தவர் பயந்தவராக , பிரமர் பிரமராக , ஐயர் ஐய 
ராக என நான்கடியிலும் நைச்சியானுசந்தானமாகக் குறித்தனர் . பிரமம் - 
கலக்கம் , ஐயர் - தேவர்கள் , சந்தேகமுடையவரென விருபொருட்டு. ஆர்யர் 
என்ற வடமொழி ஐயசெனச் சிதைத்து தமிழில் வழங்குமென்ப. ( உ சு ) 


சித்திரகுப்தருற்கவச் சுருக்கம் . 

( தேவர்கள் சூரியனிடத்து முறையிதேல் . ) 
பச்சை வாம்பரித் தேர்மிசைக் கொண்டிருள் பருகு 
நச்சு வெங்கர மாயிரக் கடவுள்பா னண்ணிச் 
செச்சை யம்புய வம்புயக் கேண்மையோய்ச் சிறிதுன் 
னிச்சை யாரரு ளல்லதென் முடியுமா லெமர்க்கே . 
( இ - ள் .) தாவுகின்ற எழுபச்சைக்குதிாைபூண்ட தேரின் மேற்கொண் 
டிருந்து இருட்டைவிலக்குகின்ற ஆயிரங்கதிர்களையுடைய சூரியபகவானி 
டத்திற்சேர்ந்து , வாகனைக்சாந்தணிந்த புயங்களையுடையாய் ! தாமரைக்கு 
நண்பரே ! உமது அன்போடு கலந்த அருள் சிறிதேனுமில்லாவிடில் எங்க 
ளைப்போன்றோரால் என்னமுடியுமென்று பின்னுஞ்சொல்வார்கள் . ( எ - று .) 

எமர்க்கு உருபினும் பொருளினுமெய்தடுமாறி ஒன்றனிலைக்களத்தொன் 
றுசென்றுற்ற வேற்றுமை மயக்கம் பொற்சுண்ணத்தால் விளக்கவிப்ப 
என்னுஞ் சிந்தாமணியிற்போல . 

( உ.எ) 
( இதுவுமது . ) 
கடிகை யேமுதற் காலநின் கருணையாற் காட்டப் 
படுவ தின்றெனின் யாவரென் செய்குவர் பாரின் 
ரெகவி சும்பினு மன்னதே முத்தொழி னேருங் 
கடவு ளாதியர் செய்தியென் னாய்விடுங் கருதின் . 
( இ - ள் .) உமது கருணையால் நாழிகை முதலாகிய காலவிகற்பங்கள் 
காட்டப்படாவிடின் பூலோகவாசிகளும் பெரிய ஆகாயவுலகத்தோரும் பிற 
ரும் யாது செய்யக்கூடும் ? பின்னும் ஆலோசிக்குமிடத்து சிருஷ்டி, ஸ்திதி , 
சம்ஹாரமென்னு முத்தொழிலைச்செய்யும் மும்மூர்த்திகளின் கதியும் யாதா 
கும் ? உமது கருணையாலன்றோ முறைப்பட வுலகம் நடைபெறுகின்றது 
என்றார்கள் . ( எ - று . ) 

படைக்குங்காலத்துப் படைத்தலும் , காக்குங்கள்லத்துக் காத்தலும் , 
அழிக்குங்காலத்து அழித்தலும் முத்தேவர் காரியமாகவின் இவையும் 
காலம்பற்றியல்லது செய்யத்தகா . அக்காலமும் உம் கருணையாலே காட் 
டப்படும் . ஆகவே இத்தனைக்கும் முதற்காரணம் உமது ஒப்புயர்வற்ற 
பெருங்கருணையேயென்றபடி . 

( உ a ) 
( சூரியன் வினவுதலும் தேவர்கள் சம்பவ நிகழ்த்தலும் .) 
மன்னு நின்னளி வாழ்கென நெடுமொழி வழங்கு 
மன்ன விண்ணவர்க் கேற்பன முகமனு மறைந்தீங் 
கென்னை நாடிய தென்னென வையநீ யீன்ற 
துன்னு மாதவப் புத்திரன் செய்திகேள் சோறும் , 


சு 

ஸ்ரீகருணீகர் பூநாணம் 
( இ - ள் .) இப்படிப்பட்ட உமது பெருங்கருணை நீழேவாழ்கவென்று 
பலவாறு ஸ்தோத்தரிக்கின்ற அந்தத்தேவர்களுக்கு தக்க உபசாரவார்த்தை 
கள் சொல்லி , நீங்கள் இவ்விடத்தில் என்னை நாடிவந்த காரியம் யாது 
என்று வினாவ , ஐயனே ! நீர் பெற்ற பெரிய தவசிரேஷ்டரான சித்திரகுப் 
தர் செய்தகாரியத்தைச் சொல்கின்றோம் கேட்பீராகவென்று தேவர்கள் 
சொல்வார்கள் . ( எ - று .) 

( உக ) 
( இதுவுமது 
கோதி லாத்தவம் புரிந்தனன் புராரிபாற் கொண்ட 
போத நல்வரங் காணிய சிருட்டிகள் புரிவான் 
வேத நூனெறி முறைதிறம் பாமையே வேண்டிச் 
சோதி யேகினை யடைந்தனங் காணெனச் சொன்னர் . 
( இ - ள் ) அவர் குற்றமற்ற தவத்தைப்புரிந்து திரிபுராந்தகராகிய சிவபெ 
ருமானிடத்திற்பெற்ற நன்மைமிக்க வரத்தைப் பரீக்ஷிக்கும் நிமித்தம் சிருஷ் 
டித்தொழிலைச் செய்யலுற்றார் . ஆகையால் வேதசாஸ்திர வரம்புக்கடவா 
மையை விரும்பி ஜோதிஸ்வரூபரே ! உம்மையடைந்தோம் என்றார்கள் 
தேவர்கள் . ( எ - று .) 

( ங 0 ) 
( இதுமுதல் தாள்தகவிகடைம் ஆசியன் சித்திரகுப்தருக்குப் 

புத்தி கறுதடல் ,) 
அனைய தாகவென் றவிர்சுடர் மணிமுடி யசையாத் 
தனையற் கூவிரு கண்களி னுவகைநீர் ததும்பப் 
புனையு மங்கதப் புயாசல மிறுகுறப் புல்லி 
யினிய புன்னகை யெழில்புரி முகமலர்ந் திசைக்கும் . 
( இ - ள் . ) இதைக்கேட்ட சூரியபகவான் அப்படியேயாகுகவென்று 
விளங்குகின்ற பிரகாசந்தங்கிய ரத்னகிரீடமணிந்த முடியையசைத்துச் சித் 
திருகுப்தரையுழைத்து இருவிழிகளிலும் ஆகந்தக்கண்ணீர் தளும்ப வாத 
வலயந்தரித்த மலைபோலும் புயங்களால் இறுகும்படி மார்போடு தழுவி 
இன்பமாகிய புன்சிரிப்பால் அழகுசெய்யப்பெற்ற முகமலர்ந்து கூறலும் 
றார் . எ - று .) 

ஐய கேண்மதி யீண்வொ ரயன் முதலானோர் 
செய்யு நீரான படைக்குறர் தொழிலை செயலாற் 
கைய றப்பெரி துளழறு 

கினரினிக் கடனன் 
றெய்ய வவ்வவர்க் கமைந்தன புரிதலே யிசையால் , 


சித்திரகுப்தரும்பவச் சருக்கம் . 
( இ - ள் .) ஐயனே ! கேட்பாயாக இங்குள்ள ப்ரஹ்மா முதலியோர் செய் 
யத்தக்க படைப்புத்தொழிலை நீ செய்த தகாச்செய்கையால் இவர்கள் செய 
லற்றுப் பெரிதும் மனங்கலங்குகின்றனர் . இனி நீ அக்காரியத்திற் பிரவே 
சிக்காதே ! அறிவுபெறும்படி அவரவர்க்கேற்ற தொழிலைச் செய்வதே கீர்த் 
திக்குக்காரணமாகும். ( எ - று . ) 

மகனை ஐயவெனல் உவப்பால்வந்த மரபுவழுவமைதி . மதி முன்னிலை 
யசைச்சொல் . கை - செயல் . எய்யாமையே அறியாமை என்னுந்தொல் 
காப்பிய உரியியற் சூத்திரவிதிபற்றி எய்ய- அறியவெனப் பொருள் கொண் 
டாம் . இசை காரணத்தைக் காரியமாக உபசரித்தல் தீவினையென்னுஞ் 
செருக்கு என்னுந் திருக்குறளிற்போல் . 


இன்ன ரித்தொழிற் காமென வமைத்துளா னிறைவன் 
பன்னு மக்கருத் தோம்பலே யறநெறிப் பால 
பின்னு மோருளம் வருந்துறச் செய்வரோ பெரியோ 
ரூன்னு மேன்மையு மருளிகந் தீட்டியோர்க் குறுமோ. 
( இ - ள் .) சர்வநியந்தாவாகிய ஈசன் இவர் இத்தொழிற்கேற்றவரென 
முன்னரே அமைத்திருக்கின்றார் . ஆகையால் சொல்லப்படுகின்ற அவரது 
கருத்தைப் பாதுகாத்தலே தர்மத்தின்பாற்படும் . இன்னும் (கவனிப்பாயாக ) 
பெருந்தன்மையுடையோர் மற்றொருவருடைய மனம் வருந்தத்தக்க காரி 
யங்களைச் செய்வார்களோ ? யாவராலும் நினைத்தற்குரிய பெருமையும் கிரு 
பையின்றிச் சம்பாதிப்போர்க்குக் கிட்டுமோ ? என்று பின்னுஞ் சொல்வார் . 
( எ - று ) 

( கக ) 


நிகர மைந்தமேயத் தவவலி நுண்மதி நிலவும் 
புகரில் செல்வமென் றரும்பெறற் பேறெலாம் புகினுந் 
தகைவ ருந்தருக் கின்மைபோன் மெய்ப்புகழ் தருவ 
பகரி னொன்றிலை யாண்ெேமன் நுரைத்தனன் பகலோன் . 
( இ - ள் .) ஒப்பில்லாத உண்மையான தபோபலமும்,கரிய புத்திறுப்ப 
மும் , விளக்குகின்ற குற்றமற்ற செல்கமும் என்ற இவைபோன்ற இடைத் 
தற்கரிய பலபாக்யங்களனைத்தும் தாமே வந்து சேர்ந்தாலும் தடுத்தற்கரிய 
அஹங்காரமின்மை போல் நிஜமான கீர்த்தியைத்தரத்தக்க மற்றொன்று 
சொல்லுமிடத்து வக்காலத்துமில்லை என்றார் சூரியபகவான் ( எ - று . ) 


பகல் என்பது நிலைமைவையுங்குறிக்குமாதலால் , நீதி நெறி நிலை 
மை தவறாதவனென்பார் பகலோன் எட்டாம் 


சஅ 

ஸ்ரீகருணீகர் புராணம் 
( சித்திரதப்தர் மன்னிப்பு வேண்டல் . ) 
தந்தை கூறிய மாற்றமுங் கடவுளர் தயக்கச் 
சிந்தை செப்பிய வதனமு நோக்கினன் றிடுக்குற் 
றந்தண் மாமலர்ப் பூம்பதஞ் சென்னிசேர்த் தைய 
மைந்த னேன்புரி யாடலைப் பொருளென வையேல் . 


( இ - ள் .) பிதாவாகிய சூரியபகவான் சொல்லும் வார்த்தைகளையும் அங் 
கிருந்த தேவர்களது மனவாட்டத்தைக்காட்டும் முகத்தையும் நோக்கித் 
தியக்கிட்டுத் தந்தையின் அழகிய குளிர்ந்த பெருமைதங்கிய தாமரைமலர் 
போல் பொலிவுபெற்ற திருவடிகளைச் சிரசில் சூட்டி , ஐயனே ! சிறுவனாகிய 
யான் விளையாட்டாகச் செய்ததை ஒருபொருளாகக் கொள்ளாதீர் என்று 
பின்னுஞ் சொல்வார் சித்திரகுப்தர் . ( எ - று .) 

“ அடுத்தது காட்டும்பளிங்கு போனெஞ்சங் -கடுத்தது காட்டு முகம் ” 
என்றபடி தேவர்கள் மனவருத்தம் முகம் 

தெரிவித்தது என றார் . வையேல் 
என்பதற்கு என்னை நிந்திக்காதீர் என வேறோர் பொருளுக்கூறலாம். ( கூரு ) 


( இதுவுமது .) 
பிழைசெய் தோர் தமை யுணர்த்தலே பெரியர்தம் பெருமை 
விழைவு ளோர்க்குளந் தவறுகாட் டாமையான் விளையுங் 
குழவி யாயவென் மீதருள் கூர்கெனக் குவிகைக் 
குழகன் மென்மொழிக் குவந்தன ராசி கூ றினரால் . 
( இ - ள் .) பெரியோர்க்குள்ள பெருமையாவது தப்பிதஞ்செய்தோர்க்கு 
அத்தப்பிதத்தை யெடுத்துக்காட்டிப் புத்திபுகட்டலேயாக் . ஒருகாரியத் 
தைச்செய்ய விருப்பமுண்டானால் அவர்கள் மனம் அது தப்பிதமென்று 
காட்டற்கியலாமல் அவ்வாசைக்குட்பட்டிருத்தலால் அவ்வாறு தப்பிதங்கள் 
நேரிடுகின்றன . மேலும் நான் சிறுவன . ஆதலால் என் மீது கருணைகூர்ந்து 
டிமிக்க வேண்டுமென்று அஞ்சலியஸ்தராகி நிற்கின்ற முருகக்கடவுள்போ 
லழகும் இளமையும் பலமும் வாய்ந்த சித்திரகுப்தரது தாழ்மையான இனி 
யவசனங்களுக்கு மனமகிழ்ந்து தேவர்கள் ஆசீர்வதித்தார்கள் ( எ - று . ) 


ஒரு காரியத்தில் ஆசை கொண்ட மனத்தைத் தெருட்ட மற்றொருமன 
மில்லாமையால் தப்பிதம் நேர்வது யாவர்க்கு மியல்பே என இங்குக்கூறி 
ஞார்போல் “ ஒன்றொழித்தொன்றையுன்ன மற்றொருமனமுமுண்டோ ? 
என்பர் இராமாயணமுடையாரும் . 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் . 


( தேவர்கள் மனமகிழ்ந்து சித்திரகுப்தர் விவாகத்தைக் 

குறித்துப்பேசுதல் .) 


கரைபெ றாப்பெருங் கடலெனத் தண்ணளிக் காளைக் 
கரசு நீர்மையர் மனுவெனும் பிரமன தருமை 
மருவு புத்திரி யாம்பிர பாவதி மயனார் 
தரும ணங்கு மீலாவதி யெனும் பெயர்த் தையல் . 


பேசு மந்தணர் தீர்மையான் விச்சுவப் பிரம 
னாசை மாமகள் கன்னிகி 

மூவரு மலர்மேல் 
வாச மாமகள் பேது இ நாண்கொளும் வனப்பார் 
மாசி லாவருந் ததிதலை வனக்குறூஉ மாண்பார் . 


கச்ச டுந்தனத் திவர் தமை யீந்துளங் கனியு 
மிச்சை யான் மணங் காணிய காதலே மென்ன 
மெய்ச்சு வானவர் மொழிவதுஞ் சேயுள விருப்பு 
ரிச்சயித்தறிந் தியைந்தன னெடுந்தகைக் கதிரோன் . 


( இவை மூன்று மொருதொடர் .) 
( இ - ள் . ) இவ்வாறு ஆசீர்வதித்த தேவர்கள் பின்னுஞ் சொல்வார்கள் , 
க்ஷத்திரிய தர்மத்தை வஹித்தவராகிய மனுப் , ஸ்மாவின் அருந்தவப்புத்திரி 
யாகிய பிரபாவதியும் , மயப்ரஹ்மாபெற்ற அழகிய நீலாவதியும் , புகழ்ந்து 
சொல்லப்படுகின்ற பிராம்மனை தர்மத்தை வஹித்த விஸ்வப் ராஜ்மாலின் 
ஆசைக்குமாரத்தியாகிய கன்னிகியும் ஆகிய கச்சுடன் பொருதுகின்ற ள் 
னங்களையுடைய இம்மூவரும் செந்தாமரைப்பூவில் வீற்றிருக்கும் லக்மீ 
தேவி நாணி அஞ்சத்தக்க அழகும் , குற்றமற்ற அருந்ததியும் வெட்கித் 
தலைகுனியத்தக்க கற்புமாட்சியும் உடையவராதலால் அவர்களைக் கரையில் 
லாத பெரிய கடல்போலும் தண்ணிய கிருபா மூர்த்தியாகிய இச்சித்திரகுப் 
தருக்குத் திருமளஞ்செய்யவெங்கள் மனதில் மிக்க விருப்பமிருக்கின்றதா 
கையால் இவ்வொரு வரம் நீர் தரவேண்டுமென்று புகழ்ச்சிக்குரிய தேவர் 
கள் வேண்டுவதையும் , தனது புத்திரனது மனவிருப்பத்தையும் தீர்க்கா 
லோசித்துப் பெருந்தகைமைவாய்ந்த சூரியபகவான் சம்மதித்தார் . ( எ - று . ) 

உலகை ஒருகணத்தே அழிக்கத்தக்க வன்மைபெற்றுங் கடவுள் ஆணை 
யின்படி தன்னிலை நிற்குங்கடல் , சர்வமும் சிருஷ்டிக்கத்தக்க வரம்பெற்றும் 
தந்தைகட்டளைக்கடங்கிநிற்கும்சித்திரகுப்தருக்குவமையாயினது . அருமை 
ஈண்டுத் தவத்தின் மேற்று , குகுணியொற்றுமைபற்றி, மூவரும் என்பதி 

7 


குல 

ஸ்ரீ கருணீகர் புராணம் . 
னும்மையைப்பிரித்துத் தனித்தனிகூட்டி யெண்ணும்மையாக்குக . முற் 
றும்மையும் , வாசமாமகள் என்பதிலும் அருந்ததி என்பதிலுமுள்ள சிறப்பும் 
மையும் தொக்கன . பண்டை நூற்பயில்வுநோக்கி இங்ஙனம் மாற்றினாம் . () 
( இதுமுதல் மூன்று கவிகளால் திருமணத்தொழில் செய்யத் 

தேவர்கள் ஆரம்பித்தல் .) 
மதனன் செவ்வியு முருகவேளிளமையும் விளங்கும் 
பதுமை நாயகன் கருணையுந் திரண்டுருப் படைத்த 
மதலை நம்முள வேட்கை தீர்த் தியைந்தனன் மறாதென் 
றெதிருங் காதலாற் கடிமணத் தொழில்செய வெழுந்தார் . 
( இ - ள்.) ( சூரியபகவானுடைய சம்மதத்தைத்தெரிந்த தேவர்கள்) மன்ம 
தனது அழகும் , முருகக்கடவுளின் இளமையும் , விளங்குகின்ற ஸ்ரீலக்ஷ்மீ 
காதனாகிய மஹாவிஷ்ணுவின் கருணையும் ஒன்று சேர்ந்து உருவங்கொண் 
டாற்போன்ற சித்திரகுப்தர் ஈம் அபீஷ்டத்தை நிறைவேற்ற மறுக்காமல் 
உடன்பட்டாரென்றுண்டாகிய ஆசையால் திருக்கல்யாண காரியங்களைச் 
செய்ய ஆரம்பித்தார்கள் . ( எ று. ) 

( ச ) 
மணவி னைக்கமை மண்டப மமைக்குநர் வாசத் 
துணர்செய் பொன்னரி மாலைக டூக்குநர் துலங்குங் 
கணம ணிக்குலக் கோவைமேல் விதானத்துக்க கஞல 
வணிசெய் வார்தமை யறிகலா வுவகையா னமரர் . 
( இ - ள் . ) ஆனந்தபரவசத்தால் மெய்ம்மறந்த தேவர்கள் கல்யாணமண் 
டப நிர்மாணஞ்செய்பவரும் , வாசனை பெற்ற கொத்தாகிய கற்பகமாலைக் 
இளக் கட்டித்தொங்கவிடுகின் றவரும் , பிரகாசிக்கின்ற நவரத்னக்கோவை 
களை விதானப்பந்தலில் நெருங்க அலங்கரிப்பவரும் ஆயினார்கள் . ( எ - று . ) ( ) 

கமழ்பன் னீர்நறுங் கலவையான் மெழுகுவர் கனகத் 
தமையும் பாலிகைக் கரகமு மிருத்துவ ரசையா 
வுமிழ்சு டர்ப்பரு மணிவிளக் களவில வுய்ப்பா 

ரமுதி னின்சுவை தருந்துவர் வாயரம் பையரே . 
( இ - ள் .) அமுதம் போலுமினிய சுவையையுடைய வார்த்தைகட்குப் பிறப் 
பிடமாகிய பவளம் போலும் வாயையுடைய அரம்பாஸ்திரீகள் பரிமளம்பொ 
ருந்திய பன்னீர்கலந்த நல்ல சந்தனக்கலவையால் தனாமெழுகுவாரும் 
சுவர்ணத்தால் செய்த பாலிகைக்கலசங்களை அமைப்பவரும் கெடாத காந்தி 
வீசுகின்ற அநேக பெரிய மாணிக்க தீபங்களை வைப்பாரும் ஆயினார்கள் . 
( விறு . ) 


ருக 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் . 
துவர்வாய் இன்சுவை தந்தது என்புழி வியப்புத்தொனி சிறத்தல் 
அறிக , 

( ச 2 ) 
( திருமண முகூர்த்ததிர்ணயம் .) 
மங்க லத்திரு மணம்புகல் கிரவுஞ்ச வருடந் 
துங்க மேவிய சுரருது வேம்பிங் களமாந் 
திங்களிற்றிதி பருவமே சித்திரா வசுமீன் 
றங்கு மைந்திர யோகநல் லோரையுந் தழுவ . 
( இ - ள் .) மங்களகரமாகிய திருக்கல்யாண முகூர்த்தம் கிரவுஞ்சவ்ரு 
டத்தில் , உயர்ச்சி பெற்ற சுரருதுவில் , ஹேமபிங்களமாதமும் பர்வதிதியும் 
சித்திராவசு நட்சத்திரமும் ஐந்திரயோகமுங் கூடிய சுபகாலத்தேயாம் , 
( எ - று .) 


இவ்வகை வருடமாதமுதலியவைகள் தேவமானம் போலும் . 


( சங) 


( இதுமுதல் ஐந்து கவிகனால் 

மணப்பெண்களை அலங்கரித்தல் .) 
குறித்த நன்பக னண்ணுவ தெனமலர்க் குழலார் 
பொறிச்சு ருப்பின மணியணி கலனு நூ புரமு 
மெறிக்கு நன்சுடர் மேகலை யொடுந்தழங் கிடப்புக் 
கிறுத்த மாணெழிற் கன்னியர்க் கணிசெய் வியைந்தார் . 
( இ - ள் . ) இவ்வாறு குறிக்கப்பெற்ற நன்முகூர்த்தம் சமீபிக்கிறதென்று 
பூச்சூடிய கூந்தலையுடைய அரம்பாஸ்திரீகள் புள்ளி பொருந்திய சிறகையு 
டைய வண்டுக்கூட்டங்களும் , ரத்நாபரணங்களும் , காற்சிலம்பும் விசேட 
காந்தி வீசுகின்ற மேகலாபரணங்களுடன் ஒலிக்கும்படிச்சென்று நற்குண 
மும் பேரழகும் குடியிருக்கப்பெற்ற கன்னிகா மணிகளை அலங்கரிக்கலுற் 
மூர்கள் . ( எ - று .) 

(சசு ) 
ஆட்டு மஞ்சன நீர்க்குழற் ககிற்புகை யார்த்தித் 
தீட்டு வாள்கிடந் தனவிழிக் கஞ்சனஞ் சேர்த்திக் 
கோட்டி ளம்பிறை யன்றென நுதன்மிசைக் குறிப்புக் 
காட்டு வானெழிற் றிலதமிட் டணிநலங் கவின . 
( இ - ள் . ) திருமஞ்சனமாட்டிய நீர்புலரக் கூந்தலுக்கு அகிற்புகைநிரம்பி 
வூட்டித் தீட்டப்பட்ட இரண்டு கத்திகளிருந்தாலொத்த கண்களுக்கு மை 
யெழுதி அழகின் நலம் விளங்கக் கீற்றாகிய பிறைச்சந்திரன் இதுவல்ல 
நெற்றிதானென்று அறிவிக்கும்படி நெற்றியிற்பொட்டுமிட்டு. (எ - று .) (சடு ) 


2 


ஸ்ரீக்ருணீகர் புராணம் 


உழைக்க ணோடிரு மருங்கினும் பயின்று நோக் குளத்தைக் 
குழைக்கு மேதுவாற் குழைவலி பொறித்தனர் கொடுத்தாங் 
கிழைக்கு மாமணிப் பொலம்புனை யோலையு மிருத்தித் 
தழைக்கும் வாமமே கலையொலி தரவணி தந்தே . 


( இ - ள் . ) பக்கத்திலுள்ள தாகிய கண்களோடு இருபுறத்திலுமிருந்து பழ 
கிய பழக்கத்தினால் பார்க்கின்றோர் மனதைக் குழையச்செய்கின்ற கார 
ணம்பற்றிக் குழையெனப் பெயர்பெற்ற நாதுகளின் வல்லமையை மெச்சி 
மன்மதன் எழுதிக்கொடுத்த யோக்யதாபத்திரம்போல் பெருமைமிக்க மா 
ணிக்கம் பதித்துப் பொன்னாலிழைத்த காதோலையிட்டு ஒளிவீசுகின்ற மேக 
லாபரணங்கள் சப்திக்கும்படி இடையிற்பூட்டி . ( எ - று . ) 


உழைக்கண் -மானின் நோக்கமுடைய கண்ணுமாம் . யார்க்கும் பழக் 
கம்போற் குணம்பிடிபடுமியற்கையால் கண்டோர் மனதைக் கவற்றும் விழி 
களோடு பழக்கமுடைமையாலே செவிகள் அத்தொழிலில் வல்லமை பெற்ற 
மன்மதனாலே யோக்கியதாபத்திரம் பெறுவதேதகுமாதலாற் " குறித்தோன் 
கூற்றந்தெரித்து மொழி கிளவி ” என்னுந்தொல்காப்பிய விதியற்றி அவனை 
ஈண்டுவருவித்தனம் . 

( சசு ) 


இங்கி டைக்குறுவாட்டமொன் றெண்ணிலா தெழுந்த 
வடவ ாைக்குயர் கொங்கைமீ தணிபல வயக்கி 
நடையொன் றோமற்றுங் குரலினு மோதிம நாண 
வடர்சி லம்பிரு பதமெனுந் தாமரைக் கணிந்தார் . 


( இ - ள் ) இயற்கையே சுருங்கியிருக்கின்ற இடையின் வருத்தத்தைச் 
சிறிதும் பாராமல் எழுந்துள்ள மேருமலையினும் உயர்ந்த ஸ்தனங்களின் 
மேல் பல ஆபரணங்கள் விளங்கத்தரித்து நடையினாலன்றிக் குரலினாலும் 
அன்னப்பட்சிகளை வெட்கச்செய்கின்ற சிலம்புகளை அப்பாத தாமரைக 
ளில் அணிந்தார்கள் . ( எ - று ) 


வள்ள 


அன்னத்தின் குரலுக்குச் சிலம்பொலி உவமையாதலை , 
வாய்த்தாமரை வதிந்து போதரு - புள்ளெலாந்தனித்தனி புலம்பல்வாவியி - 
னுள்ளுறுவறுமைகொண் டொதுங்குபூமக-டெள்ளரிச்சிலம்புகள் சிலம்பல் 
போன்றவே ” என்னும் நைடதத்தாலுமறிக . பாதங்கள் சிலம்பையொலிப் 
பித்து நடையினாலன்றிக் குரலினாலும் அன்னங்களை வருத்துமென்பது 
கருத்து . வடவனாக்குயர் ) உருபுமயக்கம் , 

(சஎ) 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் 


நுவலும் பெண்மதி பேதமை நீர்த்தென்ப நூலோ 
ரலிரும் பொன்மணிப் பூண்மினா ருருமறைத் தன்றே 
சவிசெய் கின்றன மதிபுயன் மறைபடச் சாரி 
னவனி மீதுபுல் லொளியுடுக் களும்விரி யாவோ . 
( இ - ள் . ) சந்திரன் மேகத்தால் மறைக்கப்பெற்றசமயத்தில் பூமியின் 
மீது ஆற்பப்பிரகாசத்தை நக்ஷத்திரங்களும் வீசுகின்றன வல்லவா ? அது 
போலப் பிரகாசிக்கின்ற சுவர்ண இரத்தினாபரணங்கள் மின்னற்கொடி 
போன்ற அம்மங்கையரின் தேக காந்தியை மறைத்துக் கொண்டதனாலன் 
றோ விளங்குவனவாயின . இக்கருத்தை அறியாமல் ஆபரணங்களைச் சுமப் 
பித்து விசேடமான இயற்கையழகை மறைத்துவிட்ட பெண்களின் மதி 
யை என் சொல்வது ? இதனாலேதானோ சாஸ்திரக்ஞர்கள் பெண்ணறிவு 
பேத்மைத்து என்கின்றனர் . ( எ - று .) 


பேதமையென்பது மாதர்க்கணிகலம் , " நுண்ணறிவுடையராய் தூ 
லொடுபழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்பவற் 
றால் மாதரின் இயற்கைப் பேதைமதிக்கோர் காரணங்கற்பித்தது கவி 
சாதுர்யம் , 


( ககன்னிகைகள் விவாகமண்டபய் 

பிரவோம் . ) 


கோங்க ரும்பிணை வாரிச மாம்பன்மைக் குவளை 
பாங்கர் வள்ளைவெண் டளவெனு மிவையெலாம் படைத்த 
பூங்கொம் பொல்கின குறுநடை கொள்வன போலப் 
பாங்கி மார்கரம் பற்றிவந் திருந்தனர் பணிந்தே. 
( இ - ள் .) இரண்டாயிணைந்த கோங்கரும்புகளும் ,தாமரைமலரும் , அல் 
லிப்புஷ்பமும் , கரிய நீலோத்பலப்பூக்களும் , பக்கத்தில் வள்ளைக்கொடியும் , 
வெண்மையாகிய முல்லையரும்பும் ஆகிய இவற்றையுடைய ஒரு புஷ்பக் 
கொம்பு அசைந்து பைய நடந்த போலப் பாங்கிமார்களின் அஸ்தத்தைப் 
பற்றிக்கொண்டு கன்னிகைகள் மண்டபத்திற்கு வந்து அங்குள்ளோரை 
வணங்கிப் பீடத்தில் அமர்ந்தார்கள் . ( எ - று .) 

கோங்கரும்பு முலைகளையும் , தாமரை முகத்தையும் , அல்லி வாயையும் , 
குவளை கண்களையும் , வள்ளை காதுகளையும் , முல்லை பற்களையும் உவமையாற் 
சுட்டும் . இவையெலாம் என்றார் ஏனை அங்கங்கட்கும் உவமான மலர்களுள் 
வேற்றழீஇக்கோடற்கு . 

( சசு ) 


ச 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


(சித்திரகுப்தர் உலாக்காட்சி .) 
அலங்குளைப்பரி யேழ்நுகம் பூண்டதே ரவன்சேய் 
வலங்கொ ளப்புரம் வருமெழி னோக்குவான் மலர்ந்த 
விலங்கு மேனிலை மாடத்து மெதிர்ந்தசா ளரத்து 
நலங்கொ டெற்றிமா மறுகினுங் குவளை சேர் நளினம் . 
( இ - ள் .) அசைகின்ற புறமயிருள்ள ஏழு குதிரைகளாலும் இழுக்கப் 
படுகின்ற தேர்மேல் வரும் சூரியனது புத்திரராகிய சித்திரகுப்தர் நகர்வலம் 
வரும் காட்சியைப் பார்க்கும்நிமித்தம் விளங்குகின்ற மேல்மாடங்களிலும் 
எதிரெதிரமைக்கப்பட்ட சன்னல்களிலும் அழகிய திண்ணைகளிலும் பெரிய 
திகளிலும் நீலோற்பல மலர்களுடன் கூடிய தாமரைகள் புட்பித்தன . 
( எ - று .) 

மாதர்களின் முகங்கள் நெருங்கிப்பார்க்கப்பட்டனவென்பது கருத்து . 
வாவிவிரிதாமரைமென் மாமலரின்வாசக் - காவிவிரிநாண்மலர் குவிந்தனை 
யகண்ணார் ... என்னும் கம்பர் வாக்கினாலும் முகத்துக்கண்கள் தாமரைமீ 
தலர்ந்த நீலோற்பலமென வர்ணிக்கப்படுதலறிக . 

( ரு ) 
(இதுவுமது. ) 
பம்பு நீளொளிப் பருமணிக் கலன்பல பரித்த 
நம்பி யம்புயத் தலையினி திவர்வன நறுந்தார்க் 
கம்பு மாமலர் நின்றிரு சிறைகுவி யாவாய்த் 
தும்பி யோரிரு திறத்தவொன் றிசைசெயாத் தொகுதி . 
( இ - ள் .) நானாபக்கங்களிலும் விரிகின்ற மிக்க பிரகாசமுடைய பெரிய 
ரத்தாபரணங்களைத்தரித்த நமது சித்திரகுப்தாது அழகிய புயங்களின்மேல் 
வாசனைபொருந்திய பூமாலைகளின் தேனை இச்சித்துத் தாமரைப்புட்பத்தி 
னின்றும் தங்கள் இரண்டு சிறைகளையும் விரித்துக்கொண்டு இன்பமுடன் 
ஏறுகின்ற வண்டுகள் இருவகைப்படும் . அவற்றுள் ஒன்று கீதம்பாடத் 
தெரியாதவை . ( எ - று .) 


பரித்தல் - சுமத்தல் . ஆபரணங்களை அணிந்த என்னாது சுமந்த என்ற 
குறிப்பால் சித்திரகுப்தரது இயற்கையழகை ஆபரணங்கள் மறைத்து அற் 
பப் பிரகாசத்தைத் தருதல் பெற்றாம் . அம்புயத்தலை என்பதனை அம்புயம் + 
திலஎனப்பிரித்து தாமரையினிடத்து என்றும் , தார்.பூ என்னும் பொருள் 
கொண்டு வண்டுகள் தாமரையினின்றும் நீங்கி வேறோர் தாமரைப்புட்பத் 
தில் ஏறுகின் றனவென்றும் பொருள்படும்படி அம்புமாமலர் ) என்மூர் . 
அம்மாமலர் தண்ணீரிற்புட்பிக்கும் நீர்ப்பூவகைகள் . மாதர்கண்களாகிய 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் . 


ரு 


வண்டுகள் தாமரை மலரினின்று எழுவது முகத்தினின்று என உவமை 
வகையாற் கொள்க . தேனுண்ணப் பறந்துபோம் வண்டுகள் சிறைவிரித்தல் 
போல மாதர்கண்களாகிய வண்டுகளும் தம் சிறைகளாகிய இரண்டிமைகளை 
யும் கொட்டாமல் சித்திரகுப்தர் தோளின்மாலைகளைப்பெற விரும்பிநோக் 
கினவென்க . இவ்வண்டுகளையே இசைசெயாத்தகுதி எனக் குறித்தார் . 


அம்புயத்தில் தார்க்கு இருசிறையும் விரித்து மற்றோர் தாமரையினின் 
றும் ஏறுகின்ற இருவகை வண்டுகளுள் ஒரு ஜாதி ஒலி செய்யத்தெரியாத 
வை எனக்கூறிய இக்கவி பாராட்டத்தக்கதோர் கற்பனையுடைத்து . இன் 
னும் இக்கவியின் ஆழ்ந்த கருத்தை விரிப்பிற் பெருகுமாதலால் வல்லோர் 
வாய்க் கேட்டுணர்க . 

( ஐக ) 


. 


( இதுமுதல் ஐந்துகவிகளால் உலாக்கண்ட 

மாதர்களின் விரகச் செய்தி .) 


மங்கை நல்லவர் காளை தன் பேரெழில் வாரி 
நுங்க வேவிய விழியிணை நுகர்தரு விருந்துக் 
கங்கைச் சூடக நாணொடு மாறுதந் தயர்வார் 
நங்கை மாரிவர் தவப்பயன் பெரிதென நவில்வார் . 

( இ - ள் .) பவனிக்காட்சியை நோக்கிய மாதர்கள் சித்திரகுப்தரது 
மிகுந்த அழகைவாரியுண்ணும்படிச் செலுத்திய தங்கள் கண்கள் சாப்பிடும் 
விருந்துக்குப் பிரதிபலனாக அழகிய கைவளையல்களை வெட்கத்தோடு இனா 
மாகக் கொடுத்துச் சோர்வுள்ளவர்களாய் பிரபாவதிமுதலாகிய மூன்று கன் 
னிகைகளின் தவப்பயனே சிரேஷ்டமானது என்று சொல்வார்கள். (எ - று .) 


அயலாரிடத்துப் பொறாமையுண்டாகும் போது அதைப்போகக அவர் 
கள் அதிர்ஷ்டசாலிகள் நாம் நிர்ப்பாக்கியரென மதித்தல் வேண்டுமாதலால் 
மாதர்கள் இவ்வாறு கூறினார்கள் . 

( 52 ) 
தருக்கு கன்னலாந் தனுவினான் றனுவிலா தவனென் 
றுரைக்கை வெள்ளறி வுடைமைகாட்டுவதலா லுளதோ 
நெருக்கு தன்படை தானடூஉ மிறையிறை நேரி 
னரக்கர் தேவரே யாக்குமச் செயலென வறைவார் . 
( இ - ள் . ) சமயம்பார்த்துச் செருக்கடைகின்ற கரும்புவில்லைக்கொண்ட 
மன்மதனை உடம்பில்லாதவனென்று சொல்வது சொல்வோருடைய அவி 
வேகத்தைக்காட்டுமேயன்றி வேறு பயன் தராது . சத்துருக்களை வருத்துவ 
தற்காக வைத்திருக்கும் தனது சேனைகளைத்தானே வருத்தஞ்செய்யுங்குற் 


கருணீகர் புராணம் . 


றம் அரசனிடத்திலிருந்தால் அவனுக்குமுன் கொடிய இராஷதர்களும் 
தேவர்களாகவல்லவோ காணப்படுவார்கள் என்றார்கள் . ( எ - று .) 

தனு - வில்லையும் உடம்பையுங்குறிக்கும் பலபொருளொரு சொல் . தனு 
வுடையவனைத் தனுவில்லாதவனென்பது பிரத்யக்ஷ விரோதமாகையால் 
அது அவிவேகமாயிற்று . வெள்ளறிவு.விவேகமின்மை , " விலங்கன்னவெள் 
எறிவினார் என்பது நாலடி . ஒருவன் ஒன்று சொல்வதொருபயன் கருத் 
யன்றோ . இச்சொல் அவனது அவிவேகத்தைப் புலப்படுத்துமாதலின் இது 
வும் பயன்பட்டதேயாமெனப் பரிகசித்தார் . மன்மதனுக்குப் பெண்களே 
சேனையாதலாலும் , இம்மாதர்களையே அவன் வருத்தஞ் செய்தலாலும் 
தன்படை தானடுதல் என்றனர் . தங்கள் படைகளை வருத்துங்கொ 
டுஞ்செயல் அரக்கரிடத்துமில்லையாதலானும் , ஒரு துஷ்டன் அவனிலுங் 
கொடியோனை உத்தேசிக்கும் போது நல்லவனாகத் தோன்றுதல் பற்றியும் 
இச்செய்கை அரக்கரையும் தேவராக்குமெனப்பட்டது . மிறை - குற்றம் . 
நேரின் அச்செயல் எனக்கூட்டுக . 


{ 


இந்தி காதலன் றனைவெறுத் தாவதென் னிவன் முன் 
வருத லோம்பினித் துயர்கொளே மவனினும் வனப்பான் 
பொருது வெஞ்சமத் திவன் வலி புரைபடூஉம் போலு 
மொருதன் முன்னெமை வாட்டல்கண் டிருப்பனென் றுரைப்பார் . 
( இ - ள் . ) இரதிநாயகனாகிய மன்மதனை வெறுப்பதால் என்ன நன்மை 
யுண்டு ? இச்சித்திரகுப்தர் முன் நாம் வராவிடின் இவ்விரகதாபம் உண்டாக 
மாட்டாதாகையால் நம்மை நாமே வெறுப்பதேசரி . அம்மன்மதனைவிட 
இச்சித்திரகுப்தர் அதிக அழகுடையவாே . ஆனாலும் சண்டைசெய்கின்ற 
யுத்தகளத்தில் இவருடைய பராக்கிரமம் குறையும்போலும் . இஃது எவ் 
வாறு தெரிகின்றதென்றால் இவர் தமதுகண் முன்னே நம்மை மன்மதன் 
வருத்துவதைக் கண்டுங்காளுதவர்போலிருக்கின்றாால்லவா? என்று சொல் 
வார்கள் . ( எ - று. ) 


புரை - குற்றம் , உயர்ச்சி , “ செற்றாரைச்செறுத்தலிற் றற்செய்கைசிறந் 
தன்று என்னும் ஆன்றோர் வாக்கியப்படித் தம்மைத்தாமே வெறுக்கலுற் 
றார் . சித்திரகுப்தர் மன்மதனைவிட பராக்ரமமுள்ளவராயின் தம்கண் 
முன் அபலைகளான நம்மை அவன் வருந்துவதைக்கண்டும் சும்மாவிருக்க 
மாட்டார் . ஆதலால் அழகிலேயன்றிப் பலத்தால் இவர் குறைவுற்றார் 
போலுமென மாதர்கள் இந்தாஸ்துதி செய்தனர் . இனி ‘ வலிபுரை 
உம்போலும் , என்பதற்கு இவரது சாமர்த்தியம் உயர்ச்சியுடைத்தாகும் 
போலுமெனக்கொண்டு தன்னிற்பலஹீனர்களுடன் போர்புரிதல் அவமா 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் . ருஎ 
னமாமென வெண்ணித்தான் இவர் நம்மைக்காப்பாற்றாமல் ஆலோசிக்கின் 
றாரோ ! அழகில் மன்மதனினுமிக்க இவர் பலத்திலும் அவ்வாறு சிந்திக்கும் 
கவேண்டுமல்லவா ? என்று நினைத்தார்களெனக் கூறுதலுமொர 
விருபொருளும் பொருந்தக் குற்றம் உயர்ச்சியென்னும் இருபொருட்டாய 
புரை என்னுஞ் சொல்லை அமைத்தது கவியின் சாகஸம் . 


பெரிது வாழ்கெனத் தம்பதிகளைநனி பெரியோர் 
முருகு லாமலர் மாரிபெய் தார்ப்பது முறையா 
லருகு நண்ணிமா மணமகன் கோலநோக் காசைத் 
தெரிவை மார்க்குவேண் மலர்மழை சொரிவது தேற்றாம் . 

ள் . ) பெரியோராயுள்ளவர்கள் தம்பதிகளை நீடூழி வாழ்கவென்று 
மிகவும் வாசனையுற்ற புஷ்பமாரி பொழிந்து ஆசீர்வதிப்பது கிரமம் ( அதை 
நாம் அறிவோம் ). அப்படியின்றி மணக்கோலங் கொண்ட ஒரு புருஷனு 
டைய அழகைச் சமீபித்து நோக்குகின்ற ஆசையையுடைய பெண்களின் 
மேலெல்லாம் புஷ்பமாரி பொழிவது எதற்கோ நமக்கு விளங்கவில்லை . 
( எ - று .) 


பூமாரி பொழிவது கல்யாண சமயத்தேயாயினும் தம்பதிகளின் மேல் 
பெரியோர்கள் ஆசீர்வதித்துப் பொழியவேண்டும் . அரூபியாகிய இம்மன் மான் 
என்ன பெரியவன் ? அலங்காரக்காட்சிக்காக வந்துள்ள மாதர்களின் மேல் 
யாதுகாரணம் பூமாரி பொழிகின்றான் ? என்னும் நயம்படவுனாத்தாராயினும் 
ஸ்திநீகள் சித்திரகுப்தர் பேரழகால் விரகங்கொண்டு திகைக்க மதனபா 
ணங்கள் எய்யப்பட்டன என்பது கருத்து . 


நோயு நோய்க்குறு மருந்துமா நோக்கினார் நோக்கித் 
தேயு நுண்ணிடைச் சிங்கமே சுமந்திடுஞ் செருக்கான் 
மீயுயர்ந்தவா ரணம்புனை கட்படாம் வீழ்ப்பப் 
பாயும் பள்ளந்தாழ் புனலென வரவந்தான் பவனி. 


( இ - ள் . ) துன்பத்தையுண்டாக்கவும் அதனைப்பரிகரிக்கவும்வல்ல கண் 
களையுடைய மாதர்கள் இவ்வாறு அழகை நோக்கிக்கொண்டு குறைந்து நுட் 
பமாகிய இடை என்கிற சிங்கம் தங்களைச் சுமக்கின்றதென்னுங் கர்வத் 
னாலே மேலே உயர்ந்த முலைகளாகிய யானைகள் முகபடாமாகிய இரவிக் 
கைகளைத் தள்ளிக்கொண்டு வெளிப்பட ஆழ்ந்த பள்ளத்தில் பாய்கின்ற 
ஜலத்தைப்போல அதிகவேகமாகத் தம்மைத் தொடர்ந்துவரச் சித்திரதப் 
தர். நகர்வலம் வந்தார் . ( எ- று .) 


8 


ருஅ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
ஸ்திரீகளின் ஒருவகைப்பார்வையால் விரகமும் மற்றோர் பார்வை 
யால் அது நீங்குதலுமுண்டாகுமாதலால் நோயும் நோய்க்குறுமருந்து 
மாம் நோக்கு ” என்றார் . இருநோக்கிவளுண்கனுள்ளதொருகோக்கு - 
நோய்நோக்கொன் றந்நோய்மருந்து " என்பது திருக்குறள் . சிங்கத்தை 
இடைக்கும் தனங்களை யானைக்கும் உவமிக்கும் வழக்கால் சிங்கஞ்சுமந்த 
வாரணம் என்றும் , யானையைக் கொல்லத்தக்க வலி கொண்ட சிங்கமாகிய 
இடை முலைகளாம் யானைகளைச் சுமப்பதனால் அவை சத்துருஜயத்தால் பெ 
ருங்களிகொண்டு தம் முகபடா மாகிய இரவிக்கைகளைத்தள்ளி நிமிர்ந்தன 
வென்றும் கூறினார் . முகபடாம் இரவிக்கைக்குவமையாதலை " கடா அக்க 
ளிற்றின் மேற்கட்படாமாதர் படா அமுலைமேற்றுகில் ” என்பதனாலறிக . ( ) 


( விவாகத்திற்குத் தேவகணங்கள் வருகை .) 
சசிம ணாளனே முதற்றிசைப் பாலர்கந் தருவர் 
நீசியின் மன்னவன் முனிவர்விஞ் சையர்குழா நிகரி 
லிசைசெய் தும்புரு நாரத மாதியெண் ணிகந்தோர் 
திசையெ லாநிறைந் திருந்தனர் வானகஞ் சிறிதோ. 


( இ - ள் .) இந்திரன் முதலாகிய அஷ்டதிக்குப்பாலகரும் , கந்தர்வர்க 
ளும் , இராக்கால அதிபதியாகிய சந்திரனும் , சப்தரிஷிகளும் , வித்யாதரர் 
களும் , ஒப்பற்ற யாழிசைவல்ல தும்புருநாரதராதியோரும் , கணக்கில்லாத 
பிறகணங்களும் எல்லாத்திக்குகளிலும் நிறைந்தார்கள் . ஆகாயம் சிறிதல் 
லவே ? ( எ - று .) 

அத்தனை கணங்கட்கும் தங்க இடங்கொடுத்த ஏற்றமும் அளவற்ற 
கணங்களின் கும்பலும் ஆகாயம் சிறிதல்ல என்றமையால் விளங்கும் . ருஎ ) 


(மும்ழர்த்திகள் வருகை ) 
அளவி லாதன தத்தம கணம்புடை யடுப்பப் 
பளகி னான்மறைப் பண்ணவ னுயர்பரந் தாம 
னளிகொ டண்புனற் செஞ்சடைக் கடவுளு நயந்து 
களிசெ யன் பினால் வதுவைமண் டபத்திடைக் கலந்தார் . 
( இ - ள் .) அளவற்ற தத்தம்கணங்கள் பக்கத்தில் நெருங்கக் குற்றமற்ற 
சதுர்வேதங்களையுணர்ந்த பிரமதேவரும் , உயர்ந்த வைகுண்டவாசரும் ,, 
பெருமையும் குளிர்ச்சியுமுடைய கங்கை சூடிய சிவந்த ஜடாதரராகிய சிவ 
பிரானும் விருப்புற்றுச் சந்தோஷந்தரும் அன்பினால் விவாகமண்டபத் 
வந்தார்கள் . ( எ று . ) பளகு - குற்றம் , 

( ரு அ ) 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் . 

( விவாகச்சிறப்பு .) 
ஆர்த்த துந்துமி யார்த்தன மங்கலச் சங்க 
மார்த்த வானவர் கணமெலா மரம்பைய ராட 
லார்த்த கின்னரர் பண்ணொடு கிளைபயில் 

யாழு 
மார்த்த மாதவர் நான்மறை வாழ்த்தொலி யார்ப்ப . 
( இ - ள் .) தேவதுந் துமியும் , மங்கலச்சங்குகளும் , தேவர்கூட்டங்களும் , 
அரம்பாஸ்திரீகளின் ஆடலோசையும் , கின்னரர்களது கிளையென்னும் 
யாழ்நரம்பினுண்டாகும் பண்களும் , மஹரிஷிகளின் வேதோக்தமான ஆசீர் 
வாதகோஷ்டத்துடன் கலந்து மிகவும் ஒலித்தன . ( எ - று .) 

பண்ணொடு கிளைபயில்யாழ் என்பதற்குப் பண்ணு தலுடனே நட் 
பாகிய நரம்புதேர்ந் திசைக்கின்ற யாழ் எனப் பொருள்கோடலுமேற்கும் . 
எல்லா வோசையிலும் வேத ஆசீர்வாதவொலி மிக்கதென்பார் ஆர்ப்ப 
வென்றார் . 


க 


( மாங்கல்யதாரணக்கிரியை . ) 


செப்பு மாமறைத் துறைவழி யோமச்செந் தழன் முன் 
னொப்பு வேறிலா மாதரை யீன்றவ ருதவு 
மப்பொ டேற்றுமங் கலத்திரு நாண்களத் தணிந்தான் 
மெய்ப்பெரும்புகழ்ச் சித்திர குப்தனா மேலோன் . 
( இ - ள் .) அழியாப் பெரும் புகழ்பெற்ற சித்திரகுப்தர் விதிக்கப்பட்ட 
வேதசாஸ்திரநெறியே ஹோமாக்னி சாக்ஷியாகத் தங்கட்குத் தாங்களே 
சமானமாகிய அம்மூன்று கன்னிகைகளையும் அவர்கள் பெற்றோர் வழங்கிய 
தத்தநீருடன் அங்கீகரித்துத் திருமாங்கல்ய சூத்திரமுங் கழுத்தில் தரித்தார் . 
(எ - று . ) 

( சு ) 
( மும்ழர்த்திகள் யதாஸ்தானஞ் சேர்தல் . )) 
பொன்னி லங்குகற் பகநறு மலர்மழை பொழிந்து 
மின்ன னாரொடும் வாழ்கபல் லாண்டென விளம்பு 
மன்ன வாகன னாதிமுத் தேவர்த மடிக்குச் 
சென்னி தாழ்ந்தனன் வரம்பல வழங்கினர் சென்றார் . 
( இ - ள் .) பொன்னாக விளங்கும் கற்பகமலர்மாரி பொழிந்து இம்மாதரு 
டன் நீழேவாழ்கவென்று ஆசீர்வதிக்கும் பிரமாமுதலிய மும்மூர்த்திகளின் 
பாதங்களில் சிரம்பட நமஸ்கரித்த சித்திரகுப்தருக்கு அளவற்ற வரங்கள் 
கடாக்ஷித்து அவர்கள் தத்தம் யதாஸ்தானத்தையடைந்தனர் . ( எ - று .) ( சுக ) 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
( சூரியபகவான் தேவர்களையுபசரித்தனுப்பல் .) 
வகுத்த நூல்விதிச் சடங்கெலாம் வழுவுசா தியற்றி 
மிகுத்த வானவ ரோமுதற் கணத்தவர் வியப்பத் 
தகைக்கி யன்றன புரிந்துப சரித்தவர் தானத் ... 
துகைத்துச் செங்கதிர்க் கடவுள் வீற்றிருந்தன னுவந்தே, 
( இ - ள் .) சாஸ்திரங்களால் வகுத்துச்சொல்லப்பெற்ற விதிவத்தான 
சடங்குகளைத் தவறாமல் நிறைவேற்றி மிகுதியுங்கூடிய தேவர் முதலிய 
கணங்கள் யாவரும் அதிசயிக்கும்படி அவரவர்க்கேற்ற உபசாரங்களைக் கிர 
மமாய்ச்செய்து யதாஸ்தானத்திற்கனுப்பிச் சூரியபகவான் சந்துஷ்டியாயி 
ருந்தார் . ( எ - று .) 
நூல்விதிச்சடங்கு- ராஜஹோமம் முதலியவை . 

( 42 ) 
( இதுழதல் ஐந்துகவிகளால் சித்திரகுப்தர் கிருஹஸ்தாஸ்ரம 

நடக்கையைக் கூறுதல் .) 


இமிழுந் தெண்டிரை வரப்பொடு நாகர்வா ழிடமே 
யமரர் நாடெனு மூவுல கத்தணங் கனையார் 
தமைவ னப்பினாற் றனித்தனி சயங்கொளத் தக்க 
வமிழ்தின் சாயலார் மூன்று மொன்றுபட் டமைந்தார் . 
( இ - ள் .) ஒலிக்கின்ற தெள்ளிய அலைபொருந்திய கடல் சூழ்ந்த பூவுல 
கத்திலும் பாதாள லோகத்திலும் தேவலோகத்திலும் வாசஞ்செய்கின்ற 
மூவகைமாதர்களையும் அழகினால் தனித்தனி வெல்லத்தக்க அதிக சௌந் 
தர்யவதிகளான தேவாமிர்தம்போன்ற சாயலையுடைய பிரபாவதி , நீலாவதி , 
கர்னிகியென்னும் மூன்றுமாதர்களும் மனோநிலைமையில் வித்யாசமில்லாத 
ஒற்றுமையுடையவர்கள் . ( எ - று .) 

கடல்சூழ்ந்தது பூவுலகமொன்றுமேயாதலால் ஒடுக்கொடுத்துப் பிரித் 
தார் . நெடிலோடாய்தம் என்புழிப்போல் . மூன்றுலகமாதரையும் இம் 
மூவரும் தனித்தனிவெல்வர் எனத் தொகைபொருந்தக் கூறினார் . தேவா 
மிர்தத்தைச் சாயலுக்குவமித்தல் " சாயற்குமின்ன முதந்தான மயிலாம் ” 
என்னும் உவமான சங்கிரகத்தாலும் , " எந்தொத்தலர்ந்த முலையின்ன முதன் 
னசாயல் 7 ) என்னுஞ் சிந்தாமணிப்பதிகத்தில் ஆசிரியர் நச்சினார்க்கினியர் 
அமிர்தம் கட்கினிதாகிய மேன்மையும் , தன்னை நுகர்ந்தார் பிறிது நுகராமல் 
தடுக்குமென்மையுமுடைமையால் ) என எழுதிய வுரையாலும் பண்பும் 
பயனும் விளக்கும் . சபத்னிகளுக்குள் போராட்டம் உலகப்பிரசித்தமாதலின் 
இவர்கள்பால் அப்பேதமில்லை யென்பார் மூன் றுளமொன்றுபட்டமைக் 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம். 
பார் என வேண்டினார் , இத்தொடருக்கு இம்மூவருளமும் தலைவன் மனத் 
துடன் ஒன்றுபட்டு நால்வகையகக்கரணம் போற் றம்முளொத்தனவென 
அணுகியபொருளுங் கொள்ளலாம் . 

( காங ) 


கற்பொ டுந்தொடர் மாட்சியுங் காதல னுயிர்க்கோ 
பொற்பு டம்பென வன்புகூர்ந் துளமறிந் தியல்வு 
கற்ப யத்தநல் லிசையெனுந் தேற்றமு நவைதீர் 
விற்ப னக்கலை நூற்பயில் கேள்வியின் விளைவும் . 
( இ - ள் . ) கற்போடு கலந்த நற்குணங்கள் பலவும் , நாயகனுயிருக்குறுதி 
யாகிய வுடம்புபோல் அன்புமிகுந்து அவன் இஷ்டத்தைக் குறிப்பாலறிந்து 
நடத்தலும் , நன்மையாகிய கீர்த்தியைப் போல் பயன்படும் பொருள் வேறில் 
லையென்னுந் தெளிவும் , குற்றமற்ற விவேக மிகுதிக்கேதுவாகிய கலைக்ஞா 
ன நூற்களிற்பழகிய கேள்வியின் முதிர்ச்சியும் . ( எ - று .) 


இஃது குளகம் . குனகம் பலபாட்டொருவினை கொள்ளுமாகலின் இக் 
கவி வரும் செய்யுளில் மேவியென்னும் எச்சவினை முதனிலையுடன் முடியும் . 
பெண்களுக்கு முதற்கண் வேண்டப்படுஞ் சிறப்புத்தோன்றக் கற்பொடும் 
என விதந்தார் . உடம்புக்குறுதியெலும்பாதல் போல் நாயகனுக்குடலமாகிய 
இவர்கட்குக் கற்புகலந்த நற்குணமும் அன்பும் என்பாயின . 

ஈதலிசை 
பட வாழ்தலிதுவல்ல - தூதியமில்லையுயிர்க்கு ” என்பதனால் புகழ்போற் 
பயன் றருவது வேறில்லையென்று தெளிந்தனர் . தாற்களைக்கற்றலினும் 
அறிந்தோர் சொல்லக்கேட்டலும் பல்காற்கேட்டு முதிர்ந்த நடத்தையும் ஒன் 
றற்கொண்டுயர்ச்சியாவதால் முறையே கலைநூற்பயில் கேள்வியின் விளை 
வும் என்றார் . 

( காச ) 


ஐவ கைப்பெரு வேள்வியு மிருமையி னாக்கஞ் 
செய்வ கைக்குய ரின்சொலுஞ் சீலமுந் திறனு 
மெய்வ கைப்பெறு நற்குண வேலியு மேவி 
யுய்வ கைக்கெழி லன்பனுக் குறுதுணை யுகந்தார் . 


( இ - ள் .) நிகரற்ற இன்சொலும் ஆசாரமும் இவற்றோடு சம்பந்தப்பட்ட 
மற்ற எல்லாவிதப்பெருமைகளும் பெண்பிறந்தார்க்குரிய நாணம் மடம் அச் 
சம் பயிர்ப்பு என்னும் நான்கு குணங்களாகிய காவலும் பொருத்திப் பஞ்ச் 
மஹாயக்ஞங்களால் இம்மை மறுமைகளிற் சுகம் பெறுவதற்கும் ஆத்மலாப 
மார்க்கத்திற்கும் தமது அழகிய நாயகனுக்கு உற்ற சகாயஸ்தர்களாக 
அமைந்தார்கள் அம்மாது சிரோன்மணிகள் ( எ - று .) 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
ஐவகை கேள்வி -பஞ்சமஹாயக்ஞம் ; ( 1 ) பிரமயக்ஞம் - வேதமோதல் , 
(2 ) தேவயகளும் - ஓமம் வளர்த்தல் , ( 3 ) பூதயக்ஞம் - பலியீடு , ( 4 ) பிதுர்யக் 

ஞம்- தர்ப்பணமுடித்தல் , ( 5 ) மானிடயக்ஞம் - இரப்போர்க்குண்டி முதலிய 
உதவல் . பிதாவுக்கு சிஸ்ருஷைசெய்தலும் பிதுர்யக்ஞமாகுமாதலால் ஈண்டு 
அதனையே கொள்க . முன்செய்யுளோடிதனை ஐவகைப்பெருவேள்வியுமி 
ருமையினாக்கஞ்செய்வகைக்கும் உய்வகைக்கும் அன்பனுக்குறுதுணையுகம் 
தார் எனக்கூட்டி வினைமுடிபு செய்க . ஒழுக்கம் விழுப்பந்தரலான் என 
வும் " இன்சொலினிதீன்றல் ” எனவும் கூறிய பெரியோர் வாக்கினுண்மை 
பெற உயரின் சொல் சீலம் ) எனப்பட்டது . மனோவாக்குக்காயங்களின் 
தூய்மையைக் கற்பொடுந்தொடர் என்னுமேற்கவியிற்றொடங்கி முறை 
யேகூறி ஏனைச்சிறப்புக்குணங்களிவற்றுளடங்கும் அவற்றையுந் தழுவுக என் 
பார் திறனு ) மெனச்சுருங்கக் கூறினார் . அன்பனுக்குத் துணையுகந்தாரென் 
பதனை " தனையாள் பதிக்குக்கதிக்குத்தனிச்சார்புபோல்வாள் என்ற திரு 
விளையாடல் உலவாக் கோட்டையருளிய படலக்கவியோடொப்புநோக்குக . 
மாதர்களின் நாற்குணமும் அவர்க்குக்காவலாமா நாற்குணமுநாற்ப 
டையா ” என்னும் புகழேந்தி வாக்கானுமுணர்க . 

( சுரு ) 


திருவின் மேதகு செவ்வியோர் முலைநலந் திளைத்துப் 
பொருளு மின்பமும் வழிப்பட முற்படூஉம் பொருவி 
லருள்பு ணர்ந்தன வறமிரண் டினிற்றலை யாய 
தெருள்பு ரிந்தவில் லறநெறி யொழுகுவான் செம்மல் . 
( இ - ள் .) மஹாலக்ஷ்மியினுமேம்பட்ட அழகும் பருவமும் வாய்ந்த இம் 
மாதர்களின் ஸ்தனாலிங்கன சுகத்தை அனுபவித்துப் புருஷார்த்தம் நான்கி 
னுள் பொருளும் இன்பமும் தம்பின்றொடர முன்னே வரும் சிறப்புப்பொ 
ருந்திய நிகீரற்ற அருளுடன் கலந்த அறத்தின் வகை யிரண்டிற் சிரேஷ்ட 
மாகியதும் முற்றத்தேர்ந்த மூதறிஞர்க்குடன்பாடான துமாகிய இல்லற 
மார்க்கத்தில் சித்திரகுப்தர் நடக்கின்றார் . ( எ - று .) 

செவ்வி ) அழகும் பருவமுமுணர்த்துந் தகுதியால் அவ்விரண்டுங் 
கொண்டோம் . புருடார்த்தமாவன அறம் , பொருள் , இன்பம் , வீடென் 
னும் இந்நான்குமாம் . இவற்றுள் பலஜன்ம நிஷ்காம்யகர்மாநுஷ்டானப்பய 
னாச வுண்டாகும் சித்தசுத்தியால் ஞானப்பேறெய்தி வீடுண்டாகும் அருமை 
யும் பெருமையும்பற்றி யஃதொழித்து யாவர்க்கும் பொதுவிற்பயன்படும் 
மற்ற மூன்றினுள் இன்பம் பொருளாற் சிறத்தலானும் , பொருளும் ஆன் 
மாக்களது ஜன்மாந்தர புண்யவசத்தாற்கிடைத்தலானும் அறமே சிறப்பு 
டைத்தெனச் சித்தார்திக்கப்பெறும் . இனி உண்மை தேறினோர்க்கு வீடும் 
நிட்சாமிய கர்மத்தாலுண்டாதலாலும் ஞானிகளும் சுகிர்தகருமங்களைத் தம் 


சித்திரகுப்தருற்பலச் சருக்கம் . 


கா 


பொருட்டன்றி உலகமுய்யுங்கருனையாற் கடைப்பிடிக்கவேண்டுமென்று 
இறைவனாக்ஞையிருத்தலாலும் வீட்டினும் சிறந்தது அறமெனக் காரண 
வகையாற் கூறினுமிழுக்காது . என்னை ? << சிறப்னு " மென்ற குரட்குப் 
பரிமேலழகர் மோட்சமுந்தருமென் றுனாகூ சிப்போந்தாராதலின் . பொரு 
ளுமின்பமும் பின்வர அறம் முன்வரும் சிறப்பிற்று என்பதனை சிறப்பு 
டைமரபிற் பொருளுமின்பமு , மறத்துவழிப்படூஉந் தோற்றம் போல " என் 
னும் புறப்பாட்டானுமறிக . அறமிரண்டு- இல்லறம் துறவறம் என்னுமி 
வை . இவற்றுள் இல்லறமே சிறந்ததென்கை , உத்த வேதத்தில் ஆற் 
றினெழுக்கியறனிழுக்காவில்வாழ்க்கை - நோற்பாரினோன்மையுடைத்து " 
என்றமையானும் அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை ... 

என்னும் 
பாசுரத்துக்கு துறவறம் மனத்தையும் பொறிகளையும் ஒறுத்தடக்கவல்ல 
அருமை யுடைத்தாயவழியே அவற்றை யொறுக்கவேண்டாது ஐம்புல வின் 
பங்களாரத்தூய்க்கும் மேன்மையுடைய இல்வாழ்க்கையோடு அறமென 
ஒருங்கெண்ணப்படுவதென்றவாறாயிற்று என உரையாசிரியர் எழுதிய 
குறிப்பானு முணர்க . தெருள் தொழிலாகு பெயராய் உடையாரை 
உணர்த்திற்று. 

(சுசு ) 
உப்ப மைந்தன காமத்துப் புணர்த்திய செவ்வித் 
துப்ப மைந்தசெவ் வாயமு தம்பெறாத் துனியு 
மொப்ப மைந்தன புலவியுங் கலவியி னுயர்வுஞ் 
செப்ப மைந்தமா நாகரிற் றுய்த்திடு தினத்தின் . 


( இ - ள் . ) இனிமைதங்கிய காமமிகுதியைத் தெரிவிக்கின்ற குறிப்பை 
அறிந்தகாலத்தில் பவளத்தையடக்கி அழகால் மேம்பட்டுச் சிவந்த அதர 
பானம் பெறாமல் இடையேதடுக்கும் நீண்ட பிணக்கும் , சமானமில்லாத பர 
மசுகத்தைத்தரும் ஊடலும் , சம்போகத்தாலுண்டாகும் வெற்றியும் ஆகிய 
இவற்றால் அடையத்தக்க இன்பங்கள் வாயாற் சொல்லியடங்குவதன்று . 
அநுபவித்தோர் மனமே ஈன்குணரும் . அத்தகைய போகசுகத்தைப் பெரு 
மைதங்கிய நாகலோகத்தார் போல அநுபவிக்கின்ற காலத்தில் . (எ - று .) 

உப்பமைந்த காமம் என்பதற்கு ஆசிரியர் நச்சினார்க்கினியர் கூறிய 
உவப்பில்லாத இனிமை பொருந்திய என்னுஞ் சிந்தாமணி உலா ஈண்டு 
நோக்கத்தக்கது . ஸ்திரீகளின் நீண்டபிணக்கம் துனியெனப்படும் . ஊட் 
லும் இன்பந்தருமென்கை " துனியும்புலவியுமில்லாயிற்காமங் -கனியுங்க 
ருக்காயுமற்று " என்னுங் குறளாலுணர்க . சம்போகத்தாலுண்டாகும் வெற் 
றி ஆடவர் கண்ணது . “ ஊடலிற்றோற்றவர் வென்றாரதுமன்னும் கூடலித் 
காணப்படும் ” என்றார் செந்நாப்போ தாரும் . வாயாற் சொல்லற்கரிதாய் 
அநுபவித்தோர் மனத்திற்கே புலப்படும் இன்பமுடைமையானன்றே தமிழ் 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
தூற்கள் அகப்பொருளெனக் காமப்பகுதிக்குப் பெயரிட்டதும் . ஆதலா 
செப்பமைந்த என்றார் ; இதுவினைப்பெயர் . நாகர் போகசுகத்தில் மிக 
கவர் என்பதனைச் சிந்த. மணீப்பதிகச்செய்யுளில் “ மஞ்சுற்றகாமானிகா ) 
ரிற்றுய்த்தவாறும் " என்பதற்கு நாகரோடுமை ஒருடம்பாதலும் நீங்கல் 
வன்மையும்பற்றி என்றவுரையாற்றெளிக . அமைதல் . அடக்கல் , . நிகர 
மைந்த முழந்தாள் சிந்தாமணி . 

( சஎ) 
(சித்திரகுப்தர் யமதர்மராஜனிடஞ் சென்று நல்வினை தீவினைக் ) 

கணக்கராய் அமைதல் . ) 
விஞ்சு மூவுல குயிரிரு வினையெலாம் வெவ்வே , 
றெஞ்சி டாதிய மனுக்குரைத் தருகினி லிருந்தே 
மஞ்ச நீகணக் குறுதொழின் மேவிவாழ் கென்னத் 
கஞ்சன் மாலரன் மொழிவழி நின்றனன் காளை . 
( இ - ள் .) ப்ரஹ்மா, விஷ்ணு , ருத்திரரென்னும் மூவரும் சித்திரகு 
தர் முன்வந்து மிகுந்தவிசாலமான ஸ்வர்க்க மத்திய பாதளமென்னும் மூ 
றுலகத்துமுள்ள ஆன்மகோடிகளின் நல்வினை தீவினைகளை வேறுவேறாக 
குறைலினறி யமதர்மராஜாவின் சமீபத்திலிருந்து தெரிவித்து சித்திரகு 
தரே ! நீர் கணக்கெழுதும் தொழிலைக் கைக்கொண்வொழ்வீரென்று கே 
ரியபடியே அத்தொழிலைக் கைக்கொண்டார் . ( எ - று .) 

மைந்தன் என்பதின்போலியாய மஞ்சன் என்பது அண்மைவிளிக்கண் 
ஈறுகுன்றிவந்தது . 

( சா அ ) 


(சித்திரகுப்தரின் தொழிற்பெருமை .) 
அளந்த போகமவ் வவ்வுயிர்க் கிருவினை யன்றோ 
கிளந்த வவ்வினை கண்டனன் றொகுப்பவன் கீர்த்தி 
யளந்தி யாவரே கணிக்குநர் விரிஞ்சன தமைப்பும் 
வளந்த வாவிவன் வாய்வழி நிற்பது மன்னோ. 
( இ - ள் . ) பூர்வ ஜன்ம நல்வினைகளும் தீவினைகளுமாகிய கர்மங்களால் 
லவா அவ்வவ்வுயிர்கட்கு அளந்துவைத்தாலொத்த போககாரணமாயின ? 
சொல்லப்படுகின்ற அவ்வினைப்பகுதிகளைக்கண்டு திரட்டிச்சொல்கின்ற 
இச்சித்திரகுப்தருடைய கீர்த்திப்பிரதாபத்தை அளவிட்டுக் கணிப்போர் 
யாவர் ? சுருங்கச்சொல்லுமிடத்துப் பிரமதேவனுடைய சிருஷ்டித் தொழி 
லும் வண்மை நீங்காத இவரது வாய் வார்த்தையைக் கொண்டே நடை 
பெறுகின்றது . ( எ - று . ) 


சித்திரகுப்தருற்பவச் சருக்கம் . 


கடு 


அளந்தன போகமவரவராற்றான் என்பது பற்றிக் கர்மத்திற்கேற்ற 
சுகபோகமுண்டாவது நிச்சயம் .. அமைப்பும் என்பதினும்மை சிறப்பு . 
படைப்புத்தொழிலில்லாவழி விஷ்ணுவின் காப்புத்தொழிலும் ருத்திரனது 
சம்ஹாரத்தொழிலும் நிகழாமையானும் அப்பிரம சிருஷ்டியும் நம் சித்திர 
குப்தர் வாக்காற் சொல்லப்படும் நல்வினை தீவினைத்தொகை தெரியாதவி 
டத்து நடவாமையானும் முத்தேவர் முத்தொழிலும் இவர் வாய்வழி நிற்ப 
தெனக் குறிப்பாலுணர்த்தினார் . " மற்றினியுன் - வாயுடையதென்னுடைய 
வாழ்வென்றான் .... ” என்னும் நளவெண்பாவிற்போல் . 


சித்திரகுப்தருற்பவச்சருக்கம் முற்றும் . 


பாயிரமுட்படக் கூடிய செய்யுட்கள் கஉ 0 . 


9 


ஐநதாவது 


புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


ber 
( இச்சருக்கத்தால் சித்திரகுப்தருக்குப் புத்திரர்கள் 

பிறந்தமை கூறப்படும் . ) 
( சித்திரகுப்தரின் பத்னிகள் கருக்கொள்ளல் .) 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம். 
தெளித்த திதலைத் துணைக்கொங்கை 

தலைக்கட் கறுப்பத் திருமுகத்துக் 
களிக்குங் கயல்க ளுட்குழிய 

வைய மருங்குன் மெய்காட்டப் 
புளிக்குஞ் சுவைமேன் மனநடப்பப் 

பொதிந்த பொருளான் மேன்மைபிற 
ருளத்துக் கேற்று மணிவயிற்றுக் 

கருப்புற் றனரா லொண்டொடியார் . 


| 


( இ - ள் . ) பொன் பொடியை அள்ளித்தெளித்தாற்போலப் படர்ந்துள்ள 
தேமலால் விளங்கும் இரண்டு ஸ்தனங்களும் முகங் கறுக்கவும் , அழகிய 
முகத்தில் செருக்குடன் உலாவுகின்ற மீன்போலுங் கண்கள் குழியவும் , 
உண்டோ இல்லையோவென்று கண்டோர் சந்தேகிக்கநின்ற இடையானது 
தன் உண்மையைக்காட்டவும் , புளிப்புள்ள வஸ்துக்களையுண்ண மனம் 
விரும்பவும் , உள்ளடங்கிய கருவினால் தனது மேன்மையைப் பார்ப்போர் 
மனதிற்படவைக்கின்ற அழகிய வயிற்றில் கருப்பமடைந்தார்கள் பிரபாவதி 
முதலிய மூன்றுமாதர்களும் . ( எ - று . ) 

கர்ப்பச்சின்னங்களை இவ்வாறே “ வரிகொடுமதர்த்த கட்குழியாது 
பொற்குட முகட்டுக் கருமணியமைத்தெனக் குங்குமக்கொங்கையுந் தலைக் 
கட்கறாது - வளைகாய்விட்ட புளியருந்தாது-துணம்பயந்த மாணமர்குழவி ... " 
என்பர் கல்லாடரும் . * மருங்குன்மெய்காட்ட என்பதற்கு இதுகாறும் 
சந்தேக ஆஸ்பதமான தன் உருவத்தை வெளிப்படுத்த என வுரை கோடலு 
மாம் . பொதிந்த பொருள் என்ற சொல்லாற்றலால் நாட்குநாள் மேன் 
மைபெற்றுவரும் ஒருவரை இவர் பொன்னுடையவர் என மதித்தல்போ 
லத் தினே தினே உயர்ந்துவரும் வயிற்றை நோக்கி இவர் கருப்பமுடையா 


புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


. 


கா 


சென மதிக்கச்செய்வது அவ்வயிறென்க . இனி வெளிக்காட்டாத பொரு 
ளையுடையார் அடக்கத்தை நோக்கி ஜனங்கள் அவரை மதித்தல் போல இவ் 
வயிற்றை நோக்கி நன்கு மதிக்கவெனவுரைத்தலுமேற்கும் . 

( க ) 


( இதுமுதல் ஏழு செய்யுட்களால் புத்திரோற்பவ 

வர்ணனையைக் கூறுதல் . ) . 


பருவக் கிரியை முறைமுற்றிப் 

பத்து மீதியும் புகக்கோட்கண் 
மருவுச் சங்கேந் திரகோணம் 

வதியப் புனித சுபவோரை 
விரவத் திசையெங் கணுமுழக்க 

மிகமங் கலதூரியமொலிப்பச் 
சுரர்பூ மாரி பொழிந்தார்ப்ப 

வணிநெய் விழாவுந் தொடங்குறவே . 


( இ - ள் .) அவ்வப்பருவத்திற் செய்யத்தக்க சடங்குகளைக் கிரமமாக 
நிறைவேற்றிப் பத்துமாதமுஞ்செல்ல , சுபக்கிரகங்கள் பொருந்திய உச்சம் , 
கேந்திரம் , திரிகோணம் என்னும் நற்பவஸ்தானத்தில் தங்க , அக்காலத்தில் 
பரிசுத்தமாகிய சுபலக்னமுதக்க , எட்டுத் திசைகளிலும் ஒலி மிகும்படி மங் 
களவாத்யங்கள் முழங்கவும் , தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்து ஆசீர்வதிக்க 
வும் , அழகிய நெய்யாட்டுத் திருவிழா ஆரம்பிக்கவும் . ( எ - று . ) 


பருவக்கிரியையாவன.கருப்பமுற்ற மூன்றாமாதத்தில் நாசியிற்பிழி 
யும் நசியச்சடங்காகிய பும்சவனமும் , ஆறாமாதத்தில் முட்பன்றி . முள்ளால் 
உச்சிவகிர்ந்து செய்வதாகிய சீமந்தமும் , பூச்சூட்டல் முதலியவுமாம் . நெய் 
விழா - நெய்யிட்டு முழுகும் உற்சவம் , இது பிள்ளைப் பேற்றிற் செய்யத்தக்க 
தோர் விளையாட்டு . 


வழிதேம் பிழியின் மிகுசுவைநா 

வூறச் செவியே வாய்மடுப்ப 
விழியாற் கண்டோ ருளம்பருகும் 

மென்பூங் கொடியா ரிசைபாடப் 
பொழியுங் கடாத்த திசைக்களிற்றின் 

புழைக்கை தூர்க்கு நறுஞ்சுண்ணம் 
விழைவான் வீசி யரம்பைமினார் 

விகற்பக் கூத்தின் றிறன்றெரிப்ப . 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
( இ - ள் .) கண்டவருடைய மனதைக் கண்களாற்குடிக்கின்ற மெல்லிய 
பூங்கொம்பு போன்ற அரம்பாஸ்திரீகள் இன்னிசைப் பாடலாலுண்டாகும் 
இறாலினின்றும் பிழியப்பட்ட வழிகின்ற தேனினுமிக்க ருசியை நாவில் 
ஜலமூறக் காதுகளே குடித்து ஆநந்திக்கும்படிப் பாடவும் , பொழிகின் 
மும்மதத்தையுடைய திக்குயானைகளின் தும்பிக்கைத் துவாரத்தையும் தூர்க் 
கும்படி வாசனைப்பொடிகளைத் தூவிச் சில அரம்பாஸ்திரீகள் நடன அபிநய 
வேறுபாடுகளை விளக்கிக்காட்டவும் . ( எ - று .) 

சங்கீத அபிருசியை அனுபவிக்கும் பாக்யம் தனக்கில்லையேயென்று நா 
வூறிற்று . செவியே என்பதினே காரம் பிரிநிலையும் தேற்றமுமாம். பார்ப் 
போர் மனதைக் கண்களும் பாடற்சுவையைச் செவிகளும் பருகினவென் 
பது இலக்கணைநெறி . விகற்பக்கூத்து , கூத்தின் விகற்பம் என முன்பின் 
னாகத் தொக்க தொகை . 

( ங ) 


ஈன்ற மெலியும் வயாநோயு 

மறப்பக் கவான்மீ தின்பமுறத் 
தோன்றி யன்னைக் காங்கேதங் 

கைம்மா றீயத் தொடங்குமகார் 
போன்ற வரிய பெரும்பொருளொன் 

றின்றா லதூஉமுற் புரிந்ததவத் 
தான்ற மாட்சி யவர்க்கேயென் 

றுரைப்பார் களிபூத் தயல்விரவ . 


( இ - ள் .) பிரசவித்தவிளைப்பும் பிரசவக்கஷ்டமும் பறந்துபோகத் தா 
யினுடைய தொடையின் மேல் இன்பமிகுவண்ணம் தோன்றிய அப்பொழு 
தே மாதாவுக்குத் தம் செய்ந்நன்றிக்கடன் கொடுக்க ஆரம்பிக்கிற புத்திரர்க 
ளைப்போன்ற அரிய பெரிய பொருள் வேறொன்றுமில்லை . அப்புத்திரப் 
பேறும் பூர்வஜன்ம தபோபலமுடைய நிறைந்த நற்குணவான்களுக்சே 
கிடைக்குமென்று தங்களுக்குள் பேசிக்கொள்கின்ற மகளிர்கள் சந்தோஷ 
முடன் பக்கங்களில் நெருங்கவும் . ( எ - று . ) 

பிரசவ்வருத்தமனைத்தும் குழந்தையைக் கண்டவுடனே மாறுமென்கை 
வயாவும்வருத்தமுமீன்றக்கானோவுங் - கவா அன்மகற்கண்டுதாய்மறந்தா 
ங்கு ” என்னும் நாலடியாலும் , புத்திரர்களைப் பொருளென்னும் வழக்கு 
“ பொருளும்யாழும்விளரியும்பூவையு.மருளுநாளும்மழ லைவழக்குவாய் ... ” 
என்னும் இராமாயண சுந்தரகாண்டத்தாலும் , புத்திரப்பேற்றுக்கு ஜன்மாந் 
தர் புண்ணியமே காரணமாதல் “ தம்பொருளென்ப்தம்மக்களவாவர் -தர் 


- 


புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


சு 


தம்வினையான்வரும் ” என்னும் திராவிடவேதத்தாலும் அறிக . பத்துமா 
தஞ்சுமந்து வயிறு நொந்து பெற்ற மாதாவுக்குச் செய்யத்தக்க பிரதியுபகா 
ரம் அதிகமாயிருத்தலால் குழவி பிறந்தநாள் தொட்டே கைம்மாறு செலுத் 
தத்தொடங்கி முதலில் தன்னையீன்ற கஷ்டமனைத்தும் மறக்கும்படிக்குத் 
தாய்க்குப் பெருங்களிப்பூட்டுமென்க. 


புள்ளறா மலர்கொடு நீ புரிந்த செயல் பிறிதென்ன 
வுள்ளினே மரும்பெறனி னுருக்குமைத்தே மிதுபெறுதி 
யெள்ளலெமை வேள் பண்டை யெழிலினுமிக் குயருருவங் 
கொள்ளுதியென் றரனளிப்பப் பலகொண்ட கோலம் போல் . 


( இ - ள் . ) ஸ்ரீசிவபெருமான் மன்மதனை நோக்கி ஏ ! மன்மதா ! நீ வண் 
கெள் நீங்காத புஷ்பக்கணையைக்கொண்டும் மேல் வீசிய விளையாட்டை 
வேறாக நினைத்துப் பெறுதற்கரிய அழகிய உன் தேகத்தைச் சாம்பலாக்கி 
விட்டோம் . எம்மைப் பழிக்காதே ! இவ்வரத்தைப் பெற்று மூன்னைய அழ 
கினுமிக்க சுந்தரதேகத்தைக் கொள்வாயாகவென்று கிருபை செய்ய அம்மன் 
மதன் அவ்வரத்தால் பலவுருவங்கொண்டு தோன்றினாற்போல் . ( எ - று ) 


நிஷ்டைகூடிய சமயம் மெல்லிய மலர்கொண்டெறிந்ததைப் பெருங் 
குற்றமாக்கிற்று என்பார் பிறிதென்னவுள்ளினே மென்றும் , கோபந் தீர்ந் 
தபோது குணந்தோன்றிற்று என்பார் எமையெள்ளல் இதுபெறுதி 


யென்றும் , குற்றமாகாததைக் குற்றமாகக்கொண்டு தண்டித்ததற்கு அநுத 
பித்து பண்டையெழிலினுமிக்குயருருவங்கொள்ளுதி யென்றும்கூறினார் . 
எனவே புத்திரர்கள் பலர் பிறந்தது மன்மதன் பலவுருவங்களோடு மிக்க 
அழகுற்றுத் தோன்றினாற்போலிருந்தது. என்பது கருத்து . 


அன்னநடை மான்பிரபா வதிக்குதித்தா ரரிக்குருளை 
யென்னவடற் சூரியவர் மாமதிவர் மாவிருவர் 
துன்னுவீ ரியன் பலவா னரியமான் சுபாகுவெனப் 
பன்னுமொரு நால்வரையும் பயந்தனணீலாவதியே . 


( இ - ள் .) அன்னம்போலும் எடையையும் மான்போன்ற விழியையுழு 
டைய பிரபாவதி என்பவளுக்குச் சிங்கக்குட்டி போன்ற பலந்தங்கிய சூரிய 
வர்மா , சந்திரவர்மா என்ற இரண்டு புத்திரர்கள் பிறந்தார்கள் . நெருங்கிய 
வீரியன் , பலவான் , அரியமான் , சுபாஹுவென்னும் நால்வர் குமாரரையும் 
நீலாவகியென்னும் இரண்டாமனைவி பெற்றாள் . ( எ - று .) 


சு ) 


1 


என 

ஸ்ரீ கருணீகர் புராணம் . 
ளையாளே யெனினுமவ ளெழின்மாட்சிக் கிளையாளாங் 
கிளிமொழிக்கன் னிகிவயிற்றிற் கிளர்புகழாற் றோன்றினா 
ரளியாண்மை வண்மைவனப் பறிவூக்கம் வாய்மை முதல் 
வளர்பெருமைப் புணரிளமை பதினெண்மர் மைந்தரே . 
( இ - ள் .) இவ்விருமாதர்க்கும் வயதில் இளையாளேயாயினும் அழகி 
லும் நற்குண நற்செய்கைகளிலும் இளையாத ( குறையாத ) வளாகிய கிளியின் 
வார்த்தை போல் இனிய சொற்களையுடைய கர்னிகியென்பவள் வயிற்றி 
னின்றும் கருணை , ஆண்மை , ஈகை , அழகு , அறிவு, ஊக்கம் , சத்தியமுத 
லிய பெருமைக்கேதுவாகிய குணங்கள் வளர்கின்ற இளமையோடு பொருந் 
திய பதினெட்டுப்புத்திரர்கள் விளங்குகின்ற கிர்த்தியோடு பிறந்தார்கள் . 
( எ - று . ) 

இளையாள் - சிறியவள் , இளைக்காதவள் . புகழாற்றோன்றினார் ) என்ப 
தில் ஆனுருபு உடனிகழ்ச்சிப்பொருளில் வந்தது . தூங்குகையானோங்கு 
நடைய என்புழிப்போல் . " தோன்றிற்புகழொடுதோன்றுகவஃதில்லார் , 
தோன்றலிற்றோன்றாமை நன்று ” என்பவாகலின் புகழொடு தோன்றினார் 
எனப்பட்டது . எல்லாக்குணங்களினுமேம்பட்ட காருண்யத்தை முதற்கண் 
அளி , யெனவிதந்து அதனை நிலைநாட்டற்கின்றியமையாத ஆண்மையை 
யும் , அதன் பயனாகிய வண்மையையும் , அவ்வண்மைபோல் கண்டோர் காமு 
றுங்கட்டழகும் , அப்புறவழகேபோற் சிறந்த வுள்ளழகாம் அறிவும் , அவ்வ 
றிவாற்கண்ட செய்கைகளைச் செய்தற்கண் வேண்டப்படும் ஊக்கமும் , அவ் 
வூக்கத்தைப் பிறர் நம்பி மனமகிழ்தற்கேற்ற மெய்வாக்கும் முறைப்படத் 
தோன்றுந் தகுதிபற்றி நிரல்படவைத்தோதினார் . ‘ வளர்பெருமைப் புணரி 
ளமை யென்றது இந்நற்குணங்கள் ஜன்மவாசனையாய் இயற்கையே 
பிறவிக்குணமாக அமைவதன்றி இடையில் வாராமையால் இவையும் உடன் 
றோன்றி உடல்வளர்தோறும் உள்ளிருந்து வளர்ந்தனவெனச் சுருங்கவு 
ரைத்தபடி . 

( எ ) 


வேறு . 


வள்ளலாஞ் சௌரசூ ரன்யாக ரூகன் 

மாலிகாத் திரன் விழுச்சீர் மாபாகு கலைள 
ளுள்ளுணர்கேத் திரபாலன் பீமனருச் சுனன்மாண் 

புறுகந்தன் பாலிமகா காயன்றர்ப் பகனே 
தெள்ளுமதிக் காமதே வன்றகைகூர் திராக்கி 

திருந்திசையம் பிகாயனொடு வரவாணி செவ்விக் 
கள்ளவிழ்தா ரிலங்குபுய நிகாமனுயர் பலசி 

காண்வருமிக் நாமமுள்ள கான்முனைக ளாமால் . 


புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


எக 


( இ - ள் . ) வள்ளற்றன்மையையுடைய சௌரசூரன் , சௌரஜாகரூ 
கன் , சௌரமாலி , சௌரகாத்திரன் , மேன்மைச்சிறப்புற்ற சௌரமஹா 
பாஹு , கலைக்ஞான சாஸ்திரங்களின் அந்தரங்கமுணர்ந்த சௌரக்ஷேத் 
ரபாலன் , சௌரபீமன் , சௌரார்ஜுனன் . பெருமை பெற்ற சௌரஸ்கந் 
தன் , சௌரபாலி , சௌரமஹாகாயன் , சௌரதர்ப்பகன் , தெளிந்த புத்தி 
யுள்ள சௌரகாமதேவன் , குணமிக்க சௌரத்ராக்ஷி , திருத்தமான புகழ்ச்சி 
பெற்ற சௌராம்பிகாயன் , சௌரவரவாணி , அழ்கிய தேன விரிகின்ற 
மாலை விளங்கும் புயங்களையுடைய சௌரநிகாமன் , உயர்ச்சி பெற்ற சௌர 
பலறி அலங்காரமுள்ள இப்பதினெண்மபோ கர்னிகியின் புத்திரர்களாவார். 
( எ - று . ) 

( அ ) 
(இதுமுதற்பத்துக்கவிகள் புத்திரப்பேற்றின் 10 கிழ் சீசியையும் 

பால்ய லீலாவிநோதத்தையும் கூறும் .) 


வேறு . 


நோக்கிற் றந்தையி னூறுகு ணம்மகன் 
வாய்க்கு மென்ப வடித்தநுண்ணூலெலாங் 
தேக்கு கீர்த்தித் தினகரன் சேய்ச்சுதர் 
யாக்கைத் தேசிணை யாதெடுத் தோதலே . 


( இ - ள் .) அறிவுடையோரால் வடித்தெடுக்கப்பட்ட நூற்களெல்லாம் 
ஆராயுமிடத்துப் பிதாவைவிட நூறுமடங்கு குணமுதலிய அமைப்புகள் புத் 
திரனுக்குண்டாகுமென்கின்றன . சேர்த்துவைக்கின்ற கீர்த்தியை - டைய 
சூரிய புத்திரராகிய சித்ரகுப் நர்பெற்ற குமாரர்களின் தேக தேஜஸுக்கு 
உவமையாக எதை எடுத்துக்கூறுவது ? ( எ - று .) 


தின 


பிது : சதகுணம் புத்ர : என்பவாகலின் , தந்தையினூறுகுணம் 
மகன் வாய்க்கும் ) என்றும் , அவை ஆராய்ச்சி மிக்கார் சொற்ற மெய்வாக் 
கென்பார் நோக்கின் வடித்த நுண்ணூல் என்றும் , இஃதுசாமான்ய 
வாசகமன்று என்பார் நூலெலாம் என்றும் வலியுறுத்தார் . 
கரன் சேய்ச்சுதர் - யாக்கைத்தேசு என்றது மேற்குறித்த நீதிவாக்யப் 
பிரகாரம் சூரியனைவிட அவனது புத்திரராகிய சித்திரகுப்தர் நூறு மடங்கு 
தேககாந்திபெற அவருடைய புத்திரர் இம்மக்களாதலின் சித்திரகுப்தரி 
னும் நூறத்தனை ஜாஜ்வல்யமாய் ஜ்வலிக்கும் தேகம் இவர்களுக்குள்ளது. 
சூரியனுக்கு நிகர் ஒளியுள்ள வேறொருபொருள் காலத்திரயத்தும் லோகத் 
திரயத்துமில்லையாகக் கணக்குப்படி சூரியனைப்பார்க்கினும் பத்தாயிரமடங்கு 
பிரசாசமுள்ள இப்புத்திரர்களின் தேககாந்திக்கு உவமானமாகும் பொருள் 


. 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
என்னவிருக்கும் ? என்று குழந்தைகளின் தேகதேஜஸை வியந்தவாறு . நிற 
மும் பண்பு ( குணம் ) ஆதலால் இதுவும் தூறுமடங்குவாய்க்குமென்பதில் 
இழுக்கின்று . 

( க ) 


மனையெ னும்பெரு மங்கல நன்கலன் 
னெனவு ரைக்கு மரும்பொரு ளெய்திய 
மனம கிழ்ச்சி வரம்பி னிரம்புமோ 
தனைய சென்று செவிக்குரை சார்வுழி . 
( இ - ள் . ) பெருமைபெற்ற மனைமாட்சியென்னும் மங்கலத்திற்கு ரல்ல 
ஆபரணமென ஆன்றோர் கூறுகின்ற அருமையான மகப்பேற்றை யடைந்த 
மனமகிழ்ச்சியானது ( அதிலும் ) ஆண் குழந்தைகள் என்ற சொல்லைக் காதில் 
கேட்கும் போது ஒருவரம்புக்குட்பட்டு அளவுகாணத்தக்கதாகுமோ ? (எ - று .) 


அளவு கடந்த சந்தோஷம் விளைந்ததென்பது கருத்து . மங்கல 
மென்பமனைமாட்சி மற்றத - னன்கலனன் மக்கட்பேறு என்னும் திருக்குற 
லாம் ஆராவமுதைத்தழுவித் தொன்னூற்களின் மேலுள்ள தம் பேரபிமா 
னம் புலப்படுத்தார் பௌராணிகர் . தெய்வந் தொழாஅள் கணவற்றொழு 
தெழுவாள் என்னுந் திருக்குறளை இவ்வாறே மணிமேகலை நூலாசிரியர் 
எடுத்தாண்டமையையும் நோக்குக. புத்திரர்களைப் பொருளென்றற்குக் 
காரணம் மேல் சா - வது கவியுரைக்கட்காட்டினோம் . 

( 50 ) 
தாதுண் கே.தையர் தாங்கரு முற்கொளும் 
போது தானும் புணர்கருப் புற்றதோ 
மாத ரார்தம் வயிறு மகப்பெற 
வோது நம்பி யுளமகிழ் பெற்றதே.. 
( இ - ள் .) இந்த ஸ்திரீகளின் வயிறு புத்திரனாப்பெற்றவுடனே புகழ் 
பெற்ற சித்திரகுப்தர் மனமும் சந்தோஷத்தைப்பெற்றது . ஆகையால் 
மகரந்தப் பொடியுண்ட பூமாலை சூடிய கூந்தலையுடைய இம்மங்கையர் முன் 
கருப்பங்கொண்டபோதே சித்திரகுப்தர் மனந்தானும் சேர்ந்த கருப்பங் 
கொண்டிருந்ததோ நாமறியோம் . ( எ - று .) 

கருத்தரித்த நாண்முதல் பத்துமாதங்கள் சென்றே புத்திரர் பிறத்தல் 
பிரத்யஷா நுபவம் , இம்மாதர் புதல்வரைப்பெற்றதக்ஷணமே சித்திரகுப்தர் 
மனமும் சந்தோஷத்தைப் பெற்றுவிட்டபடியால் அம்மங்கையர் வயிறு 
கருக்கொண்டபோதே இவர் (சித்திரகுப்தர் ) மனமும் சூல்கொண்டிருத்தல் 
வேண்டும் . இல்லையாயின் திடீரென்று சந்தோஷத்தை எப்படிப் பிரசவிக் 
கும் ? பெண்களின் வயிறு நாட்குராள் உயர்ந்து கருப்பக்குறி காட்டினாற் 


எங் 


புத்திரப்யேற்றுச் சருக்கம் . 
போல இம்மனம் காட்டவில்லையாதலால் இது சந்தேகம் என்பார் கருப் 
புற்றதோ என ஐயவோகாரந் தந்தார் . புணர்கருப்பு- புணர்தலால் உண் 
டாகும் கருப்பம் . இம்மனம் , இம்மாதர் கருப்புற்றாரென்னும் சிந்தையோடு 
புணர்ந்து போலும் கருக்கொண்டது என்பார் முற்கொளும் போது என் 
றார் . து காலமுன் மாதரார் விகுதிமேல்விகுதி . 

( கக ) 
கனகக் குப்பையுங் காசுநல் லோர்க்கெலா 
மினிது நல்குங் கரங்களுக் கெஞ்சுமோ 
புனையு மங்கதம் போகட்டு வீசியே 
ஈனியு, யர்ந்த நீகைவரி தோட்களே . 
( இ - ள் . ) பொன்குவியலும் , ரத்னங்களும் (புத்திரர் பிறந்ததற்காக ) 
சற்பாத்திரத்தில் இன்பமாக வழங்குகின்ற சித்திரகுப்தருடைய கைகளுக் 
குப் புயங்கள் குறைந்திருக்குமோ ? பூவரும்புகள் சூடப்பெற்று மலர்கினம் 
அத்தோட்கள் தாம் அணிந்த வாகுவலயத்தை நிமிர்த்து வீசியிட்டு மிகவும் 
உயர்ந்தன . ( எ - று .) 

கைகள் தானஞ்செய்ய அவற்றின் மூலமாகிய தோட்கள் நாம் சும்மா 
விருப்பது இகழ்ச்சியென்றெண்ணித் தயகள் மேற்றரித்த வாகுவலயங்க 
ளைத் தானங் கொடுப்பது போல நிமிர்த்து வீசியிட்டுக் கைகளை வென்ற தங் 
களுயர்வுதோனறச சிரித்தனபோல் சூடிமலர்ந்த புட்பங்கள் வெண்மை 
யாக விளங்கப்பூரித்தனவென்க . நகைவிரிகோட்கள் ஊருணிநீர்நிறைந் 
தற்று " எனாற்போல் இடத்து நிகழ்பொருளின்றொழில் இடத்துமே 

மனக்களிப்புண்டானால் கோட்கள் பூரிக்குமென்பது ஆன் 
றோர் வழக்கு . போகட்டு என்னுஞ்சொல் அருமைப் பிரயோகமென 
விதப்பர் சிந்தாமணிக்குறிப்புரையில் மஹாமஹோபாத்யாயர் ப்ரஹ்மஸ்ரீ 
உ . வே . சாமிநாதையரும் . 

(க . ) 
ஆத வன்றிரு மைந்தன் மு னாற்றிய 
மாத வத்தின் வரும்புதல் வர்க்குநூற் 
சாத கன்மச் சடங்கு தொடங்கியே 
போத முற்றிப் பொலிவும்பெற் றானரோ . 
( இ - ள் .) சூர்யபுத்திரராகிய , சித்திரகுப்தர் பூர்வதபோபலத்தாலுதித்த 
புத்திரர்கள் இருபத்து நால்வருக்கும் , சாஸ்திரோக்தமான ஜாதகன் மக்கிரி 
யை ஆரம்பித்து நன்கு நிறைவேற்றிச் சிறப்பையும் பெற்றார் . ( எ - று .) 

ஜாதகன்மம் . பிறந்தபோது செய்யுஞ்சடங்கு. + பொலிவும் என்பதி 
னும்மை முன் சந்தோஷத்தைப் பெற்றதல்லாமலும் எனக்குறித்தலால் 
இறந்தழீஇயிற்று . 

(கச ) 
01 


னின் றது . 


ஸ்ரீ கருணீகர் புராணம் 


பருவம் பத்தும் படிப்படி யாயெதிர்ந் 
தொருவி லாத வுவகை கிளைப்புறப் 
புரியு மாடற் புதுவிருந் தூண்டொறூஉ 
முருவ நீள்விழி யோலக்க மெய்துமால் . 


( இ - ள். ) பத்துவிதப்பருவங்களும் முறையே வந்து நீங்காத மனம் 
கிழ்ச்சி அதிகரிக்கும்படிச் செய்விக்கின்ற ஆடல் வகைகளாகிய புதியவி 
ருந்து நுகரும்போதெல்லாம் பெற்றோருடைய அழகிய நீண்ட நேத்திரங் 
கள் கொலுவீற்றிருக்கும் ( எ - று . ) 

பருவம் பத்தானை : - காப்பு , செங்கீரை , தால் , சுப்பாணி , முத்தம் , 
* வருகை , அம்புலி , சிற்றிலழித்தல் , சிறுதேருருட்டல் என்னும் ஆண்பாற் 
பிள்ளைக்கவி யுறுப்புக்களாம் . தங்கள் மக்கள் இவ்வாறு விளையாடக்காண் 
பது இப்போதேயாகலிற் புதுவிருந்து எனவும் , விழிகள் இமையாது கம் 
பீரமாய்க்குதுகலித்திருத்தலால் உருவகிள் விழியோலக்குமெய்து மென 
வும் கூறினார் . 


அப்பு முச்சியினையவிக் காப்பி உக் 
கைப்பு றத்தினி தேந்திக் கனதனச் 
செப்ப ருத்திய செய்திக்கன் னார்செவிக் 
கொப்பி வாயு மழலைகொண் டூட்டுமால் . 


( இ - ள் . ) உச்சியில் அப்புகின்றவெண்கடுகுக்காப்பிட்டு இருகரங்களினு 
மின்பமாக ஏந்திக்கொண்டு பாரித்தகிண்ணம் போலும் ஸ்தனப்பாலூட்டிய 
தாய்மார்களுக்குப் பிரதியுபகாரமாக அவர்களின் செவியில் சம்மதித்து 
இக்குழந்தைகளின் வாயும் குதலைச்சொல்லாகிய தேனையூட்டும் . ( எ - று . ) 
ov எப்பெரும்பாதகங்கட்கும் பிராயச்சித்தமிருப்பச் செய்க்கன்றிகொன்ற 
பழிக்கு யாதும் பிராயச்சித்தமில்லாமையால் பாலுண்டவாய் தன் பிரதியும் 
காரத்தைச் செவிக்குச் செய்ததென்பார் ஒப்பிவாயு மழலைகொண்டே 
டும் என்றார் . ஆன் முலையறுத்த வறனிலோர்க்கும் , பார்ப்பார்த்தப்பிய 
கொடுந்தொழிலோர்க்கும் , மாணிழைமகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் , வழு 
வாய்மருங்கிற்கழுவாயுமூள ,ஒருவன் செய்தி கொன்றோர்க்குய்தியில்லென , 
அறம்பாடின்றே ... ” என்றார் புறப்பாட்டிலும் . முச்சி.உச்சி . “ ஐயவியப் 
பிய நெய்யணிமுச்சி " என்பது மணிமேகலை இந்திரவிழவூரெடுத்தகாதை. 
சிறுவர்கட்கு உச்சியில் வெண்ககெனரத்தப்புதல் பேய் முதலியவற்றால் 
இடையூறுண்டாகாமைக்காம் , 

(சரு ) 


புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


எ F 


குழலின் யாழி னமுதிற் குழைத்தசொன் 
மழலை தங்கண் மகார்வயிற் கேட்டலாற் 
தழையு முள்ளமெய் தன்னைத் தொடிப்புறங் 
குழவி யின்பங் குறித்ததொர் தோற்றமே . 


( இ - ள் .) புள்ளாங்குழலோசையினும் , வீணையிசையினும் , தேவாமுதத் 
தினுங்கலந்து செய்தாலொத்த மழலைச்சொல்லைத் தங்கள் புத்திரர் வாய்க் 
கேட்பதினால் மனமும் , அவர்களைத் தொடுவதினால் தேகமும் (சந்தோஷத் 
தால் ) பூரிக்கின்றன . ஆதலால் குழந்தைகள் பிறத்தலென்பது இன்பம் 
முளைத்தெழுந்தாற்போன்ற ஓர் காட்சியேயன்றி வேறல்ல . ( எ - று ) 

“ மக்கண்மெய் தீண்டலுடற்கின்பமற்றவர் -சொற்கேட்டலின்பஞ்செ. 
விக்கும் , “ குழலினிதியாழினிதென்பதம்மக்கண் - மழலைச்சொற்கேளாத 
வர் ” என்னும் குறள்களை நோக்குக . மக்கள் போன்று உள்ளும் புறமும் 
இன்பஞ்செய்யும் பிறிதுபொருளில்லையாதலின் அவ்வின்பமே யிங்ஙனங் 
குழவிகளாயவதரிக்கின்றனவென்றார் . தழையும் ) என்பது முதனிலைத் 
தீவகமாய் உள்ளம் , புறம் என்பவற்றோடு தனித்தனி சென்றியைந்தது . 


சிறுகை நீட்டிக் குறுகுறு சென்று மீண் 
குறும் கார் நல முண்பொரு ளாமெனா 
வறிகை நல்லிமை யாமர ணீள் விழிப் 
பெறுகை செய்த பிரமன் குறிப்பரோ. 


( இ -ள் . ) நமது நீண்ட கண்களுக்குக் கவசமாக விசேடித்த இமையை 
யுண்டாக்கிக் கௌரவப்படுத்திய பிரமதேவனுடைய உட்கருத்தாவது 
தமது சின்னஞ்சிறுகைகளை நீட்டிக்கொண்டு குறுகுறுவென்று நடந்தோ 
டித்திரும்பும் சிறுவர்களின் அவ்வின் பநடக்கையைக்கண்டு அநுபவிக்கும் 
பாக்கியம் பெற்ற வஸ்து இக்கண்கள் தாம் என்று அறிந்ததனாலுண்டாகிய 
தேயாம் . ( எ - று .) 


சிறுகைநீட்டிக்குறுகுறு சென்று மீண்டு என்பதனைக் " 

" குறுகுறுநடந்த 
சிறுகைநீட்டி ” என்னும் புறப்பாட்டோடொப்பிடுக . மற்ற அங்கங்களி 
ருப்ப விழிக்குமாத்திரம் இமைகளாம் கவசம் படைத்து அதனுயர்வைப் 
புலப்படுத்திய பிரமன் , மக்களின் இன்பகரமான ஆடலாதிகளை நோக்கத் 
தவம்பெற்ற பெருமை கண்களுக்கேயுண்டு என்பதனை அறிந்துதான் அவ் 
வாறு செய்துள்ளான் என ஊகிக்கின்றார் . 

(கஏ) 


எசு 


ஸ்ரீ கருணீகர் புராணம். 


பக்க முந்து மதியைப் பகர்வதென் 
னிக்கெ னுஞ்சொலன் காட்சிக் கெளியவன் 
மக்க ளுள்ள மகிழ்புரி மன்னொளி 
யொக்க நாளும் வளரு முயர்ச்சியார் . 
( இ - ள் .) பூர்வபக்ஷ சந்திரனைப்போல் நாட்குநாள் இச்சிறவர்கள் வளர் 
கின்றார்களென்று உவமித்தலால் என்ன பொருத்தமுண்டு ? கரும்புரசம் 
போல் இனிய சொற்களைப் பேசுகின் றவனும் , சுலபமாகப் பார்க்கத்தக்கன 
னும் , குடிகளின் மன மகிழ்ச்சிக்கேற்ற காரியங்களை விரும்பிச்செய்யின்ற 
வனுமாகிய ஓர் அரசனுடைய கீர்த்தியைப் போலத் தினே தினே விருத்தி 
யடையும் வளர்ச்சியை யுடையார் இம்மக்கள் . ( எ - று .) 


“ முற்பெருகலிற்பிற்சிறுகாமைசிறந்தன்து ) ” என்பதனால் பூர்பைக்ஷ 
மதி முன்பெருகுமேனும் பின் குறையுங்குற்ற நோக்கி மதியைப்பகர்வ 
தென் என்றொழித்து , " காட்சிக்கெளியன் கடுஞ்சொல்லனல்லனேல் - 
மீக்கூருமன்னனிலம் என்னும் தமிழ்த்தெய்வவேதத்தைத் தழுவிப் பிரஜா 
க்ஷேமத்துக்குற்ற காரியம் புரியும் அரசன கீர்த்திபோல் அபிவிருத்தியாகின் 
றனர் என்றார் . ஒளி - புகழ் . ஒளியுமாற்றலும் ஓம்பா வீகையும் ” என் 
னும் புறப்பாட்டில் ஒளி இப்பொருட்டாய தூஉமறிக . 

(கஅ ) 


(வித்யாப்பியாசஞ்செய்வித்தல் .) 


அங்கண் வானத் தவிர்மதிக் காய்கலை 
தங்கு மொண்மை தருபவன் றந்தசேய் 
துங்க மெய்தச் சுதர்மதிக் காய்கலை 
பொங்கு மொண்மை புகட்டின னென்பவே . 


( இ - ள் . ) அழகிய இடத்தையுடைய ஆகாயத்தின்கண் விளங்குகின்ற 
- தரனுக்கு ஆய்ந்தெடுத்தற்குரிய கலைகளிற் பொருந்தும் பிரகாசத்தைத் 
தருகின்ற சூரியன்பெற்ற மைந்தராகிய சித்திரகுப்தரும் தமது புத்திரர்க 
ளின் இயற்கையறிவு உயர்சசிபெறும்படி கலைக்ஞான சாஸ்திரங்களைக்கற்ற 
லான் மிகுகின்ற கல்வியறிவையூட்டினார் . ( எ - று .) 

சூரியன் மதி சந்திரனுக்குக் கலைதக்கும் ஒண்மை தருதலால் சூரிய 
புத்திரராகிய சித்திரகுப்தரும் பிதாவின் செய்கையைப் பின்பற்றுவார் 
போன்று தம்மக்களுடைய மதி (புத்தி ) க்குக் கலைதங்குமொண்மைதந்தார் 
என சமத்காரமாய்க் கூறினார் . மதி - சந்திரன் , புத்தி . கலை - சந்திரிகை , 
சாஸ்திரம் . ஒண்மை - பிரகாசம் , அறிவின் விளக்கம் . சந்திரனுக்குப் பிரகா 


புத்திரப்பேற்றுச் சருக்கம் . என் 
சம் சூரியனாலுண்டாகிறதென்கை இரவிவர் திறுப்பத்தன் கதிர்தானடை 
குதல்போல் ... " "என்ற பிரபுவிங்கலீலைச் செய்யுளாலுணர்க. மேனாட்டுக் 
ககோள் சாஸ்திரிகளுக்குமிஃதுடன்பாடு , சிறுவர்மதிக்குக் கலையொண் 
மைதருதல் : - அவர்களியற்கையறிவோடு பலவகை நூற்களின் ஆராய்ச்சி 
யால்வருங் கல்வியறிவுங்கலக்கச்செய்தல் , இவ்வாறு செய்வது சிறுவர்க 
ளின் புத்தி விசாலித்துத் தண்ணளியுடையராய்ப் பெருமை பெறற்கே என் 
யார் - துங்கமெய்த ” என்றார் . 

( கக ) 


4 


( உப்பயனஞ் செய்வித்தல் , யௌவளப் 

பிரவேசம் .) 


கலைச்சு ருக்கு முந் நூலணி காண்வர 
நிலைச்சி ருந்தொளிர் நெஞ்சினை நேர்மனம் 
புலப்பெருக்கம் புகப்புதுப் பொற்பினன் 
னலத்த காளைப் பருவமு நண்ணினார் . 


( இ - ள் . ) மான் தோல் ( அஜினம் ) கட்டப்பட்ட பூணூல் அழகுடன் 
நிலைபெற்றுப் பிரகாசிக்கின்றமார்பைப்போலவே கலைக்ஞானங்களின் இர 
கசிய சுருக்கக்கருத்துக்களும் முதல் , வழி , சார்பு என்னும் மூவகை நூற் 
பொருள்களும் அழகுடன் நிலைத்துப் பிரகாசிக்கின்ற மனதில் பெருகிய 
லௌகிக வைதிக அறிவு பிரவேசிக்கப் புதிய அழகினால் அலங்கரிக்கப்பெ 
றும் யௌவன பருவத்தை இப்புத்திரர்கள் அடைந்தார்கள் . ( எ - று .) 


* கலைச்சுருக்குமுர் நூலணிகாண்வர ) எனச்சிலேடையுவமம் கூறி 
மார்பையும் மனத்தையும் விசேடித்தது உள்ளும் புறமும் ஒருபடித்தாய 
தூய்மை விளங்கற்கென்க , புதிய அழகென்றார் ஆடவர்க்கு மகளிர்க்கு 
முள்ள பேரழகு பொலிவு பெறுங்காலமதுவேயாகலான் . கலைச்சுருக்கு 
முந்நூலணிகாண்வர என்னுந்தொடர் நெஞ்சிற்கு அடையாகும்போது 
மான் தோல்கட்டிச் சுருங்கவிட்டபூணூல் அழகிதாக எனவும் , மனத்திற் 
சாம்போழ்து கலைக்ஞானங்களின் சுருக்கக்கருத்துகளை மூவகை ஏற்க 
ளின் விழுப்பொருளுடன் அலங்காரவிலக்கண வரம்புகாணக்கற்று விளங் 
குகின்ற எனவும் பொருள்படும். இனிப் ‘ புலப்பெருக்கம் என்பதற்கு 
மார்பின் அழகை மங்சையர் கட்புலன் விரும்பிசோக்கும் நோக்கின் மிகும் 
என விரித்து மார்புக்குமாக்கலாம் . “ தன்னிகரில்லாத் தமிழ்மொழித்த 
மன் - வல்லோர்வாக்கின் 

வயக்கும் " என்பது புலப்படுத்துமிச்செய்யுளென்க . 
இக்கவியின் ஆழ்ந்தகருத்துக்கள் விரிப்பிற் பெருகுமாதலின் சற்றோர்பாற் 
கேட்டறிக . 


(20 ) 


எ அ 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
( பிரபாவதி , நீலாவதியென்பவர்கனின் புதல்வர்கள் 

அரசு பெறுதல் .) 

வேறு . 
தகரவார் குழற்பிரபா வதிமைந்தர் தமையேமப் 

பிரத்த மென்னு 
நகரினுக்கும் தண்ணமுத மொழிநீலா வதியென்னு 

நங்கை யீன்ற 
துகளறு சீர் மைந்தர்தமை யிரசிதமா புரிக்கு முடி 

துலங்கச் சூட்டி 
நிகரில் குல குருகால ஞேயமுனி யரசாக 

நிறுவி னானால் . 
( இ - ள் . ) மயிர்ச்சாந்து பூசிய நீண்ட கூந்தலையுடைய பிரபாவதியின் 
புத்திரர்களாகிய சூரியவர்மா , சந்திரவர்மாவென்னுமிருவரையும் ஹேமப்பி 
ரஸ்தமென்னும் பட்டினத்துக்கும் , குளிர்ந்த அமிர்தம் போலும் சொல்லை 
யுடைய நீலாவதியென்பவள் பெற்ற குற்றமற்ற கீர்த்தியையுடைய வீர்ய 
வான் , பலவான , அர்யமான் , சுபாஹுவென்னும் நால்வரையும் இரஜதபு 
ரிக்கும் அரசர்களாக்கி விளங்கும்படிக்கிரீடர் தரித்து சமானமற்ற குல 
குருவாகிய காலக்ஞேய மஹாரிஷி நிறுத்தினார் . ( எ - று . ) 

( உக ) 
( கர்னிகி புத்திரர்களின் செய்தி .) 
தன்னிகரில் வெண்கொற்றக் குடைநிழற்கீ ழுலகளிக்குந் 

தகையோ ராகி 
மன்னர்முடி தாழ்த்திறைஞ்ச மனுநெறிசெய் தனரிப்பால் 

வண்டார் கோதை 
மின்னிடைக்கன் னிகிபயந்த காளையரு ளெண்மர் தவ 

மேன்மை யாலே 
துன்னியசீர் படைத்துயர்ந்த குலவிளக்கச் சரிதமினிச் 

சொல்லு வாமால் . 
( இ - ள் . ) ( இவ்விருதிறவரும் ) ஒப்பற்ற வெற்றி பொருந்திய சந்திரவட் 
டக்குடையின் கீழ் உலகையிரக்ஷிக்கின்றவர்களாய் அரசர்கள் கிரீடம் தாழ்த் 
துவணங்க மனுநீதி தவறாமல் செங்கோல் செலுத்தினார்கள் . இதுநிற்க , 
வண்டுகள் ஒலிக்கின்ற கூந்தலையும் , மின்னலையொக்கும் இடையையுமு 
டைய கன்னிகியம்மன் பெற்ற பதினெண்மருக்குள் எட்டுப்பேர் தவவலி 
யால் மிகுந்த கீர்த்திபடைத்தோங்கிய வம்சவிளக்கச் சரித்திரத்தை இனிக் 
றுகின்றோம் . ( எ - று .) இது புராணிகர் கூற்று . 

( உக ) 


புத்திரப்பேற்றுச் சருக்கம் . 


அரும்புமல ரைங்கணைமன் மதனுமெழிற் பெண்மையவா 

மழகு வாய்ந்த 
பெரும்புகழீ ரொன்பதின்மர் தமின்மாலி காத்திரனேர் 

பிறங்க லென்ன 
வரும்புயமா பாகுவெனு மிவர்மூவர் தாதைதரும் 

வரம்பெற் றியாரும் 
விரும்புகுலத் தொழிற்கணித நெறிபுகுந்து புவியின்மிகு 

மேன்மை கொண்டார் . 


( இ - ள் .) அரும்புகள் விரிகின்ற ஐந்து புஷ்பக் கணையையுடைய மன்ம 
மதனும் இளமை பொருந்திய பெண்மையை விரும்பத்தக்க அழகுவாய்ந்த 
பெரிய கீர்த்தியையுடைய பதினெட்டுப்புத்திரரில் சௌரமாலி , சௌர 
காத்திரன் , மலைக்குச்சமானமாகும் புயங்களையுடைய சௌரமஹாபாஹு 
வென்கிற மூவரும் தம் பிதாவாகிய சித்திரகுப்தரை நோக்கித் தவம்புரிந்து 
வரம்பெற்று யாவரும் அபேக்ஷிக்கின்ற குலத்தொழில. கிய கணிதவழியில் 
பிரவர்த்தித்து உலகில் மிக்க மேன்மையையடைந்தார்கள் . ( எ - று . ) 


இப்புத்திரர்களின் அதிரூபலாவண்யத்திற்குத் தன்னழகு தாழ்ந்து 
அவமானமடைவதாகையால் இவ்வாண்ஜன்மத்தினும் இளம்பெண்ணாக 
ஜனிப்பது அவர்களுடைய ஆலிங்கனத்தை ஓர் நாற்பெறற்கும் அநுகூலமா 
கும் என்று மன்மதன் பெண்மையை விரும்பினான் என்க . ஆடவர் 
பெண்மையையவாவுந்தோளினாய் ) என இராமாயணம் தாடகைப்படலத் 
தும் வருவதறிக . 


உத்தமமாக் குலத்தொழிலென் றுரைக்குநெறி கடைப்பிடித்தே 

யும்பர் நாட்டின் 
வைத்தகணி தத்தொழில்கொண் யிெர்களிரு வினைப்பகுதி 

வரைந்து காட்டுஞ் 
சித்திரகுத் தப்பெயர்த்தர் தாதைபோற் குவலயத்தே 

திருந்து செங்கோன் 
முத்தணிவேற் குடை நிருபர் செவிகாணக் கணக்கெழுதி 

மொழியு நீரார் . 
இள் ) பலதொழில்களினும் , சுஜாதித்தொழில் சிரேஷ்டமென்னும் 
நீதிமொழியை உறுதியாகக் கொண்டு தெய்வலோகத்தில் நிர்மிக்கப்பட்ட 
கணிதத் தொழிலுடையோராகி ஆன்மகோடிகளின் நல்வினை தீவினைப் பகு 
திகளை எழுதிக் காட்டுகின்ற சித்திரகுப்தராகிய தமது தந்தையைப்போ 
லவே பூலோகத்தில் திருந்திய செங்கோன்மையையும் , முத்துக்களால் 


- 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


கணை . 


அலங்க்ருதமான வெண்குடையையுமுடைய அரசர்களின் செவிகாணும்படி 
கணச்செழுதிக் காட்டுத்தன்மையையுடையவரானார்கள் இப்புத்திரர்கள் , 
( எ -று .) 

செவிகாண என்றது " செவிகைப்பச்சொற்பொறுக்கும் " என்றாற் 
போல் ஒரு புலத்தின் றன்மை மற்றொருபுலத்தினதாக மாறிவந்த இலக் 

சண்ணாற்சொல்லிச் செவியானோக்குமிறை ” எனவருதலும் 
காண்க . தன்னாட்டின் குடிவளங்களும் , இலாபாஷ்டங்களும் கருணீக 
ரெழுதுங்கணக்காலேயே அறிந்து பிரத்யக்ஷத்திற் பார்த்தது போல அரசர் 
திருப்தி செய்து கொள்வராகையால் இவ்வாறு கூறினார் . சுஜாதித் தொழிலே 
சிறந்ததென்கை " உத்தமம் குலவித்யாயாம் ... " என்ற ஸ்லோகத்தால் 
அறிக . 

( உச ) 
ஏனையரிற் பதின்மர்கடம் முன்னோர்பா லிருந்துதவி 

யியற்ற மற்றைத் 
தேனகுதார்த் திராக்கியம்பி காயன்வா வாணியருந் 

திறனி காமன் 
வானமருங் கொடைப்பலசி யெனுமைவர் மாற்றாந்தாய் 

மக்க ளேபோற் 
கோனெறிசெய் யரசுரிமை சாதலித்துத் தவசெறிமேற் 

கொண்டார் மாதோ. 
( இ - ள் . ) மற்றவர்களிற் பதின்மர் , தங்கள் பிராதாக்களாய் அரசுபுரியும் 
சூரியவர்மா முதலியோரிடத்திருந்து அவர்களுக்கு உதவிசெய்யத் தேன் 
பொருந்தி விளங்குகின்ற மாலையணிந்த சௌரத்ராக்ஷி , சௌராம்பிகா 
யன் , சௌரவரவாணி , அரியபலந்தங்கிய சௌரநிகாமன் , மேகம்விரும் 
பும் கொடையையுடைய சௌரபலஜி என்னும் ஐவரும் , தங்கள் பெரிய 
தாய்ப் புத்திரர்கள் போலத் தாங்களும் இராஜரீகம் செய்ய விரும்பித் தவ 
வழியிற்சென்றார்கள். ( எ - று .) 

( உரு ) , 


புத்திரப்பேற்றுச்சருக்கம் முற்றிற்று , 


ஆகப் பா.பிரமுட்படக் கூடிய சருக்கம் ச.க்கு , விருத்தும் சுசுடு . 


ஆவது 


பஞ்சசௌரர் தவ நிலைச்சருக்கம் . 


( இச்சருக்கம் கர்னிகியின் புத்திரர்களில் ஐவர் தவம்புரிந்து 

வரம் பெற்று மீண்டமை கூறிச்செல்லும் .] 


( இதுமுதல் கூ - செய்யுட்கள் மகமேருகிரியின் 

வர்ணனை கூறும் .) 


வேறு .. 


உம்பர்விஞ் சையரிசை யுயர்புட் காலினர் 
தும்புரு கருடகாந் தருவர் சித்தர்சூழ் 
வம்பலர்க் கின்னர நரகர் மாதவர் 
பம்புறு பெருமையோர் படிவ மாயது . 


( இ - ள் .) தேவர்கள் , வித்யாதரர்கள் , சங்கீதத்தால்மேம்பட்ட பணிக 
ளின் கால்போலும் பாதங்களையுடைய தும்புரு , கருடகாந்தர்வர்கள் , சித்தர் , 
வாசந்தங்கிய பூமாலை சூடிய கின்னரர் , நாகர் , முனிவர்? ஆகிய கணங்கள் 
சூழ்தலால் பரவி மிகுந்த பெருமையே ஓர் வடிவுகொண்டாற்போன்றது . 
( மகமேரு , என்னும் பர்வதம் ). ( எ - று .) 


தும்புரு.- புட்காவினர் என்கை புட்காற்றும்புரு மணக்கந்தருவர் , 
என்னுங் கல்லாடத்தாலறிக . 


மேக்குயர்ந் தொலிகெழு விண்ணளப்பதோ 
போர்க்குறட் கவ்வகை யியற்றிக் காட்டிய 
சீர்த்திய துலகெலாந் தெண்க டற்புக 
வார்க்குநாட் கூக்பென வலங்கு மாண்பது . 


( இ - ள் .) மேலே எழும்பி சத்தகுணம் பொருந்திய ஆகாயத்தை அளக் 
கின்ற ஒப்பற்ற அழகிய வாமனாவதாரங்கொண்ட மஹாவிஷ்ணுவுக்கு அவ் 
வாறு வளருஞ்செய்கையைக் கற்பிக்கத் தான் செய்து காட்டினாற் போலும் . 
கீர்த்தியையுடையது . உலகம் யாவும் தெள்ளிய கடல் நீரால் ஆவரிக்கப்ப 
கிென்ற பிரளயகாலத்தில் கப்பலிற்பாய்மரம்போல தான் அழியாமல்நின்று 
விளங்கும் பெருமையையுடையது ( அம்மேருகிரி ). ( எ - று .) 

11 


அஉ 

ஸ்ரீகருணீகர் புராணம் 
‘ ஒலிகெழுவிண் என்றார் ‘ பஞ்சபூதங்களிலொன்றாகிய ஆகாயம் 
சத்தகுணமுடைத்து என்னும் தர்க்க நூல் நெறிபற்றி . 

( உ ) 


மற்றினிப் பகர்வதென் வானந் தொட்டெழு 
பொற்றைகட் காதியாம் பொருப்பி தொன்றுமே 
செற்றவா சவன் சிறை சேதித் திட்டதோர் 
குற்றமன் னவன்றொழக் கொண்டு தீர்ப்பது . 


( இ - ள் .) ஆகாயத்தை அளாவ வளர்ந்துள்ள மலைகளில் முதன்மை பெற் 
றது இம்மலை ஒன்றே . முற்காலத்தில் பகை பூண்ட தேவேந்திரன் எல் 
லாப்பர்வதங்களின் சிறைகளையும் அறுத்த பெருங்குறையை அவன் வந்து 
தன்னைப்பணிந்ததனால் தீர்த்து அவனை மன்னிப்பது இம்மகமேருகிரியே 
யானால் அதன் பெருமையைப் பின்னும் விஸ்தரிப்பானேன் ? ( எ - று .) 


பூர்வம் மலைகளுக்கிருந்த சிறகுகளை இந்திரன்வெட்டினான் என்பது 
புராணகதை . ஆகையால் தங்கள் ஜாதிக்குண்டான அவமானத்தை அவ்விந் 
திரன் தன்னைவந்து வணங்கலால் தீர்த்துப் பெருமை தருவது இம்மலை 
என்றார் . 

( கூ ) 


தேனிவர் கடுக்கையஞ் சென்னி யாற்கொரு 
மானெடுங் கணைபுணர் வல்வி லாயதா 
லீனமென் பணியுமாம் பெருமை யென்றுமென் 
பானொரு நாவலன் பகர்ச்சி நிற்கவே . 


( இ - ள் . ) வண்டுகள் (தேனுக்காக ) ஏறுகின்ற கொன்றைமாலை தரித்த 
ஜடையையுடைய ஸ்ரீசிவபெருமானுக்கு , நெடிய மஹா விஷ்ணுவாகிய அம் 
புசேர்ந்த ஒரு வலிய வில்லாக இம்மலை வளைந்து போயிற்றென்பார்கள் . 
பெருமையுடையவர்கள் என்றும் பணிவுடையவராக வேண்டும் எனத் தெய் 
வப்புலவர் கூறிய திருவாக்கு நிலைபெற்றிருக்கும்போது அவ்வாறு பணிந் 

ந்த 
தனால் என்ன குறை நேரும் ? பின்னும் பெருமையே யுண்டாகும் . (எ - று .) 


பணியுமாமென்றும் பெருமைசிறுமை - யணியுமாந்தன்னை வியந் 
என்னுந் திருக்குறளை எடுத்துக்காட்டி இந்நீதியால் , அம்மலை வணங்கினத 
னால் பெருமையன்றிச் சிறுமையொன்றுமில்லையென்றார் . அவ்வில்லில் 
சேர்த்திய கணையோ மஹாவிஷ்ணு , கைப்பற்றியவரோ சிவபிரான் , ஆகவே 
அம்மலையின் ஏற்றம் நன்கு புலப்படும் என்பார் , மானெடுங்கணைபுணர் 
வல்வில் என்றார் . 

(ச ) 


பஞ்சசௌரர். தவநிலைச் சருக்கம் . 


அங 


வாளுலாங் கதிர்முதன் மருவத் துன்னிய 
கோளெலாம் வலமுறக் கொட்கு முச்சியி 
னீளுறு தனக்கிணை நீக்கி மேன்மைதந் 
தாளுறப் பிறபொருட் குவம மாவது . 
( இ - ள் .) பிரகாசந்தங்கிய சூரியன் முதல் சேர்ந்து நெருங்கிய கிரகங்க 
ளெல்லாம் பிரதக்ஷிணமாகச் சுழலுகின்ற சிகரத்தையுடையதாகி நீண்ட 
அம்மலை தனக்குவமானமாக எந்த வஸ்துவையும் அங்கீகரியாமல் மற்ற 
உயர்ந்த பொருட்களுக்குத்தான் உவமானப்பொருளாய் நிற்றலால் மேன் 
மைதீந்து ஆளுவது . ( எ - று . ) 

தனக்குவமையின்றித் தான் பிறபொருட்குவமானமாவதொன்றே அ 
தன்பெருமைக்குச் சாக்ஷியாயிற்றென்க . 

( ரு ) 
இன்னமா மேருவி னிருந்தண் சாரலிற் 
பன்னெடு மணிகொழித் திழியும் பாங்குறத் 
துன்னிய கலிபுனற் சோம சாகர 
மென்னுமோர் பேரியா றிலங்கு மென்பவே . 
( இ - ள் . ) இப்படிப்பட்ட மகத்வந் தங்கிய மகமேருவின் மிக்க குளிர்ந்த 
சாரற்பக்கத்தில் பல பெரிய ரத்னங்களை வாரிக்கொண்டு இறங்கி வருகின்ற 
மிக்க ஓசையையுடைய சோமசாகரமென்னும் ஓர் பெரிய ஜீவநதி விளங் 
கும் . ( எ - று . ) 
சாரலின் பாங்குற மணிகொழித்திழியும் கலி துன்னிய 

புனல் சோம 
சாகரமென்னும் பேரியாறிலங்குமென்றியைக்க . கலி + புனல் உரிச்சொல் 
லாதலின் இயல்பாயிற்று . 

( சு ) 
( சோமசாகரநதிக்கரையிலுள்ள தவம்புரிசூழற்சிறப்பை இதுமுதல் , 

ஐந்துகவிகளால் கூறுகின்றர் . ) 
அத்தடங் கரைப்புறத் தமைந்த சூழறாஞ் 
சித்தமொன் றாப்புல மைந் துஞ் சேவிப்பத் 
தத்தமக் கேன் றவா தவந்தொ டங்குறு 
முத்தமர் பற்பலர்க் குறையுள் காட்டுமால் . 
( இ - ள் . ) அச்சதியின் விசாலமான கரைப்பக்கத்தில் பொருந்திய இடம் 
கள் ஒன்றுபட்ட மனத்துடன் ஐம்புலன்களும் சொன்னவாறு ஏவல்கேட் 
பத் தங்கள் தங்கள் பக்குவத்திற்குத்தக்க ஜபதபாதிகளைச் செய்கின்ற உத் 
தமர்கள் அநேகர்க்கு வாசஸ்தானமாயிருக்கின்றன . ( எ - று .) ( எ ) 


ஸ்ரீ கருணீகர் புராணம் 


ஏர்பெறு துறக்கமென் றிசைக்கு நன்னகர்க் 
கார்வமுற் றின்பமா யமைந்த போகமே 
சேர்தர மாயைமேற் சென்று வெந்நிடப் 
போர்புரி குநர்க்கது போலும் பாசறை . 
( இ - ள் . ) ஈன்மைமிக்க மோக்ஷமென்னும் பெரிய நகரத்திலேயுள்ள 
நித்யாநந்தமாகிய போகபோக்கியங்களை விரும்பி அதை அடைவதற்கு 
இடையூறு விளைக்கின்ற மாயையாகிய சத்துருவின் மேற் படையெடுத்துச் 
சென்று முதுகு காட்டியோடும்படிச் சண்டை தொடங்குகின்ற முக்க 
ளாகிய அரசர்களுக்கு அந்நதியின் கரைப்பக்கங்கள் பாடிவீடுபோலும் . 
( எ - று .) 


பாசறை -பகை மேற்சென்றோருறைவிடம் . மாயையைச் சச்துருவெ 
எனக் கூறாமையால் இஃது ஏகதேச உருவக அணி . 

( அ ) 


கற்பனை யுலகெலாங் கான னீரெனு 
முற்பன மறிந்துய ருள்ளச் செம்மையாற் 
சொற்பன நீங்கிய சுழுத்திச் சாக்கிரத் 
தற்புதந் தூங்குவோ ருறையு ளாங்கொர்சார் . 


( இ - ள் .) மித்யாஸ்வரூபமாகிய உலகங்களெல்லாம் கானலின் நீர்போன் 
ற பிராந்தித்தோற்றமேயாம் -என்ற உற்பத்தி மூலத்தையறிந்து உயர்ந்து 
திருந்திய மனதினாலே சொற்பனாவஸ்தைநீங்கிய சுழுப்திச் சாக்கிராவஸ் 
தையைப் பொருந்தி அற்புதத்துடன் தங்கிய சுக்ஞானிகள் வசிக்குமிடம் 
அவ்விடத்திலொருபக்கத்திலுண்டு. ( எ - று .) 

அத்யாரோபவுணர்ச்சியால் தோற்றிய ஜகமென்பார் கற்பனையுலகு 
என்றும் , கனாவோடு 

கூடிய நித்திரையாகிய சொற்பனம் போலாது தன்னை 
மறந்த உறக்கத்துச் சுழுப்தியுமின்றி உலகம் தோன்றச் சேயும் அதை மதி 
யாது சொரூபதரிசனஞ்செய்வோர் என்பார் சொற்பன நீங்கிய சுழுத்திச் 
சாக்கிரத்தற்புதந்தூங்குவோர் என்றும் கூறினார் . 

( க ) 


( 


சரியையுங் கிரியையுந் தவிர மேற்செலற் 
குரியவெட் டுறுப்புள யோக சாதன 
மருவிய பயிற்சியால் வலிகெட் டோய்மனத் 
திருவினர் வாழ்வெலாஞ் சிறக்கு மோர்சிறை . 
( இ - ள் . ) சரியையும் கிரியையுஞ் செய்து முடிந்ததால் நீங்க , சோபா 
அக்கிரமமாக மேலே செய்வதற்குரிய எண்வகை அங்கங்கள் பொருந்திய 


பஞ்சௌரர் தவநிலைச் சருக்கம் . அ 
யோகமென்னும் மூன்றாம் சாதனத்தை அப்பியசித்த பழக்கத்தினாலே விஷ 
யாதிகளில் தாவிப்பாய்கின்ற தனது பலங்குன்றி ஏகாக்கிரமான மனச் 
சிறப்பினையுடையவர்கள் வாழும் பன்ன சாலை ஒருபுறம் . ( எ - று. ) 

யோகத்தின் எண்வகை உறுப்புக்களாவன : - இயமம் , நியமம் , ஆச 
னம் , பிராணாயாமம் , பிரத்யாகாரம் , தாரணை , தியானம் , சமாதி எனுமிவை, 
மனம் அடங்குதலே எல்லாமேன்மைக்கும் மூலமாகையால் ஓய்மனத்திரு 
வினர் என்றார் . கெடுமுலகீதுண்டெனினுண் டிலதாயினிலதிதனைக் 
கெடுத்தல் வேண்டும் ) ) என்பார் வாசிட்டமுடையாரும் . யோகம் ஞான 
சாதனமேயன்றி அதுவேபொருளன்று என்பார் யோகசாதனம் என்றார் . 

சரியைகிரி யாயோக மிம்மூன்றும் மெய்ஞ்ஞானஞ் சார்தற் கேது ” என் 
பதூஉமறிக . 

( க ) 
மனமெனுங் கால்விசைப் பரிவை ராகமாங் 
கனமிகு கலினம் வாய்க் கௌவ வேறியே 
துனியறு தேசிகன் சொன்ன வாறுகைத் 
தினிதுறு வயவர்தம் மிருக்கை யாங்கொர்பால் , 


( இ - ள் .) மனமென்கின்ற காற்றினும் கடுகிய விசையையுடைய கு 
ரையானது பெருமைமிக்க வைராக்கியமாகிய கடிவாளத்தை வாயிற்கௌ 
விக்கொள்ள அதன்மேல் ஏறிக் குற்றமற்ற குரு உபதேசித்த வழியிலே சே 
லுத்திக்கொண்டு இன்பமுடனிருக்கின்ற வீரர்கள் வாழுமிடம் அங்கொரு 
பக்கத்தில் . ( எ - று .) 

வயவர் வீரர் , குதிரைப்பாகர் என்னுமிருபொருள் பயத்தலால் 
அதனை உருவத்துக்கேற்பக்கூறினார் . 

( கக ) 


( சௌகர் தவம் புரிதல் . ) 


வேறு . 


இவ்விடமே தவம்புரிதற் கேற்றவிட மெனக்கருதி 

யிருந்து வேட்கை 
கௌவிடப்பல் விடயமிசைப் பொறிகாட்டு நெறிதாவிக் 

கடிது வீழ்ந்து 
தெவ்வெனநின் சொருகணமு மிசையாத மனக்குரங்கு 

திகைத்து நாணச் 
செவ்வியதா பதப்படிவர் தாங்கிகனி தலசோற்றார் 

நிறலோ ரம்மா . 


அசு ஸ்ரீகருணீகர் புராணம் 

( இ - ள் .) இப்படிப்பட்ட தபோவனத்தையடைந்த ஸௌரர்கள் இவ்வி 
டமே தவஞ்செய்தற்கேற்ற இடமென்று நினைத்து , ஆசைப்பட்டுப் பலவிவு 
யாதி போகங்களின்மேலும் ஐம்புலன்களும் காட்டுகின்ற வழியேசென்று 
பாய்ந்து பகைவனைப்போல் நின்று க்ஷணநேரமாவது ஒரு நிலையில் நில் 
லாத மனமாகிய குரங்கானது திகைப்புற்று வெட்கமடைய திருத்தமாகிய 
தவவேடம்பூண்டு மிகவும் தவம்புரிந்தார்கள் . (எ - று .) 

( கட் ) 


( இதுவுமது . ) 
நாசிமுனை வளிநாடி யூசிமிசைக் காலூன்றி 

நடுங்கா மெய்யிற் 
றேசுதிசை தடவவழற் கதிரையவன் பகைப்பனியைச் 

சிறிது மெண்ணா 
தாசிலுளங் குறித்த பொரு ளன்றியொரு சிந்தையுள் 

மடைத லோம்பி 
மாசௌர ரெனும் பெருமை செய்கைவழிப் புலப்படவே 

மன்னுங் காலை . 


( இ - ள் .) நாசிகாக்கிரத்தில் சுஷும்நா நாடியைப்பின்பற்றி ஊசியின் 
மேல் கால்விரலை ஊன்றிச் சிறிதும் அசையாத தேகத்தின் பிரகாசமானது 
திக்குகளிற்பொருந்தச் சுடுகின்ற கிரணங்களையுடைய சூரியனது உஷ்ணத் 
துக்கும் அவனது பகையாகிய பனியின் குளிர்ச்சிக்கும் சற்றும் அஞ்சாமல் 
குற்றமில்லாத தங்கள் மனதில் விரும்பிய பொருளொன்றைத்தவிர இதர 
வஸ்து விருப்பம் இல்லாமல் காத்து மஹாசூரர் என்னும் பெருமைப் பேர் 
தங்கள் செய்கையால் விளங்கும்படி இவர்கள் தவம்புரிந்தகாலத்தில் . ( எ - று .) 

( சிவபெருமான் மாயையையனுப்புதல் . ) 
எவ்வுலகு மினிதீன்ற பொன்வயிற்றெம் மன்னையவ 

ணெய்தி நோற்கு 
மிவ்விறலோர் திறனுரைப்பத் தமிழ்மறையின் பாண்மணந்த 


விணைக்கா தார 


நவ்வியணி கரன்வினவி யாங்கவர்தம் மனவலியி 

னலங்காண் கென்னத் 
தெவ்வினினுங் கொடுமாயை தனைவிடுத்தா னவனாட 

றெளிவோர் யாரே . 
( இ - ள் . ) எல்லா வுலகங்களையும் இன்பமாகப் பெற்ற மாதாவாகிய உமா 
தேவியார் இவர்கள் தவம்புரியுமிடத்திற்குச்சென்று இவர்களது உத்கிருஷ் 


பஞ்சசௌரர் தவநிலைச் சருக்கம் .. 


मन 


ட தவத்தைப்பார்த்து மகிழ்ந்து ஸ்ரீசிவபிரானுக்குச் சொல்லத் தேவாரதிரு 
வாசகமாகிய தமிழ்வேதப்பண்கள் பரிமளிக்கின்ற காதாரக்கேட்டு மானைத் 
தரித்த கையையுடைய அப்பரமசிவம் அவர்களின் வைராக்கியத் திறமை 
" யைப் பரீட்சித்து வருகவென்று பகைவரினுங்கொடிய மாயாசக்தியைச் 
செலுத்தினார் . எம்மானுடைய திருவிளையாடலை அறிவோர் யாவர் ! (எ - று .) 

சத்துருக்களாற்கெடுவது இம்மைச்சுகமொன்றுமே . மாயை மறுமைச் 
சுகத்தையும் கெடுத்து நரகத்துச் செலுத்தவல்லதாதலின் தெவ்வினி 
னுங்கொமொயை என்றார் . 

( கச ) 


( மாயாசக்தியின் செய்கை . ) 


விடுத்ததிறற் கொமொயை பேரசனி யொடுகன்மழை 

வீசி யாலங் 
கடுத்தநிறத் தவுணரிராக் கதர்பலபே யுருவாகிக் 

கவிந்து சூழ்ந்து 
தொடுத்தமர்செய் துரப்பிவெருட் டவுஞ்சிறி தூர் திளங்காத 

தோற்றத் தோரா 
யெடுத்ததொழி லூறுபடா தியற்றுமவர் மனவலியி 

னேற்ற நோக்கி . 


( இ - ள் . ) பரமேஸ்வரரால் அனுப்பப்பட்ட பலமுள்ள கொடியமாயாசக் 
தியானது பேரிடியோடு கன்மாரிபெய்து விஷம்போற் கரியநிறத்தையுடைய 
அசுர ராட்சத பல பேய்க்கூட்ட உருவங்களைக்கொண்டு நானாபக்கத்திலும் 
சூழ்ந்து பெருஞ்சண்டை ஆரம்பித்துச்செய்து கூச்சலிட்டு மிரட்டவும் சற் 
றும் அசையாதவர்களாய்த் தாம் எடுத்தகாரியத்தை விடாமல் செய்துகொண் 
டுவரும் இவ்வீரர்களின் மனோதிடப்பெருமையைப் பார்த்து . ( எ - று . ) ( கரு ) 


(இதுவுமது .) 
மட்டவிழ்தார்க் கரியகுழல் வெண்ணகைச்செவ் வாய்ப்பசிய 

மயின்மென் சாயற் 
பட்டுடை னுழைநுசுப்பிற் பாரமுலைத் துணைசுமந்த 


பாவை மாரா 


யிட்டவடிச் சிலம்புமணி மேகலைபூண் வளையொலிப்ப 

வெய்திப் பாங்கர் 
கிட்டினன்மா டகந்திரித்தியாழ் முரைபண்ணிக் குயிலொடுங்கச் 


கீதம் பாடி , 


அஅ ஸ்ரீகருணீகர் புராணம் . 

( இ - ள் .) தேனொழுகுகின்ற மாக்குடிய சரியகூந்தலும் , வெண்மை 
யான பற்களும் , சிவந்தவாயும், பச்சைமயில் போல் மிருதுவான சாயலும் , 
பட்டாடைபுனைந்த நூல்போல் அற்பமாகிய இடையும் , பருத்த இரண்டா 
கிய ஸ்தனங்களுமுடைய ஸ்திரீகளைப்போலுருவெடுத்துப் பாதத்திலணிந்த 
சிலம்பும் இரத்தினமேகலாபரணங்களும் கைவளையலும் ஒலிக்கச் சமீபத் 
திற்சென்று நெருங்கி வீணை முறுக்காணிகளைத் திருப்பி ) பண்ணல் முதலிய 
எண்வகைத் தொழிலுஞ் செய்து குயிலும் அடங்கும்படி இனிய கீதங்களைப் 
பாடிக்கொண்டு . ( எ - று . ) 

பாடநினைத்த பண்ணுக்கு இணை , கிளை , பகை , நட்பான நரம்புகள் 
பெயருந் தன்மாத்திரையறிந்து வீக்குதலாகிய பண்ணலும் , ஆரோகண 
அவரோகண வகையால் இசையைத் தெரிதலாகிய ஆராய்தலும் , சூடச்செல 
வந் துள்ளற்செலவும் பாடுதலாகிய குறும் போக்கும் , வண்ணத்திற்செய்த 
பாடலெல்லாம் இன்பமாகப்பாடுதலாகிய கையூழும் , ஆளத்தியிலே நிரம்பப் 
பாடுதலாகிய செலவும், அநுசுருதியேற்றலாகிய தைவரலும் ,, வீக்கினநரம் 
பை அகவிரலாலும் புறவிரலாலும் கரணஞ்செய்து தடவிப்பார்த்தலாகிய 
பரிவட்டணையும் , தானங்கடோறும் விரல் சென்று ஊசலாடிவருவதாகிய 
விளையாட்டும் ஆகிய இவ்வெட்டுத் தொழிலும் வீணை வல்லோர் கிரியை . () 

( மாயாஸ்திரிகள் கூறுதல் , ) 
அனங்கவே ளாகமமு மையரிதோய் மழைமதர்க்க 

ணரிவை மார் தந் 
தனங்களுமேர் தியவல்கும் நடமுமவற் றுறுசுகமுச் 

தவிர்த்து வீணே 
மனங்கவவ மெய்வருந்திப் பெறுவதொரு சுகமுளதோ 

மதியி லீர்கா 
ணினைந்திடினு மினியவின்ப மியாந்தருதுங் காண்மினென 

நிகழ்த்திச் சூழ்வார் . 
(இ - ள் . ) ஓ ! புத்தியில்லாத மனிதர்களே ! மன்மதன் ஆகமமாகிய சுரத 
சாஸ்திரங்களும் , மையும் செவ்வரியும் பொருந்திய குளிர்ச்சியும் செருக்கு 
முடைய நேத்திரங்களையுடைய ஸ்திரீகளின் கொங்கைகளும் , ஏந்திய அல்கு 
லாகிய தடாகமும் ஆகிய இவற்றால் மிகுகின்ற சுகங்களையெல்லாம் நீக்கி 
விர்தாவிலே மனம் விசாரமடையத் தேகம் வருந்தத் தவஞ்செய்து பெறும் 
சுசந்தான் வேறு என்னவுண்டு ? நினைத்தாலும் இன்பந்தரத்தக்க சம்போக 
சுகத்தை நாங்களே வலியக்கொடுக்கின்றோம் . அதனை அனுபவித்துப் பின்பா 
வது எங்கள் வார்த்தையினுண்மையைக் கண்டுகொள்ளுங்கள் என்று சொல் 
விக்கொண்டு சூழ்ந்துகொள்வார்கள் . ( எ - று .) 


பஞ்சசௌரர் தவ நிலைச் சருக்கம் . 

அக 
உள்ளக்களித்தலுங்காணமகிழ்தலுங் . கள்ளுக்கில்காமத்திற்குண்டு 
என்பதனால் நினைந்திடினுமினியவின்பம் எனப்பட்டது . 

(கஎ ) 
( இதுவுமது . ) 
தவமுடைமை யருளுடைமைச் செயல்விளக்கு மாரன் விடுஞ் 

சரங்கட் கஞ்சி 
வணடைந்து தஞ்சமெனு மெமக்கருளா திருத்தலினீ 

ரியற்று நோன்பு 
நுவலினொரு புதன் மறைந்து வேட்டுவன்புட் சிமிழ்த்தனைய 

நோன்மைத் தேயாந் 
தவவலியீ ரீங்கெமக்கு தவவலியீ யிருமையற்றீர் 

சார்வ தென்னே . 
( இ - ள் .) உண்மையில் நீங்கள் தவமுடையீர்களானால் அதனை உங்களி 
டத்திலுள்ள ஜீவகாருண்ய குணமே விளக்கிக் காட்டும் . மன்மதனால் எய்யப் 
படும் அஸ்திரங்கட்குப் பயந்து இவ்விடத்திற்குவந்து அடைக்கலமென்ற எங் 
களுக்குக் கிருபை செய்யாததினாலே நீங்கள் செய்யுந்தவம் எப்படியிருக்கிற 
தென்றால் , புதருக்குள் ஒரு வேடன் மறைந்து கொண்டு பணிகளைப்பிடிப்பது 
போன்ற பெருமையையுடைத்தாயிருக்கிறது . ஓ ! பலசாலிகளே ! எங்களை 
இவ்வாபத்துக் காலத்தில் இரக்ஷிக்க மனதில் நினைக்கவும் மாட்டீர்கள் . 
ஐயையோ ! இம்மைமறுமைகளை இழந்து 2.பயப்பிரஷ்டர்களாகிய நீங்கள் 
அடையப்போகின்ற லாபம் என்ன ? சொல்லுங்கள் என்றார்கள் . ( எ - று . ) 

அருளுடைமையே தவமுடைமைக்க விரு ரியா தலின் நும்மிடத்து அரு 
ளின்மையாற்றவம் போலியாயிற்று என்றனர் . தவமறைந் தல்லவை 
செய்தல் புதன் மறைந்து - வேட்டுவன் புட்சியிழ்த்தற்று ) ) என்னுங்குறளின் 
படியே நுமது பொய்த்தவம் தீங்கு செய்வதை மறைத்துக்கொள்ள அநுகூல 
மாயிருந்தது எனப் பரிகசித்தவாறு , இல்லறத்தில் மகளிரொடுமுயங்கும் 
காமவின்பமும் துறவறத்தில் மெய்த்தவம் புரிந்து பெரும்பேறெய்தலும் 
ஆகிய இவ்விரண்டுமின்றிப் பயன்படாதபொய்வேடந்தாங்கி உபயப்பிரஷ்ட 
ரானீர்கள் என்றவாறு . 

( கஅ ) 


( இதுவுமது . ) 
ஊடலுமூ டலையுணர்த்திக் குயமிரண்டும் புயமிரண்டி 

னுருவப் புல்லிக் 
கூடலுங்கூ டியவின்ப நினைந்துபர மாநந்தங் 
கொளலு மல்லாற் 

12 


கல 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


பீடுடைய தவத்தாலே பெறுவதெவ னெனவமிழ்திற் 

பிரசந் தன்னி 
னீடியவின் மழலைமொழி மிழற்றிவிர கங்காட்டு 

நீர்மை யோராய் , 


( இ - ள் .) மாதர்கள் நுட்பமாகிய ஓர் காரணத்தைக் கற்பித்துப் பிண்ங் 
( கிக்கொள்வதும் புருடர்கள் அப்பிணக்கை இனிய வார்த்தைகளால் நிவர்த் 
தித்து ஸ்தனங்கள் புதிய புயங்களாற்றழுவிச்சேர்வதும் கலந்த சுகத்தை 
நினைந்து ஆநந்தமுறுவதும் ஆகிய இவற்றைத்தவிர பெருமைமிக்க தவத் 
தினாலே நீங்கள் அடைய வேண்டுமென்றிருக்கிற பிரயோஜனந்தான் யாது ? 
என்று அமிர்தத்தினும் தேனினுமிகுந்த சுவை பொருந்தக் கொஞ்சிப்பேசும் 
வார்த்தைகளா ற்கூறித் தங்கள் விரகதாபத்தைக் குறிப்பாலுணர்த்தும் தொ 
ழில்களையுடையவர்களுமாகி . ( எ- று .) 


விரக தாபத்தைக்காட்டும் செயல் : - கடைக்கண்ணால் 

பார்த்துப் புன்ன 
கை செய்தல் , கச்சு கைவளைகளை அடிக்கடி திருத்தல் , பக்கத்தில் நிற்போ 
கரைத்தழுவிக்கொள்ளல் , உடைநெகிழத்தாங்குதல் முதலியன . ( க்க ) 


செளர் மாயையை ஜயித்தது . 


பரவசமுற் றணையவரு மெல்லியர் தங் கருத்தெல்லாம் 

பலியா தாக்கிப் 
பொருவிறவத் துறுதி கொண்ட மனம்பசிய மரத்தாணி 

பொருந்து மாபோற் 
பரிதிமர பினர்நின்றார் நிறையொளியை யிருளெதிர்ந்து 


பற்று மேயோ 


திருவனையார் மிகநாணி யிவர் தவத்தை வியந்துவந்து 

செப்பலுற்றார் . 


இ - ள் .) இவ்வாறு மெய்ம்மறந்து தங்களைச் சேரவருகின்ற மாயாஸ்தி 
ரீகளின் நோக்கம் பலிக்காமற் செய்து ஒப்பற்ற தவநிலைமையை மேற் 
கொண்ட மனம் பச்சைமரத்திற் கடவிய வயிரவூசிபோற் சூரியவம்சத்திலு 
தித்த புத்திரர்கள் நின்றார்கள் . நிறைந்த பிரகாசத்தை இருள் வந்து மறைக் 
குமோ ? உடனே மகாலக்ஷ்மீபோன்ற அம்மாயாஸ்திரீகள் மிகவும் வெட்க 
முற்று இவர்கள் தவத்திற்கு ஆச்சரியமடைந்து சந்தோஷத்துடன் சொல் 
வார்கள் : ( எ - று.) 

(20 ) 


பஞ்சசௌரர் தவநிலைச் சருக்கம் . 


மாயாஸ்திரிகள் தோல்வியுற்று மீளல் . 


வார்க்கடங்காக் கொம்மைமுலை மகளிரெனின் மூவுலகு 

மயங்கு மன்றே 
பார்க்கினெவர் தேவர்களின் முனிவர்களின் மதனைவெல்லப் 

படித்தோ ரம்ம 
தார்க்கடம்பு துயல்வருதோட் சேயனையீர் சீர்பெறவே 

தவஞ்செய் கின்றீர் 
கீர்க்கணக்க ரகுகென வாசி சொலிச் சங்கரன்பாற் 

சேர்ந்தா ரன்றே . 


( இ - ள் . ) கச்சுக்கடங்காமல் பெருத்த வட்டமாகிய முலைகளையுடைய 
ஸ்திரீகளென்ற பெயரைச் சொன்னமாத்திரத்தில் மூன்றுலகத்தாரும் மயங் 
குவார்கள் . தேவர்கள் முனிவர்கள் சரித்திரத்தைப்பார்க்குமிடத்து மன் 
மதனை வெல்லப் படித்த வித்தையை அநுஷ்டானத்தில் பயன்படுத்திக் 
கொண்டவர்கள் யாவர் ? கடப்பமாலை அசைகின்ற புயங்களையுடைய முரு 
கக்கடவுள் போல் இளமையும் அழகும் பலமும் ஒருங்கு பெற்றவர்களே ! 
சீராகவே தவத்தைச் செய்கின்றமையால் நீங்கள் சீர்க்கணக்கராகுக என்றா, 
சீர்வதித்து அம்மாயாஸ்திரீகள் சிவபிரானிடம் சென்றனர் . ( எ - று .) ( உக ) 


(சிவபிரானேவலால் அத்திரிமுனிவர் வாந்தர வருதல் . ) 


மாயைவலிக் கசையாத பேராண்மைக் ககமகிழ்ந்த 

மாதோர் பாகன் . 
தூயவிரு டிகளெழுவர் தமிற்சிறந்த வத்திரியைத் 

துனைவிற் கூவிப் 
போயுமைநாடித்தவஞ்செய் சௌரர்கட்கு வரமளித்துப் 


புகுவா யென்ன 


வாயிடைவந் தத்திரிமா தவனுமது மனங்குறித்த 

தறைமி னென்றான் . 


, 


( இ - ள் .) மாயாசக்தியின் வல்லமைக்குச் சிறிதுங்கலங்காத இப்புத்தி 
ரர்களின் பெரிய சாமர்த்தியத்தைக்குறித்துச் சந்தோஷித்த சிவபெருமான் 
பரிசுத்தராகிய சப்தரிஷிகளிற் சிறந்த அத்திரிமஹாரிஷியை விணவில் 
அழைத்து நீர்போய் உம்மைக்குறித்துத் தவம்புரியும் சௌரர்களுக்கு வரங் 
கொடுத்து வருவீராகவென்றாக்ஞாபிக்க , அம்மஹரிஷியும் அவ்விடத்திற்கு 

து சௌராளை நோக்கி உமது அபீஷ்டத்தைச் சொல்லுங்களேன்று 
கேட்டார் . (எ - று ] 


கூடி 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


சப்தரிஷிகள் - அத்திரி , ஆங்கீரசர் , கௌதமர் , ஜமதக்னி , பரத்துவாசர் , 
வசிஷ்டர் , விஸ்வாமித்திரர் என்பவர்கள் . இவ்வாறன்றி வேறாகவும் கூறு 
வர் ஒருசாரார். 

( உ.உ ) 


( இதுமுதல் மூன்று கவிகளால் சௌார் வரம்வினவல் .) 


வேறு . 


என்ற வாசகங் கேட்டலு மனமகிழ்ந் தெதிர 
மன்ற னாறிய பங்கயப் பதமிசை வணங்கி 
நின்று கூப்பிய கையினர் துதிபல நிகழ்த்திக் 
குன்ற மன்ன தோட் குமார்மற் றின்ன கூ றுவரால் . 


( இ - ள் . ) இவ்வார்த்தையைக் கேட்டவுடனே சந்தோஷத்துடன் எதிர் 
வந்து வாசம் வீசும் தாமரைமலர் போலும் பாதங்களில் வணங்கி நின்று அஞ் 
சலியஸ்தர்களாய்ப் பலவாறு ஸ்தோத்தரித்து மலைபோலும் தோட்களையு 
டைய புத்திரர்கள் சொல்வார்கள் . ( எ - று . ) 

(உங ) 


மூவர் தேவரை மகவெனப் பெறுந்திறன் முனிவ 
நாவ லம் பெருந் தீவிடை யரசராய் நண்ணிக் 
காவல் செய்யுமெம் பெரியதா யீன்றகா தலர்போ 
லாவல் கொண்டனம் யாங்களும் பூவுல காள 


( இ - ள் . ) மும்மூர்த்திகளையுஞ் சிசுக்களாகப்பெற்ற வலிமைமிக்க முனி 
வர்யா ! ஜம்புத்வீபத்தில் அரசர்களாயிருக்கின்ற எங்கள் பெரிய தாயார்க 
களின் புத்திரர்களைப்போலவே நாங்களும் அரசர்களாக அபேக்ஷிக்கின் 
றோம் . ( எ - று .) 

(உச ) 
பூத லத்திடைப் பொன்றிடா ததுநெடும் புகழே 
யீத லன்றியஃ தில்லையா மிருநிதி யிவற்றிற் 
கேது வாயருள் வளர்க்குறுஞ் செவிலியா மென்பு 
தீதி லொண்பொரு ளுள்ளவர்க் கரியதெச் செயலே . 


(இள் .) பூமியின் மேல் என்றும் அழியாது விளங்குமொருபொருள் புசு 
ழேயாம் , அப்புகழும் ஈகையினாலே உண்டாவது , இவைகட்கு மூலகாரண 
மாயிருந்து கருணைக்குணத்தை வளர்ப்பதற்குத் திரவியமே செவிலித்தா 
யான்றதென்று அறிந்தோர் சொல்வார்கள் . குற்றமற்ற நல்வழியில் வரும் 
பொருளுடையோர்க்கு எந்த காரியம் அருமை ? எல்லாம் எளிதிலே கை 
கூ 3 ம் . ( எ - று .) 


பஞ்சௌரர் தவ நிலைச் சருக்கம் . 
" ஒன்றாவுலகத்துயர்ந்தபுகழல்லாற் -- பொன்றாதுநிற்பதொன்றில் , 
ஈதலிசைபடவாழ்தலி துவல்ல - தூதியமில்லையுயிர்க்கு , " அருளென்னு 
மன்பீன் குழவிபொருளென்னுஞ் - செல்வச்செவிலியாலுண்டு , " அறனீ 
னுமின்பமுமீனுந்திறனறிந்து - தீதின்றி வந்தபொருள் ) ) என்னுந்தமிழ்வே 
தத்தைத் தழுவி இங்கனங்கூறினார் . 


( அத்திரிழனிவர் கூறுதல் .) 
நின்னை வேண்டிய வரமிதே யருள்கென நேய 
மன்னு சீர்முனி வரனகங் கனிந்துரை வகுப்பான் 
மின்னி லங்குவேல் வீரசே கரனென விளம்பு 
மன்னர் மன்னவ னுளன்மனு நெறிமுறை வல்லான் . 
( இ - ள் . ) ஆதலால் உம்மை யாங்கள் வேண்டிக்கொள்ளும் வரமிதுவே 
கிருபைசெய்கவென்று தங்கள் கருத்தைச்சொல்ல , நிலைத்த அன்பையுடைய 
கீர்த்திபெற்ற முனிசிரேஷ்டராகிய அத்திரிமாதவர் மனமகிழ்ந்து சொல் 
வார் , கேளுங்கள் புத்திரர்களே ! மின்னல்போற் பிரகாசிக்கின்ற வேலைத் 
தாங்கிய வீரசேகரயாஜனென்று சொல்லப்படுகின்ற மநுதர்மநீதியுணர்ந்த 
இராஜாதிராஜன் ஒருவனிருக்கின்றான் . ( எ - று . ) 

( உசு ) 


(இவையுமது . ) 


விண்ணந் தாங்கிய வியனெடும் புரிசைக்காம் பீரந் 
தண்ணந் தாமரைப் பழன மீள் வளங்கொள்கே தார 
நண்ணுஞ் சீரள காபுரி நளபுரி நாடுங் 
கண்ணு மீட்கரு மெழில்பெறு மஞ்சந கரமே . 
ஆகு மைந்துமா நகரினை யாளுமவ் வரச 
னோகை கூர்தவப் பேற்றினாற் சேன்றிய வுருவத் 
தோகை மாமயி லியலின ரெண்மர்செந் துவர்வாய்ப் 
பாகின் மென்மொழி யிலக்குமி யெண்மரைப் பழிப்பார் . 

(இவ்விரண்டும் ஒரு தொடர் .) 
( இ - ள் . ) அவ்வரசன் ஆகாயமளாவிய விசாலித்த பெரிய மதில் சூழ்ந்த 
காம்பீரபுரி , குளிர்ந்ததாமரைமலரும் வயல்களால் பெரிதும் வளங்கொண்ட 
கேதாரநகரம் , இலக்குமி வாசஞ்செய்யும் அளசாபுரி , சளபுரி , பார்க்கின்ற 
கண்களை மனதுடன் சிறைசெய்து வேறொன்றில் செலுத்த மீட்பதற்கரிய 
வாக்குகின்ற அழகினால் மிக்க அம்சபுரியென்னும் இவ்வைந்து நகரங்களை 
யும் ஆளுகின்றான் ; அவனது சந்தோஷமிகுகற்கேதுவாகிய தவத்தினாலே 


ஸ்ரீ கருணீகர் புராணம் 
உற்பவித்த அழகிய மயில்போலும் சாயலையுடைய புத்திரிகள் எட்டுப்பேர் 
சிவந்த பவளம்போலும் வாயையும் சர்க்கரைப்பாகினுமினிய வார்த்தையை 
4 முடைய அஷ் , இலக்குமிகளையும் அழகினாற்பழிக்கத்தக்கவர்கள் . ( எ... ) 


( இதுவுமது . ) 


துங்க மேவுகற் பருந்ததி நிகர்சுடர்த் தொடிக்கை 
மங்கை மார்தமி லைவரை யின்புற மணந்து 
தங்கு மும்மைள ராண்டு செல் காறுமித் தரணி 
கங்கை யைப்புயல் கொண்டு செய் . கோனடாத் அதிரால் . 
( இ - ள் .) உயர்ச்சி பெற்ற கற்பினால் அருந்ததியையொத்த பிரகாசமான 
வளையலையணிந்த கையையுடைய அம்மங்கையர்களில் ஐவரை நீங்களைள 
ரும் விவாகஞ்செய்து கொண்டு பொருந்திய முந்நூறுவருடபரியந்தம் இப் 
பூமிமாதைத் தோளின் மேற்கொண்டு, செங்கோல் செலுத்துக . ( எ.று.) 


பூமியைப் புயத்திற்சுமத்தலாவது - தோள்வலியால் உலகை இடரி 
னின்றும் நீக்கிக் காப்பாற்றல் . 

(உக ) 


( சௌரர் வாம் பெற்று மீண்டமை . ) 


இனிது சென்மினென் றாசி 

சொற் றருந்தவ னேகப் 
புனிதர் தந்தவ முற்றிய களிப்பினாற் பொலிந்து 
பனித ருங்கணாற் பாலர்தம் வரவு பார்த் திருக்கு 
மனை தன் மாமல ரடிமுடிக் கிலங்குதா ராக்கி 
( இ - ள் .) நீங்கள் இன்பமுடன் செல்லுங்களென்று ஆசீர்வதித்து அம் 
முனிவர் செல்ல , பரிசுத்தர்களாகிய இவ்வைவரும் தங்கள் தவம் நிறைவே 
றிய சந்தோஷத்தாற் களிப்புற்றுப்போய் நீர் துளிக்கின்ற கண்களினாலே 
என் புத்திரர்கள் வருகையை எதிர்பாத்திருக்கும் மாதாவாகிய கர்னிகியின் 
பெருமைதங்கிய மவர்போலும் பாதங்கள் தங்கள் கிரசுக்கு மாலையாகும் 
படி நமஸ்கரித்து , ( எ - று .) 

( ra ) 


(மாதாவுக்குத் தங்கள் செய்தியுரைத்தல்- ) 


மேரு வின்புறத் திருந்துநற் றவஞ்செய விழைவாற் 
சாரு மத்திரி யால்வரம் பெற்றதுஞ் சாற்றி 
வீர சேகர யாசனா மணிமுடி வேந்த 
னோ விணைந்த் சதும்விடை யீதியென் அணத்தார் . 


பஞ்சசௌரர் தவநிலைச் சருக்கம் . 


( இ - ள் . ) மகமேருசாரலிலிருந்து தவஞ்செய்ய அன்புடன் தரிசனர் 
தந்த அத்திரிமுனிவரிடத்தில் வரம்பெற்றதையும் வியக்தமாய்ச்சொல்லி , 
வீரசேகரயாஜனென்கின்ற இரத்னகிரீடத்தரித்த அரசன் அறியும்படி இச் 
சங்கதியைச் சொல்கின்றோம் எங்களுக்கு விடை கொடுப்பாயாகவென்று 
மாதாவைநோக்கிச் சொன்னார்கள் . ( எ - று .) 

( ஙக ) 


இதுமுதல் நான்கு கவிகளால் மாதர் மகிழ்ந்து 

புத்தி கூறல் .) 
பிரிந்த வின்னலா லயர்வொடு பேதுறும் புனிற்றா 
வருந்த னீங்குமாத் துள்ளிவாய்த் திறந்தொலி வழங்கிய 
பொருந்து கன்றுகண் டன்னதோர் பொம்மலாற் பொருமி 
யிருந்து தன்னையு மறந்தவ ளுணர்வுவந் திசைப்பாள் . 


( இ - ள் . ) கன்றைப்பிரிந்த சோகத்தால் தளர்ச்சியுடன் கலங்கிநிற்கும் 
ஈன்றணிமையுடைய தாய்ப்பசு தனது வருத்தம் நீங்க துள்ளிக்குதித்து 
வாய்திறந்து கதறிக்கொண்டு வருகின்ற கன்றைப்பார்த்தாலொத்த ஆனர் 
தப் பூரிப்பால் மன நிறைந்து தன்னையுமறந்து விஸ்மிருதி கொண்டிருந்த 
மாதாவானவள் உணர்ச்சி பிறந்து சொல்லுவாள் . ( எ - று .) ( 52 ) 

கண்ணுங் கண்ணுறை மணியுமென் னாவியுங் கடந்த 
வெண்ணில் காதலுக் குரியவன் போருரு வெடுத்துப் 
புண்ணியத்தவம் பூத்தென வந்தனிர் புதல்வீர் 
நண்ணி வாழ்கபல் லாண்டு நீர் நவையற நன்கே . 


( இ - ள் .) எனது கண்களும் , அக்கண்களிற் கருமணியும் , உயிருமாகிய 
இவற்றின் மேம்பட்ட அளவற்ற ஆசைக்குரிய அன்புமுழுதும் ஒப்பற்ற பல 
வுருவங்களைக்கொண்டு புண்ணிய முதிர்ச்சியாலுண்டாகும் தவத்தினாள் 
அலங்கரிக்கப்பட்டாற்போல் வந்த புத்திரர்களே ! நீங்கள் எல்லாநன்மை 
யும் பொருந்திப் பல்லாண்டு பல்லாண்டாய் வாழ்வீர்களாக . ( எ - று . ) 


சர்வேந்திரியாணாம் நயனம்பிரதானம் ) ஆகலால் கண்களின் மேலும் 
கண்களினும் ஒளிப்புலனாகிய கருமணியின் மீதும் இவற்றிலும் சிரேஷ்ட 
மாகிய உயிரின் மேலும் யாவர்க்கும் அதிகப் பிரீதியுண்டாகுமியல்புமற்றி 
முறையிற் கூறினார் . " என் மகனென் கண்ணென்னுயிர் எல்லாவுலகுக்கும் , 
நன்மகன் ” எனத்தசரதர் தம்புத்திரனாகிய இராமரின் மீது வைத்த அபி 
மானத்தை வெளியிட்டார் என அயோத்தியா காண்டத்துக் வருதலறிக . ( J 


சு : 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


பெற்ற நாண்முத லாவியாய் நுந்தமைப் பேணி 
யுற்ற பற்றெலா மும்முழை யிருத்திநன் குதவி 
மற்று நன்மையென் றுள்ளவை யடைகென மனக்கொண் 
டிற்றை நாள்வரை யாற்றினேன் றவப்பய னீந்தீர் . 


இ - ள் .) பெற்ற நாண்முதல் உங்களையே எனதுயிராகக்கருதிக் காப் 
பாற்றி எனதாசையெல்லாம் உம்மிடத்திலேயேவைத்துப் பெரிதும் உதவி 
செய்து பின்னும் நன்மையென்பவையாவும் உங்களைச் சார்கவென்று ஓயா 
துசிந்தித்து இதுவரையிலும் யான் செய்துவந்த தவத்தில் பிரயோஜனத் 
தை எனக்குத்தந்தீர்கள். ( எ - று .) 

நீங்கள் செய்தது வெளிப்படைத்தவம் , நீங்கள் க்ஷேமமடைய வேண் 
டுமென்று யான் செய்தது மானசீகதவம் என்பாள் மனக்கொண்டு ) என் 
றாள் . நீங்கள் அத்திரிமஹாரிஷியால் வரம் பெற்றாலும் யான் உங்களால் 
ஜன்மசாபல்யமடைந்தேன் எனத் தன் ஆநந்தத்தை வெளியிட்டாள் . ( ஙச ) 


ஆங்கம் மன்னவற் கெண்மர்புத் திரிகளென் றறைந்தி 
ரோங்கு நற்குணத் துந்தைபால் வரம்பெறீஇ யுயர்ந்த 
தேங்கொ டார்ப்புயத் துணைவரம் மூவர்க்குஞ் செய்ய 
பூங்கொம் பன்னவம் மூவர்தம் மையுமணம் புரிவீர் . 
( இ - ள் . ) நீங்கள் கூறிய அந்த அரசனுக்குப் புத்திரிகள் எட்டுப்பேர் 
என்றீர்களே . உங்கள் ஐவருக்கும் ஐந்து பேராக , அழகிய புஷ்பக்கொம் 
பையொத்த மற்ற மூன்றுகன்னிகைகளையும் நற்குணங்களால் உயர்ந்த உய் 
கள் பிதாவினிடம் வரம் பெற்றுச் சிறந்த தேன்பொருந்திய மலர்மாலை 
சூடிய புயங்களையுடைய நம் சகோதரர்கள் மூவருக்கும் விவாகம் செய்விப் 
தீராக . ( எ - று .) 

( கூரு ) 


ஒக்கத் தோன்றிய துணைவர் தம் முட்கலந் தொன்றித் 
தக்க செய்துவா ழுறுதிநேர் தகுவதொன் றிலதான் 
மிக்க சோதரர் தம்மொடுஞ் சேர்கென விடுத்தாண் 
மக்கட் பேற்றினால் வருபய னெய்திய மங்கை . 
( இ - ள். ) உடன் பிறந்த சகோதரர்கள் தம்மில் பேதமற்ற மனத்தோடு 
சசித்து ஒற்றுமையுடன் தகுந் தகாரியங்களைச் செய்து வாழ்வதற்கிணை 
" ன வேறோருறுதியுண்டோ ? பெருமைமிகுந்த உங்கள் பிராதாக்களுடன் 
சல்வீராகவென்று விடைகொடுத்தனுப்பினாள் புத்திரப்பேற்றால் உண்டா 
| பயனை அடைந்த கர்னிகியம்மன் . ( எ - று .) 

( ஙசு ) : 


பஞ்சசௌரர் தவநிலைச் சருக்கம் . கன 

( வீரசேகரனிடம் செல்லுதல் .) 
எருத்த மேந்திய திசைச்சுமை யெறுழ்வலிப் பணைக்கை 
யொருத்த லெட்டுமோர் நெறிக்கொடு படர்ந்தன வொப்பத் 
தரித்த வார்கழற் காளைய ரெண்மருஞ் சார்ந்தார். 
மருத்த யங்குதார் வீரசே கரன்வள நகரே . 
( இ - ள் .) பிடரியிற் சுமந்த திக்குகளின் பாரத்தையுடைய மிக்க வலி 
மைபெற்ற பருத்த துதிக்கையுள்ள திக்குயானைகளெட்டும் ஓர்வழிக்கூடிச் 
சென்றாற்போல நீண்ட வீரக்கழலையணிந்த வாலிபர்களெண்மரும் பரிமா 
மாலை சூடிய வீரசேகரயாஜன் அரசுபுரியும் வளப்பமுள்ள காம்பீரபுரிக்குச் 
சென்றார்கள் . ( எ.று.) 

( ஙஎ ) 


பஞ்ச சௌார் தவநிலைச்சருக்கம் முற்றும் . 


பாயிரமுட்படக்கூடிய சருக்கம் சா.க்கு திருவிருத்தம் கஅ உ . 


13 


ஏழாவது 
முடி சூடு சரு 

சருக்கம் , 


( இச்சருக்கத்தால் சௌரர் திருமணம்புரிந்து முடிபுனைந்தரசுசெய்த 

கதை கூறப்படும் .] 


(காம்பிரபுரியின் மதில்வர்ணனை .) 
அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம் . 


எல்லைவான் முகடு காறு மெழுந்துமேற் செலும்வா யின்றி 
வில்லுமிழ் கலன்க டூங்கும் வியனிலைக் கதவிற் றாகி 
மல்லலம் புவனஞ் சூழ்ந்த திகிரிமால் வரைநேர் காட்டுஞ் 
சொல்லுறு பகைப்பேர் மாய்க்குந் தொழிற்பொறி யமைந்த நொச்சி . 


( இ - ள் .) அண்டகடாக உச்சிவரையிலுமுயர்ந்து ஒளிவீசுகின்ற சூரிய 
சந்திரர்கள் மேலே செல்வதற்கு வழியில்லாமையால் தங்கிச் சமயம்பார்க் 
கும் ஓங்கிய நிலையமைந்த கதவுகளையுடையதாகி வளப்பமான பூமியைச் 
சூழ்ந்த சக்கிரவாளகிரிக்குச் சமானமாகத் தன்னைக்காட்டுகின்றதும் பகை 
யென்னும் பெயரையும் கொல்லுகின்ற வேலைப்பாடமைந்த பொறிகளையு 
டையதுமாம். அக்காம்பீரபுரியைச் சூழ்ந்த மதில். ( எ - று .) 

( க ) 


( அகழி ) 
எழுகட லொருங்க ளாவி யிருந்தன வகழி நீர்வேட் 
டிரிதிற் குலத்தி னோடு மிடிக்குரல் வயிரக் கோட்டுப் 
பொழிகடாக் களிறு தங்க ளினமெனப் புழைக்கை நீட்டி 
விழைவொடுங் குழுமி யாடும் வியத்தகு பொலிவிற் றம்மா . 

( இ - ள் .) சப்த சமுத்திரங்களும் ஒன்று கூடியிருந்தாலொத்த பெரிய 
அகழியானது , ஜலமுண்ணவிரும்பி விண்ணினின்றும் இறங்குகின்ற முகிற் 
கூட்டத்துடனே இடிபோன்ற குரவையும் வயிரப்பூண்தரித்த கொம்பைய 
முடைய மதம்பொழிகின்ற யானைகள் துவாரமுள்ள துதிக்கையை நீட்டித் 
தங்களினமென்று நினைத்து ஆசையுடன் கூடி விளையாடுகின்ற ஆச்சரிய 
மிகுந்த விளக்கத்தையுடையது . ( எ.று. ) 

( உ ) 


முடிசூடு , சருக்கம் . 


(இதுவுமது .) 


பாயொளிக் கலன்க ங்ேகும் படாமுலைப் பாவை யன்னார் 
தூயவாண் முகக்குத் தோற்ற துயரெலா மறுகாற் றும்பி 
வாயொலி விளரி கேளா மறந்தன மதிகண் டுள்ளி 
மேயதாண் முளரி சாம்பும் விரிபுனற் கிடங்க தன்றே . 


( இ - ள் .) பரவுகின்ற காந்தியுள்ள இரத்தினாபரணங்கள் அசைந்தாடு 
கின்ற சாயாத ஸ்தனங்களையுடைய அந்நகர மாதர்களது பரிசுத்தமான 
ஒளிபொருந்திய முகத்திற்குத் தோற்றுப்போனதாலுண்டான துன்பங்களை 
யெல்லாம் பகற்காலத்தில் ஆறுகால்களையுடைய வண்டுகள் ஒலிக்கும் விள 
ரிப்பாடலைக் கேட்டு மறந்திருந்தாலும் இரவில் சந்திரனைக்கண்டு அதை 
ஒத்த முகத்தின் ஸ்மிருதி ( ஞாபகம் ) உண்டாவதால் தான் பொருந்திய தாம 
ரைமலர்கள் வாடுகின்ற விரிந்த நீரையுடையது அவ்வகழி. (எ - று . ) 


இரவில் இயற்கையாய்வாடும் தாமரைகளை மாதர்முகத்துக்குத்தோற்ற 
அவமானம் நெஞ்சுசுடச் சந்திரனைக்கண்டு ஞாபகித்து வாடுகின்றனவென் 
றும் பகற்காலத்தில் வாடாமை வண்டுகளின் இன்னிசைப் பாடலைக்கேட்டு 
அந்நினைப்புண்டாகாமையாலேயாம் என்றும் தற்குறிப்பேற்றினார் . ஒரு 
பொருளைக்கண்டு அதை ஒத்ததும் முன்னறிந்து மறந்ததுமாகிய மற்சேர் 
பொருளின் மீது ஞாபகமுண்டாவதை ஸ்மிருதீதி என்பர் வடநூலார் . () 

( கொடிகள் .) 


யூக்கமழ் நறுஞ்சில் லோதிப் பூவையர் சுமக்க லாற்றா 
நீக்கிய கலன்க டம்மி னிவந்தொளிர் மணியு முத்தும் 
போக்குவ திருளை வேண்டா மிகையெனப் புந்தி கொண்டோ 
வீக்கிய கொடிகள் வானின் மிளிர்சுடர் தேம்பச் சாடும் . 


( இ - ள். ) புட்பங்களின் நறுமணம் வீசுகின்ற பொன்வட்டத்தகட்டணி 
தரித்த கூந்தலையுடைய அந்நகரமாதர்கள் சுமக்கமாட்டாமல் களைந்தெறிந்த 
ஆபரணங்களினின்றும் பிதுக்கிப் பிரகாசிக்கும் இரத்தினங்களும் முத்துக் 
களும் பகலிலும் இரவிலும் இருளை நீக்கிச் சூரிய சந்திரர்களைப்போல் பிரி 
காசிக்கின்றன . 

ஆகையால் இச்சூரியசந்திரர்கள் வேண்டாம் அதிகம் 
எதற்கு ? என்று நினைத்துத்தானோ கட்டப்பட்ட கொடிச்சீலைகள் ஆகாயத் 
தில் விளங்கும் சூரியசந்திரர்களை நையப்புடைக்கின்றன . (எ - ம் .) 4 ச ) 


500 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


( மாடங்கள் ) 
பொன்னில் மெனவிண் ணாடு புகலுறு மெய்ம்மை தேர்ந்தாங் 
கன்னவிற் கனிந்த தீஞ்சொற் கவிரிதழ்த் திருமான் வாழ்க்கை 
யின்னகர்க் கனக மாட மெறிசுடர் தழுவி யன்றே 
பன்னரும் பெருமை மேலோர் பாங்குறி லரிது கொல்லோ . 

( இ - ள் .) சுவர்க்கலோகத்தைப் பொன்னுலகமென்று சொல்வதின் 
உண்மைக்காரணத்தை நன்றாய் அறிந்துகொண்டோம் . அஃதென்னவெ 
னில் : - கரும்பினிலுமினிய சொல்லையும் முருக்கம்பூப்போற் சிவந்த இதழ் 
களையுமுடைய இலக்குமிபோன்ற மாதர்களின் வாசஸ்தானமாகிய இப் 
பட்டினத்தில் பொன்னாற் சமைத்த வீடுகளின் பிரகாசம் அங்கே தாக்குவ 
தேயாம் . சொல்வதற்கரிய பெருமை மேன்மக்களையடுத்தவர்கட்கு எளிதில் 
கிட்டுமல்லவா ? ( எ - று .) 

( ரு ) 
(கடை வீதி . ) 
காலத்தா னிலத்தான் வேறு காண்பொரு ளொருங்கு காட்டிச் 
சாலத்தாங் கொள்வோர் கொள்ளுந் தரமறிந் தினிது நல்கி 
ஞாலத்தார் மாந்தர் யாரு நவிலிசைத் தொகுதிக் கூல 
நூலுற்ற கேள்வி யாய்ந்த நுண்மதிப் புலவர் மானும் . 


( இ - ள் . ) கடைவீதிகள் வெவ்வேறு காலங்களில் நானாதேசங்களிலும் 
தீவுகளிலும் உற்பத்தியாகின்ற வஸ்துக்களை ஒருசேரத் தன்கட்காண்பித் 
மிகுதியும் வாங்குகிறவர்கள் வாங்கும் வஸ்து விசேடங்களையறிந்து நயமான 
விலைக்குத்தந்து உலகத்திற்பொருந்திய மனிதர்கள் யாவரும் பேசுகின்ற 
பலவகைப்பாஷைகளின் ஓசைத்தொகுதியையுடையனவாகையால் அவ்வா 
றே சிறுபொழுது பெரும்பொழுதென்னும் காலவிகற்பங்களாலும் குறிஞ்சி 
முதலிய ஐவகை நிலங்களாலும் வெவ்வேறாக வகுத்தோதப் பெற்ற அகப் 
பொருள்களையும் அதனின் வேறாகிய புறப்பொருட்களையும் ஒருசேரக்கற்ற 
சமர்த்தைக்காட்டித் தாம் கூறுவதைச் செவியிற் கொள்வோர் கொள்ளும் 
வகையறிந்து முகமலர்ந்து வழங்கி , உலகத்து மனிதர் யாவரும் சிலாகித்துச் 
சொல்லும் கீர்த்தி மிக்கவர்களாகிய சாஸ்திரார்த்தங்களைக் கேள்வியால் 
ஆராய்ந்து பெற்ற நுட்பமான புத்தியையுடைய வித்துவான்களை ஒத்திருக் 
கின்றன. ( எ - று .) 

குறிப்பு : - கடைவீதி புலவர்களைப் போலுமெனச் சிலேடையுவமம் 
கூறப்பட்டது . இனிது நல்கி என்பது இடத்து நிகழ்பொருளின்றொ 
ழில் இடத்தின்மேனின்றது . ஊருணிநீர்நிறைத்தற்று - என்றாற்போல. 


முடிசூடு சருக்கம் . 

கடுக 
< மாந்தர்யாரும் கவி விசைத்தொகுதி யென்றார் , பேசுகின்ற பலவேறுபா 
ஷைகள் எழுத்து வடிவந்தோன்றாமல் பேரிரைச்சல் மயமாகியிருந்தமை 
விளங்கற்கு , இவ்வாறே சிந்தாமணியில் ( புட்பயில்பழுமரப்பொலிவிற்றா 
கிய ” எனவும் , திருவிளையாடலில் " மாயகாரியவொலியன்றிலான் முதற் 
கருவி , னாயகாரியவோசையேயாய்க்கிடந்தன்றே " எனவும் வருதலறிக . 
மற்றோர் பொருளில் இசை ) கீர்த்தியைச் சுட்டிற்று . இன்னபொழுது 
இன்ன திணைக்கும் , இன்ன பகுதி இன்ன திணை இன்னகாலத்திற்கும் உரிய 
தென இலக்கணங்கூறப்படும் அகப்பொருட்களையே காலத்தானிலத்தான் 
வேறுகாண்பொருள் எனச் சுருங்க விளங்கவுரைத்தார் . வேறு . என் 
பதனை மத்திம தீபமாக்கி வேண்டுமிடந்தோறும் ஒட்டுக . 

( எ ) 


( வீதி ) 


கரத்துவில் லினைநா ணேற்றுங் காளையர் பயிலும் வீதி 
பரிக்குழாந் தடந்தேர் நீண்ட பணைக்கைவெற் பொலியி னாலே 
யரற்றுதெண் கடலைத் திண்பே ரசனிசா லங்கண் வானை 
யுரத்தினா ணேற்று மென்னி னதனெழி னுரைக்க லாமே . 

( இ - ள் .) கைவில்லை நாணேறிட்டு வருகின்ற வீரர்கள் உலாவுகின்ற 
வீதிகள் குதிரைக்கூட்டங்களும் , பெரியதேர்களும் , நீண்ட பருத்த தும்பிக் 
கையுடைய மலைபோன்ற யானை ளுமிடும் ஒலியினாலே சப்திக்கின்ற தெள் 
ளிய கடலையும் , வலிய பேரிடிமிக்க அழகிய இடத்தையுடைய ஆகாயத் 
தையும் மனதிலே வெட்கமுறும்படி செய்விக்குமென்றால் அவ்வீதிகளின் 
சிறப்பு நம்மாற் சொல்லத்தக்கதாகுமோ ? ( எ - று .) 


வீரர்கள் தங்கள் கைவில்லை நாணேற்றுவார்கள் ; அதுபோலவே இரத 
சஜதுரக சப்தத்தினாலே வீதி ஆகாயத்தையும் கடலையும் நாணேற்றுகின் 
றது என்றார் . நாணேற்றல் - நாரிபூட்டல் , வெட்கப்படுதல் . - - ( 4 ) 

( சௌார் நகாப்பிரவேசம் .) 
கதிர்விடு குலிசப் புத்தேள் காவல்செய் நகரம் விண்ணி ... 
றதிர் திரை யவனிக் காட்சி யருத்தியா லிழிந்த தேய்க்கு 
மதர்மழை யரிக்கட் டோகை மயிலுலாங் குன்ற மாடப் 
பதியினன் னிமித்தம் வாய்ப்பப் புக்கனர் பரிதி வேலார் . 

(இள் .) சுடர் வீசுகின்ற வச்சிராயுதந்தரித்த தேவேந்திரன் அரசுபுரி 
யும் அமராவதி நகரமானது ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த பூமியிலுள்ள விசேஷ 
காட்சிகளைப்பார்க்கும் ஆசையால் ஆகாயத்தினின்றுமிறங்கி இங்கு தங்கி 


கஉ 

ஸ்ரீகருணீகர் புராணம் 
னாற்போலிருக்கின்றதும் செருக்கையும் குளிர்ச்சியையும் செவ்வரியையுமு 
டைய கண்களைப் படைத்த கலாபமயில்போலும் மாதர்கள் உலாவுகின்ற 
மலைபோலுயர்ந்த வீடுகளையுடையதுமாகிய அக்காம்பீரபுரியில் நற்சகுனம் 
எதிர்வர ஒளிதங்கிய வேலைத்தரித்த இப்புத்திரர்கள் புகுந்தார்கள் . ( எ - று ) () 


* ( அரசன் எதிர் கொள்ளல் . ) 
வாட்டிறல் வேந்தற் கொற்றர் வருகைமுந் துணர்த்த லாலே 
யீட்டநாற் படையுஞ் சூழ வெழுந்து பல் வியமு மார்ப்பக் 
கோட்டிய சிலைநு தற்பூங் கொடியனார் நிருத்த கீதப் 
பாட்டொடு மெதிர்கொண் டான்மேற் பயனறிந் துவக்கு நீரான் . 


( இ - ள் .) வாள்யுத்தத்தில் வல்லவனாகிய வீரசேக ரயாஜமகாராஜனுக்கு 
இவர்கள் வருகையைத் தூதர்கள் முன்னமே தெரிவித்ததால் கூட்டமாகிய 
இரதகஜது ரகபதாதிகளென்னும் நால்வகைச் சேனைகளும் புடைசூழவும் 
பலவகை வாத்தியங்களும் முழங்கவும் வளைக்கப்பட்ட வில்லையொத்த நெற் 
றியையுடைய பூங்கொம்பை ஒத்த ஸ்த்ரீகளின் ஆடல்பாடல்களுடனும் 
எழுந்து எதிர்கொண்டான் . பின் வருங்கால சம்பவத்தை அத்திரி முனிவர் 
சொல்லத்தெரிந்து சந்தோஷிக்கின்ற அம்மன்னவன் . ( எ - று .) ( க ) 


( இதுமுதல் நான்குகவிகள் அரசனோடு அளவளாவிப் 

பேசுதல் கூறும் . ) 
காதலு மகிழ்வு மன்புங் கலந்துகைம் மிகலால் வென்றி 
மாதுறை வலயத் தோட்கள் விம்மின வலந்து டிப்பப் 
பூதல மங்கை நல்லள் புண்ணிய முடைய ளென்னாத் 
தாதலர்த் தொடித்தோ ளாரத் தழுவிநன் முகமன் கூறி . 

( இ - ள் .) ஆசையும் , சந்தோஷமும் , அன்பும் ஒன்றாய்ச் சேர்ந்து அதிக 
ரித்தலால் ஜயலக்ஷ்மீ குடியிருக்கின்ற வாகுவலயமணிந்த புயங்கள் விம்மி 
வலப்புறந் துடிக்க இப்பூமியாகிய மங்கை நல்ல புண்ணியமுடையவளென்று 
கூறி மகரந்தம் நிறைந்த மலர்மாலை சூடிய புயங்களால் மகிழும்படி அப்புத் 
திரர்களைத் தழுவி நன்மையான உபசரணைகளும் சொல்லி . ( எ - று .) 

ஆண்களுக்கு வலமும் பெண்களுக்கு இடமும் துடித்தல் சுபக்குறி 
யாம் . தனக்குப்பின் இப்பூமியை யவர் கொடுங்கோன் மன்னராள்வா 
ரோவென்றெண்ணியிருந்த குறை நீங்கிற்றென்பான் பூதலமங்கை நல் 
லள் புண்ணியமுடையன் ) என்று அதன் மேல் வைத்துக்கூறினான் . ( கச ) 


40 


முடிசூடு சருக்கம் 
ஒன்றமை யாது வைய முறுபொறை யாற்ற வென்ன 
நின்றமா மேரு வெற்பின் றுணையென வந்த காட்சிப் 
பொன்றிணி சிகரப் பத்தி மண்டபம் போந்து வெவ்வே 
றொன்றுமா தனத்திருத்தி யுற்றமை விளம்பக் கேட்டு . 


( இ - ள் . ) பூமியின் மிக்க பளுவைச் சுமப்பதற்கு மகமேருகிரி ஒன்றால் 
முடியாதென்று அதற்குத் துணையாக நின்றாலொத்த தோற்றத்தையுடைய 
பொன்னைத்கிணித்துச் செய்த சிகரவரிசைபொருத்திய கொலுமண்டபத் 
திற்கு அழைத்துக்கொண்டு சென்று வெவ்வேறான சம ஆதனங்களிலிருக் 
கச்செய்து வந்தவிவரத்தைச் சொல்லக் கேட்டறிந்து . ( எ - று . ) ( 52 ) 


பைந்தொடி யாரை யீன்றே னெற்பினிப் பாரை யாளு 
மைந்தரின் றென்ன மாழ்கி மறுகினேற் குறுதி யீந்தீர் 
நுந்தவ நிற்ப வின்னே நும்மைநன் மருக ராக்கு 
மெத்தவ மெளிய தேயோ விருமையு மளித்த தம்மா . 


( இ -ள் .) பசிய பொன்வளையலணிந்த பெண்குழந்தைகளைப் பெற்ற 
தனால் எனக்குப்பின் இந்நகரையாள்வதற்குத் தக்க புத்திரரில்லையேயென்று 
மயங்கித் துக்கமுற்றிருக்குமெனக்கு நிச்சயமான இன்பத்தையளித்தீர்கள் . 
நீங்கள் செய்த தவமிருக்கட்டும் . இத்தகைய உங்களை சன்மைபொருத்திய 
மருசர்களாக்கிய எங்கள் தவமென்ன இலேசானதோ ? இகபரசுகங்களை 
ஒருங்கே தந்தது என்றான் வீரசேகரயாஜராஜன் . ( எ - று . ) 


இவர்களை மருகராகப் பெறுதற்குத் தானொருவன் செய்த தவம்போ 
தாது , தன் குலத்தோர்செய் , தவப்பயனானே முடிந்தது என்பான் எந்தவம் 
எனப் பன்மையாய்க் கூறினான் . . வலஞ்செய்து வணங்க வெளிவந்தவிது 
மூர்தென் - குலஞ்செய்தவம் ... " என்று தசாதன் விசுவாமித்திரர் வந்த 
போது கூறியதாகக் கம்பர் கூறுவதுங்காண்க . 


கழிநெடும் பகல்கண் மானங் கதுவலா லிரவை யஞ்சி 
யழிபசி சுடத்தேம் புற்றோர்க் கமுதம் வாய் நிறைவ தாயி 
னொழிகென வுரைப்பர் கொல்லோ வுதலிமற் றிதன்மே லுண்டோ 
தெழுவுகைம் மாறொவ் வாத வருளெனக் கிளக்கற் பாற்றே . 

( இ - ள் .) மிகுந்த பலதினங்களாய் மானம் சூழ்ந்த மனதினாலே யாரைக் 
குறையிரப்பதென் றஞ்சி ஒருவாையுங் கேளாமல் எல்லாப்பெருமையையும் 
முற்றக்கெடுக்கவல்ல பசித்தீசசுட வாடியிருந்தவர்களுக்கு தேவாமிர்தம் 
தானாகவே வாயில்வந்து புகுமாயின் வேண்டாமென்பார்களோ ? நல்லவர் 


காசு 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


கள் ஒருவர்க்குச் செய்யும் நன்றி இதனின் மேலானது யாது ? பிரதியுபகாரத் 
தை மிஞ்சத்தக்க வுபகாரங்களைக் கருணையென்றே சொல்லவேண்டும் என் 
றான் அரசன் . ( எ - று . ) 

தன்பெண்களுக்கேற்ற நாயகன்மார்களை யாரிடத்துச்சென்று கேட்ப 
தென்னுமானத்தாலஞ்சித் துக்கமுற்றிருந்த தன் குறையை வலியவந்து 
தீர்த்த வுபகாரத்தை முன்னிட்டு இவ்வாறுவமை கூறினான் . இதனிற் 
சிறந்த வுபகாரம் வேறில்லையாதலாலும் இதற்கேற்ற கைம்மாறாக என்ன 
செய்தாலும் சமானமாகா தாதலாலும் இதனை உங்கள் பெருங்கருணையெனக் 
கொண்டு ஸ்தோத்தரிப்பேன் என்பான் கைம்மாறொவ்வாத அருளெனக் 
கிளக்கற்பாற்று என்றான் . ஒவ்வாத - வினைப்பெயர் . 

((கச ) 
(விவாகயத்தனம் . ) 
எனப்பல மகிழ்ச்சி கூறி யெழில்கொண்மா நகர மெங்கும் 
நினைக்குமுன் னணிக தேய நிருபருக் கோலை தீட்டி 
யனுப்புக வதுவைக் கேற்ற வமைக்குக வென்றா னேவும் 
வினைக்குறு வயவர் வெள்ளம் விரைந்தன படர்ந்த மாதோ . 


( இ - ள் . ) என்றிவ்வாறு அநேக சந்தோஷவார்த்தைகளைச் சொல்லி 
அப்பெரிய பட்டினமெங்கும் கால்மாத்திரைக்கு முன்பாகவே அழகு மிகும் 
படி அலங்கரிக்க ; அவ்வத்தேசமன்னர்களுக்கு முகூர்த்தவோலை எழுதிய 
னுப்புக ; கல்யாணத்துக்கு வேண்டுபவற்றை அமைத்துத்திட்டஞ்செய்க ; 
என்றாக்ஞாபித்தான் . அரசனேவிய காரியங்களைச் செய்கின்ற வீரர்கள் 
கூட்டம் அதிவிரைவில் வியாபித்தன . ( எ - று .) 


உன்னல்காலே ... ” என்றமாத்திரைச் சூத்திரத்தால் நினைக்குமுன் 
என்பதற்குக் கால்மாத்திரைக்குள்ளாகவே எனப் பொருள் கொண்டாம் . 
கொள் என்னும் வினைப்பகுதி கொளவென வினையெச்சப்பொருடந்தது 
" அறுவேறுவகையின் ...” என்னும் திருமுருகாற்றுப்படையிற் போல . ( ) 


( நகரையலங்கரித்தல் .) 
தன்னிகர் தானே யாய தனிநக ரணியும் பெற்றாற் 
பொன்னக ரதனை வென்ற தென்பது பொருட்சொல் லாமோ 
விந்தக ரெழிலை நோக்கி யிமைப்பையு மறந்த நாட்டத் 
தன்னவர் சுரரோ டொத்தா ரரம்பையர் மகளி ரொத்தார் . 

( இ - ள் :) ( அலங்கரிக்காமலிருக்கும்போதே ) தனக்குத்தானே சமான 
மாகிய அந்நகரம் ( புதிதாக ) அலங்கரிக்கப்பெற்ற இச்சமயத்தில் (இந்திரன் 


முடிசூடு சருக்கம் . 


வசிக்கும் ) அமராவதி நகரத்தை , ஜயித்துவிட்டதென்று சொன்னாலும் அ . 
சொல் பயன்படு சொல்லாகுமோ ? இப்பட்டினத்தின் அழகைப்பார்த்து நிற் 
றலால் இமைப்பதை அறவே மறந்துபோன கண்களையுடைய மனிதர்கள் 
தேவர்களைப்போலவும் ஸ்திரீகளெல்லாம் அரம்பா ஸ்திரீகளைப்போலவும் 
காணப்பட்டார்கள் . ( எ - று .) 

(ககா) 


(இதுமுதல் நான்கவிகள் விவாகத்திற்கு அரசர்களும் , 

தேவர்களும் வரல் கூறும் . ) 
எங்கணுங் களிற்றி னீட்ட மெங்கணும் பரிமா வீட்ட 
மெங்கணுந் தடந்தே ரீட்ட மெங்கணும் பதாதி யீட்ட 
மெங்கணுங் கவிகை யீட்ட மெங்கணும் பதாகை யீட்ட 
மெங்கணும் பல்லி யத்தி னெழுமொலி யீட்ட மம்மா . 

( இ - ள் . ) எல்லா விடத்திலும் யானைக்கூட்டங்களும் , குதிரைக்கூட்டங் 
களும் , பெரிய தேர்க்கூட்டங்களும் , காலாட்கூட்டங்களும் , குடைகளின் 
கூட்டங்களும் , கொடிகளின் கூட்டங்களும் , பலவகை வாத்தியங்களினின் 
றெழும் சப்தங்களும் ( செறிந்திருந்தன ). 

செறிந்திருந்தன என்பது அவாய் நிலையான் முடிந்தது ஏனைய கூட் 
டங்களையுந் தழுவி முடித்தற்பொருட்டு , 

( கஎ ) 


அங்கர்கன் னடர்க லிங்க ரவந்தியர் சீனர் சோழர் 
கொங்கர்பாண் டியர்ம ராடர் குடகர்சா ளவர்சவ் வீரர் 
வங்கர்பப் பரர்பாஞ் சாலர் வைதர்ப்பர் யவனர் கொல்லர் 
கொங்கண போனைத் தேயக் கொற்றவர் துவன்றிச் சூழ்வார் . 

(இள் .) அங்கம் , கன்னடம் , கலிங்கம் , அவந்தி , சீனம் , சோழம் , 
கொங்கு , பாண்டி , மராடம் , குடகம் , சாளவம் , சவ்வீரும் , வங்கம் , பப்பரம் , 
பாஞ்சாலம் , விதர்ப்பம் , யவனம் , கொல்லம் , கொங்கணமுதலிய தேசத் 
தரசர்களும் மற்ற எல்லாத் தேசாதிபர்களும் , படைஞரும் நெருங்கிச் சூழ்ந் 
தார்கள் . 

( கஅ ) 


மனந்தொடர் நாட்டங் கையின் வழிச்செலப் பரத நன்னு 
லினந்தெரி பொலம்பூங் கொம்பரியற்றுறு நடனக் காட்சி 
கனிந்தவே ழிசையாம் வாரி கடைந்தெடுத் தளிக்குங் கீத 
மெனுஞ்சுவை யமுத வேட்கைக் கிமையவர் குழாங்கள் மொய்ப்ப . 

( இ - ள் .) மனத்தாற் பின்றொடரப்பெற்ற கண்கள் கையின் வழியே 
நடக்கப் பாத சாஸ்திர வகைகளை நன்குணர்ந்த பொன்மயமான் பூங்கொம் 

14 


காசு 

ஸ்ரீகருணீகர் புராணம் 
புபோலும் ஆடற்கணிகையர்புரியும் நடனக்காட்சிக்காகவும் , சுவை முதிர்ந்த 
ஏழிசையாகிய சமுத்திரத்தைக் கடைந்துண்டாகிய அமுதத்தை வாரிக்கொ 
டுத்தாலொத்த சுவையையுடைய கீதப்பண்களைக்கேட்கும் விருப்பத்தினா 
லும் தேவர் கூட்டங்கள் நெருங்குவன . ( எ - று .) 


ஆடற்கண் அபிநயக் கைகளின் வழிக் கண்ணோக்கமும் அந்நோக்கின் 
வழி மனமும் செல்லுமென்கை கைவழிநயனஞ்செல்லக் கண்வழிமன 
முஞ்செல்ல - வைய நுண்ணிடையாராடு மாடல் ... என்ற இராமாவதார 
மிதிலைக்காட்சிப் படலத்துங்காண்க, 

( சசு ) 
இரவியின் வழிவர் தோங்கு மெழிற்றடந் தோளி னார்தர் 
திருமலி வதுவை காண்பா னீண்டினர் திசையிற் காவன் 
மருவுபா லகரு மட்ட வசுக்களுஞ் சுடரு மேனைப் 
பொருவில்பல் கணத்தி னோரும் புரிந்துவா னிடமின் றென்ன . 


( இ - ள் . ) சூரியன் மரபிலுதித்து உயர்வுபெற்ற அழகிய பெரிய புயங்க 
ளையுடைய இப்புத்திரர்களின் திருமணக்காட்சியைக் காணவிரும்பி அஷ்ட 
திக்குப்பாலகர்களும் , அஷ்டவசுக்களும் , சூரியசந்திரர்களும் , மற்ற நிகரில் 
லாத பலகணத்தலைவர்களும் ஆகாயம் இடமில்லையாக வந்து நெருங்கினார் 
கள் . ( எ - று . ) 


அஷ்டவசுக்களாவன : - அனலன் , அனிலன் , ஆபச்சைவன் , சோ 
மன் , தரன் , துருவன் , பிரத்தியூசன் , பிரபாசன் என்னுமிவர் . திக்குப்பால 
ருள் அக்கினிசேர்ந்ததனால் சுடரும் என்பதற்குச் சூரிய சந்திரர்களை மாத் 
திரம் கொண்டோம் . 

(20 ) 


(சித்திரகுப்தர் வருகை .) 


பாங்கக லாத காதற் பன்னியர் குமரர் சூழத் 
தேங்கம ழலங்கன் மார்பிற் சித்திர குப்த ரெய்தித் 
தாங்கரு முவகை கூரத் தனையரை யுவந்து புல்லி 
யாங்கண்மண் டபத்தில் வேந்த னுடனளா யமர்ந்தார் மாதோ . 


( இ.ள். ) தேன் பரிமளிக்கும் மாலையுலாவும் மார்பினையுடைய சித்திர 
குப்தர் , பக்கத்திலே நீங்காத ஆசைக்குரிய மனைவியரும் புத்திரரும் சூழும் 
படித் திருமணமண்டபத்தைச் சேர்ந்து பொறுத்தற்கரிய சந்தோஷம் மிகத் 
தன் தவகுமாரர்களை ஆகந்தத்துடன் தழுவிக்கொண்டு வீரசேகரயாஜமஹா 
ராஜனுடன் அளவளாவி வீற்றிருந்தார். ( எ - று .) 

( உச ) 


முடிசூடு சருக்கம் . 


க 03 


விவாகமாதர் மண்டபப்பிரவேசம் .) 


விஞ்சுமா தரத்தாற் றூய விரைத்துவர் நறிய நீரான் 
மஞ்சன மாட்டி வாம மணிக்கலன் றிருத்திச் செய்ய 
பஞ்சடி சேப்பக் கொங்கைப் பரம்பொறா மருங்கு றேம்ப 
வஞ்சியர் தம்மைச் சேடி மார்கண்மண் டபத்துச் சேர்த்தார் . 

( இ - ள் .) அதிகரிக்கின்ற காதலினாலே பரிசுத்தார்த்தமாக இருவகை 
வாசனைத் திரவியங்களாலும் பத்து வகைத் துவர்களாலும் கலப்புற்ற வாச 
னை மீரினால் திருமஞ்சனஞ்செய்வித்து ஒளிபொருந்திய இரத்னாபரணங்க 
ளைத் திருத்தமாய்ப் புனைந்து ஸ்தனபாரங்களைச் சுமக்கமுடியாமல் இடை 
வருந்துவதைக்கண்டு செம்பஞ்சூட்டிய பாதங்கள் கோபித்தாற்போற்சிவக்க 
மணப்பெண்களெண்மரையும் தாதிமார்கள் விவாகமண்டபத்திற்குக் கொண் 
வெந்தார்கள் . ( எ - று . ) 


நடத்தலாற் சிவந்தபாதங்கள் இடையை வருத்துங் கொங்கைக 
அநீதிபொறாமல் கோபித்துச் சிவந்தன எனத் தற்குறிப்பேற்றினார் . கறுப் 
புஞ் சிவப்பும் வெகுளிப்பொருள் என்னும் விதியால் சேப்ப என்பதற் 
குக் கோபிக்க எனப் பொருள் கூறினாம் . இருவகை வினா - ஓமாலிகை , 
பஞ்சவாசம் ; என்பன . இவற்றுள் ஓமாலிகை முப்பத்திரண்டு வாசனைப் 
பொருள் ( புழுகுசட்டம் முதல் குக்கில் ஈறாகவுள்ளன ) சேர்ந்தது . பஞ்ச 
வாசமாவன : - கஸ்தூரி , குங்குமப்பூ , கர்ப்பூரம் , அகில் , சந்தனம் என்னு 
மைந்துமாம் . துவர் பத்தாவன : - ஆல் , அரசு , அத்தி , இத்தி , கடுக்காய் , 
நெல்லி , தான்றி , மா , நாவல் , கருங்காலி என்னுமிவை . இத் ரவியங்களை 
வெவ்வேறு சேர்த்தரைத்துப் பூசி முழுக்காட்டல் விவாக நூல் விதி . சீவக 
சிந்தாமணி காந்தருவதத்தையாரிலம்பகம் கஙக - வது கவியாகிய " கங்கை 
யின்களிற்றினுச்சிக் கதிர்மணிக்குடத்திற்றந்த - மங்கலவாசநன்னீர் மணி 
நிறங்கழீஇயதொப்ப , நங்கையைாயப்பவெல்லா விாையோடுதுவருஞ்சேர்த் 
தி -- யங்கரவல்குலாளை யாட்டினாரரம்பையன்னார் ” என்பதிலும் இருவகை 
வாசமும் பத்துத்துவரும் கூறப்படுதலறிக . 

(22 ) 


( விவாககன்னிகைகளின் பெயர் .) 


வேறு . 


வாருலாங் கொங்கைச் சாம்பவி நல்லு 

மாவதி யேமுத்தி காந்தைம யூர 
நேரிழை யெழின்மீ னாவதி திங்க 

னிகர்முகப் பான்மொழித் தேனுகை நெடிய 


80 அ 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


காருறு சுரிமென் பூங்குழற் காமி 

காந்தையிந் திரவர வாணியென் றெண்மர் 
பாரினின் மங்கை மாரெழிற் கெல்லை 

படைத்தனர் காட்டிய பண்பினர் மாதோ . 
( இ - ள் .) கச்சணிந்த ஸ்தனங்களையுடைய சாம்பவி , நன்மைமிக்க உமா 
வதி , முக்திகாந்தா, டியூரசன்னிகா, அழகிய மீனவதி , சந்திரன் போல் முக 
மும் பாலினினிய மொழியுமுடைய தேனுகா மஹேஸ்வரி , மேகம்போற் 
கறுத்து சுழித்த மெல்லிய மலர்சூடிய கூந்தலையுடைய காமிகாந்தா , இந்திர 
வரவாணி என்னும் எண்மரும் இப்பூமியின்கண் மாதர்களின் போழகுக்கு 
வரம்பு இதுவாகுமென்று பெற்றுக்காட்டினாற்போன்ற சுந்தரிகள். ( எ.று.) 
‘ படைத்தனர் முற்றெச்சம் . 

( உங ) 


( விவாகஞ் செய்தல் .) 


வேறு . 


திருமணங் குறித்த வோரை சேர்வதென் றங்கி முன்னர் 
வருமறைச் செல்வ ரீண்டி மந்திரக் கிரியை செய்யத் 
தருமலர் பொழிந்து தெய்வ துந்துமி தழங்கச் சார்ந்த 
சுரருமா தவரு மாசி யுரைத்தனர் துன்னி யார்ப்ப , 

( இ - ள் . ) முகூர்த்த நிச்சயலக்னம் வருவதாக அக்கினிமுன் வேதவேதி 
யர்கள் நெருங்கி மந்திரச் சடங்குகள் செய்யவும் , தெய்வதுந்துமி முழங்க 
வும் , கற்பக மலர்மாரிபொழிந்து தேவர்களும் முனிவர்களும் நிறைந்து 
ஆசீர்வதிக்கும் ஒலி மிகவும் . ( எ - று .) 

(உச ) 


( இதுவுமது . ) 


துங்கமங் கலநாண் பூட்டித் தோகையர் தொடிக்கை பற்றிச் 
சங்கரன் முதன்முத் தேவர் தாண்மலர் பணிந்து தாழ்ந்து 
தங்கணன் மரபுக் கேற்ற சடங்கெலா முறையின் முற்றி 
நங்கைய ரிளமென் கொங்கை நலனுகர்ந் திருக்கு நாளில் . 


( இ - ள் . ) மேன்மை தங்கிய மாங்கல்யதாரணஞ்செய்து அம்மாதர்களின் 
ளையலணிந்த கைகளைப்பற்றி மணமண்டபப் பிரதக்ஷிணஞ்செய்து சிவபி 
ரான் முதலிய மும்மூர்த்திகளின் பாததாமரைகளை வணங்கி நமஸ்கரித்து 
தங்கள் சம்பிரதாயத்துக்கேற்ற லாஜஹோமம் ( பொரிகோர்வை ) முதலிய 
வற்றைக் கிரமமாக நிறைவேற்றி அப்பெண்மணிகளின் இளமையும் மிரு 


முடிசூடு சருக்கம் . 


ககே 


துத்தன்மையும் பொருந்திய ஸ்தனாலிங்கன சுகத்தை அனுபவித்து வாழுங் 
காலத்தில் . (எ - று . ) 

( உரு ) 


( இதுழதல் எட்டுச் செய்யுட்கள் வீரசேகரயா ஜன் துறவு பூணக்கருதி 
மந்திரிகளுடன் கூறுவதை மொழியும் .) 

வேறு . 


மாயிரு ஞாலம் பொறைசுமந் தாற்று 

மணியெழு வினையதோண் மன்னன் 
றூயதன் னுளத்துப் பன்னெடும் பகலாய்த் 

தோற்றிய வேட்கைமீத் துரப்பப் 
பாய நூற் கேள்வி மந்திரத் தலைவர் 

பலருட னலங்குளை யரிமான் 
றாயபொற் பீடத் தின்புற மருவித் 

தக்கவை கேண்மினென் றுரைக்கும் . 


( இ - ள் .) மகத்தாகிய பெரிய பூமிபாரத்தைச் சுமந்து நிர்வகிக்கின்ற அழ 
கிய உருக்குத் தூண்போலும் புயங்களையுடைய வீரசேகரயாஜன் தனது பரி 
சுத்தமாகிய மனதில் அநேக நாட்களாய் இருக்கின்ற எண்ணமொன்று இப் 
போது தன்னை மேல் நிலைமைக்குச் செலுத்தலால் அசைகின்ற புறமயிரை 
யுடைய சிங்கவுருவினால் தாங்கப்பெற்ற பொன்னாசனத்தில் வீற்றிரீந்து 
சாஸ்திரங்களில் விரிந்த கேள்வியையுடைய முதன்மை பெற்ற மந்திரிமார் 
களை நோக்கித் தகுந்த ஒரு செய்தி கேளுங்களென்று சொல்லத்தொடங் 
கினான் . ( எ - று .) 

( உக ) 
என்னுயிர்க் குறுதி யெற்புடம் பென்ன 

வெண்ணில்பல் லுதவியும் புரிந்து 
மன்னிய நிழல்போற் பாங்கக லாத 

மாட்சியீர் நுமதருள் வலத்தா 
னொன்னலர் வணங்க வையக மொருகோ 

லோச்சினே னிசையினு முயர்ந்தேன் 
பின்னுமாண் மகவின் றெனுநவை நீங்க 

வெண்மர்மா மருகரைப் பெற்றேன் . 


( இ - ள் .) என் உயிருக்கு உறுதிபூண்ட எலும்பையுடையவுடல்போல் , 
அமைந்து அளவில்லாத வுபகாரங்களைப் பலவகையாலும் செய்து நிலை 
பெற்ற தேகநிழல்போல் என்னை ஒருகணமும் விட்டு நீங்காது காத்த பெரு 
மைக்குணமுள்ளவர்களே ! உங்கள் கருணையாகிய பலத்தினாலே பகையர 


. 


ககம் 

ஸ்ரீகருணீகர் புராணம் 
சர்களும் வணங்கும்படிச் செங்கோல் செலுத்திக் கீர்த்தியிலும் உயர்வுடைய 
வனானேன் . அன்றியும் ஆண்புத்திரர்கள் இல்லையென்கிற குறைதீர எட்டு 
மருகர்களையும் படைத்தேன் . ( இனி இவ்வுலகத்தில் யான் அபேக்ஷிக்கத் 
தக்கது ஒன்றுமில்லை .) ( எ - று . ) 

... பெற்றயாக்கைக் - கென்பிற்சிறந்தாயதொரூற்றமுண்டென்னலா 
மே எனக் கம்பர் - ( சுந்தரகாண்டம் கடறாவுப்படலத்துக் ) கூறுவதனால் 
உடலுக்குறுதியாவது என்பே எனல்காண்க . 

(உஎ ) 
கண்டவே கண்டு கேட்டவே கேட்டுக் 

கனிவொடு நுகர்ந்தவே நுகர்ந்து 
கொண்டது தினமு முதுமையுந் துனியுங் 

கூற்றமுங் குறுகுதல் குறியா 
தெண்டரு கேள்விக் காட்சியு முலக 

வியற்சையு முணர்ந்துண ரார்போற் 
சண்டவெந் நரகஞ் சார்வதோ கலை நூற் 

சான்றவர் செயற்கடுத் ததுவே . 
( இ - ள் .) பார்த்தவைகளையே திரும்பப் பார்த்தும் , கேட்டவைகளையே 
கேட்டும் , ஆசையுடன் அனுபவித்தவைகளையே அனுபவித்துக்கொண்டும் , 
தினேதினே விருத்தாப்பியமும் துன்பவியாதிகளும் மரணமும் சமீபிப் 
பதை ஆழ்ந்து யோசியாமல் முன்னோர்களின் நல்ல நுபவங்களை ஞாபகத்துக் 
குத் தருகின்ற சாஸ்திர புராணாதிகளால் பெற்ற அறிவும் பிரத்யக்ஷப்படும் 
உலக அநித்யவியற்கையும் தெரிந்திருந்தும் தெரியாத மூடர்களைப்போல் 
( வீணாள் கழித்து ) கோரமாகிய கொடிய நரகத்தில் சேர்வதோ கலைக்ஞான 
நூற்களை நன்குணர்ந்த பெரியோர்கள் செய்யத்தக்க காரியம் ? ( எ - று .) 

பழகப்பழகப் பாலும்புளிக்கும் ” என்னும் உலக வசனத்தால் கண் 
டவற்றையே காணுதல் முதலியவற்றால் மனம்வெறுப்படைந்து நித்யாநந்த 
சுகத்தை அபேக்ஷிக்கின்றதென்றான் . 
சீர்த்ததீங் குதலைக் குழவியாய்ச் சின்னாட் 

சிறுவரா யெழினலந் திரண்ட 
வார்க்குவி முலையார் மயல்கொடு தொடரு 

மாரனே யனையகு மரராய்ப் 
போர்த்ததோற் றிரங்கி நரம்பெழுந் தியங்கப் 

பொறியழி விருத்தராம் புதுமை 
பார்க்குநர்ப் பெறினோ ரிந்திர சாலப் 

பரிசதாம் வாழ்வுசொற் பனமே , 


( உ அ 


முடி சூடு சருக்கம் . 


( இ - ள் .) சிலநாள் சிறப்பாகிய மதுரந்தங்கிய மழலைச்சொற்கூறும் சை 
சவப்பருவமடைந்தும் , பால்யமாகியும் , அழகின் நன்மை ஒன்று சேர்கின்ற 
கச்சுப்புனைந்த குவிந்த ஸ்தனங்களையுடைய மாதர்கள் விரகங்கொண்டு 
பின்றொடாத்தக்க யௌவனமாகியும் , பின்பு மேலே போர்த்துள்ள தோல் 
திரைய நரம்புகள் எழுந்து காணும்படித் தேகமெலிந்து ஐம்பொறிகளுந் 
தத்தம் புலன்களை இழக்கின்ற கிழவராகின்ற ஆச்சரியம் உற்றுநோக்கு 
வாரைப்பெற்றால் ஓரிந்த ரஜாலவித்தை போலாகும் . ( தேகநிலைமை இங்க 
னமாகச் ) செல்வமோ சொற்பனம்போல் அஸ்திரமானதாயிருக்கின்றதே ! 
( இவற்றாலென்ன சுகம் . ) ( எ - று . ) 


சிசுமுதல் வயோதிகம் வரையிலும் உண்டாகும் காலக்கோலங்கள் பிரத் 
யக்ஷத்தில் வெகு விசித்திரமாயிருந்தும் அவற்றை வான்றி விசாரிப்பார் ஒரு 
வருமில்லை என்பார் பார்க்குநர்ப்பெறின் என அருமை தோன்றக் கூறி 
னார் . 

( உக) 


மாண்புறு வாய்மை நூலுள நட்ப 

மதிநலத் தாய்வுறா மையினாற் 
காண்பவே பிதற்றும் பேதையர் கரைவ 

கரைகுக விடயமே லுள்ளம் 
பூண்புறக் காதற் றூண்டிடுங் காறும் 

புன்கணே யல்லதின் புறுமோ 
சேண்பெறு மின்பந் துய்க்குந் மென்பார் 

தேர்ந் துழித் துன்பமே திளைத்தார் . 


( இ - ள் . ) பெருமை மிக்க சத்தியமாகிய சாஸ்திரங்களிலுள்ள நுட்பக்க 
ருத்துக்களை அறிதற்குத் தக்க விசேஷ புத்தியும் ஆராய்ச்சியும் பெறாமை 
யால் கண்டதே காட்சியென்று உளறித்திரியும் அவிவேகிகள் சொல்வதெல் 
லாம் சொல்லட்டும் . விஷயபோகங்களின் மேல் மனம் அழுந்தும்படி ஆசை 
தூண்டிவிடும் வரையிலும் துன்பமே கிடைக்குமன்றி நிர்ச்சலன சித்தமு 
டைமையாலுண்டாகும் பேராநந்தம் கிடைக்கவேமாட்டாது . சுவர்க்கா 
போகங்களை அனுபவிக்கின்றோமென்பவர்களும் உண்மையை ஆலோசித் 
தால் துக்கத்தை அநுபவித்தவர்களாகவே முடிகின்றார்கள். ( எ - று . ) 


ஆராய்ச்சி பெறாதபேதையர் யாது சொல்லினும் அதனால் நமக்கொரு 
தீங்குமில்லை என்பார் கரைவ கரைகுக என்றார் . புண்யமுடிந்தவுடனே 
சுவர்க்கத்தினின்றும் தள்ளப்படுதலால் நல்வினை செய்தோரும் துக்கத்தை 
யே அநுபவித்தவராகின்றனர் எனப்பட்டது . இவ்விரு கவிகளாலும் அர 


ககஉ 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
சனுக்குச் சாதன சதுஷ்டய நான்கினுள் நித்யாநித்ய வஸ்துவிவேகமும் , 
இகமுத்திரார்த்த பலபோகவிராகமுமுண்மை கூறப்பட்டன . ( ங ) 
உய்த்துணர்ந் துலக வியற்கையை நாடி 

னுடலெலாங் கருமத்தா னுதிக்கு 
மெய்த்தநற் கடமை காலமொத் தியற்றி 

விருப்பொடு வெறுப்பறச் சான்றாய் 
வைத்தசன் மார்க்க நெறிவழி நீங்கா 

மனத்தொடு கடவுளை வழுத்தித் 
தத்துவ முணர்ந்து மெய்ப்பொருள் காணிற் 

சனனநோ யுலப்பது சரதம் . 


( இ - ள் . ) உலக இயற்கையை அநுபவக்கண்ணால் உய்த்துணர்வோமா 
னால் சமஸ்த பிராணிகளும் கருமவசத்தால் தோன்று முண்மை பெறப்படும் . 
( இக்கர்மத்தை நீக்குவதற்கு வேண்டுமுயாயம் யாதெனில் ) விருப்பும் வெறுப் 
புமின்றிச் சமப்பட்டவுள்ளத்தோடு தேகமெடுத்ததற்குரிய நற்கடமைகளைக் 
காலத்திற்கேற்பச்செய்து அக்கிரியைகளுக்கெல்லாம் ( கான் ) சாக்ஷியாக 
விருந்து ( எவ்வகை ஞானிகளாயினும் உலக உஜ்ஜீவனார்த்தங் கர்மங்களைச் 
செய்தேவரவேண்டும் என்று பகவற்கீதையில் கடவுளிட்ட ஆக்ஞையால் ) 
சன்மார்க்க நெறியிலே நின்று தனது ஞானாசிரியராகிய கடவுளை ஸ்தோத்த 
ரித்து தத்துவ ஆராய்ச்சி செய்து உண்மைப்பொருளை ( அபரோக்ஷமாகக் ) 
கண்டால் பிறவியென்னும் பெரியவியாதி .கி மோக்ஷானந்தம் லபிக்கும் . 
இது சத்தியம் . ( எ - று .) 

விருப்பும் வெறுப்புமின்றிச் செய்யுங்கருமங்கள் பிறவிக்காரணமாகாது 
என்பதற்குப் பிரமாணம் . மணிமேகலை சிந்தையின்றியுஞ் செய்வினையுறு 
மெனும் - வெந்திறனோன்கள் விழுமங்கொள்ளவும் ” எனக்கூறுதலறிக . 
" நல்லவனேகேளுவ குபகாரம் ஞானிகள்விவகாரம் ... அதனாற்பிணியுமிலை .." 
என்ற கைவல்ய நவநீதத்தாலும் ஜீவகாருண்யம்பற்றி ஞானிகள் கர்மஞ்செய் 
துவரவேண்டுமென்பதுடம்பாடாதலும் அக்கர்மங்கள் பந்திக்கத்தக்கனவல்ல 
வென்பதூஉம் நன்கு விளங்கும் . முதற்கண் வேண்டப்படும் சித்தசுத்தி நிஷ் 
காம்யகர்மப்பலனாகவுண்டாதலாலும் , அந்நிஷ்காம்யம்பெறற்குத் தான் தேக 
மன்று தேகியே என்னுமுண்மை யறியவேண்டுதலாலும் , அவ்வுண்மையும் 
தத்துவநியதிகளைந்த பின்னரே திடப்படுமாதலாலும் , அத்தத்துவ பரிசோ 
தனையும் உபாசனாமூர்த்தியின் இன்னருளாலடையற்பாற்றாகலானும் , கர்மம் 
பக்தி ஞானமென்னும் மூன்றும் ஒன்றற்கொன் றுபகாரிகளாயமைந்து 
கிடக்குமுண்மையைச் சுருங்க விளக்கினார் . இக்கவியால் அரசனது சமா 
ஷட்கசம்பத்தி உய்த்துணரவைத்தல் 2 என்னுமுத்தியாற் கூறப்பட்டது . () 


ககக் 


முடிசூடு சருக்கம் . 
பற்றறுத் தகமைம் புலனொடு மொடுங்கப் 

பார்முதற் ககனமுந் தானாய் 
நிற்றலுங் கண்டு தேக்குமா நந்த 

நெடுங்கடற் றினைத்தது நினையாப் 
பெற்றியின் முத்தி பெறுபவ ரன்றே 

பெறலரு முடற்பயன் பெற்றார் 
மற்றவ ரென்பு கறித்தெயிற் றிரத்த 

மகிழ்ந்து மாந் திழிவிலங் கனையார் . 


( இ - ள் . ) பற்றுக்களை வேரறச் சேதித்து ( அதனால் ) மனம் பஞ்சேந்திரி 
யங்களோடுமடங்கிப்போக , பூமிமுதல் ஆகாயங்காறும் ததாகாரமாகி நிற்கும் 
நிலைமையைக் கண்டு , சேர்க்கின்ற ஆநந்தப்பெருங்கடலில் மூழ்கி , பின் அவ் 
வாசந்தித்திற்குத் தான் புறம்பாகாவண்ணம் அவ்வுணர்வும் மரந்த தன்மை 
யில் முத்திபெறுமவரே மானிடதேகமெடுத்ததனாற் பெறும்பயன் பெற்றவர் 
களாவார்கள் . மற்றவர்களோவெனில் , எலும்பைக்கடித்ததால்வரும் தனது 
பல்லிரத்தத்தை அவ்வென்பினின்று வருவதாக நினைத்துச் சந்தோஷத் 
துப்பருகுகின்ற தாழ்ந்த மிருகத்தோடொப்பாவார். ( எ.று.) 


ஆசையெனும் பெருங்காற்றூடிலவம்பஞ்செனவுமன மலையுங்காலம்- 
மோசம்வரும் .. ) ) என்ற பெரியோரருளிச்செயலின்படி ஆசைப்பற்றுக்கள் 
அற இந்திரியங்களுமடங்கின் மனந் தன்னிலையினிற்கும் . அம்மூலத்தாற்சொ 
ரூபம் விளங்குமென்பார் அ.கமைம்புலனொடுமொடுங்க என்றும் , கர்னாஸ்வ 
ரூபம் தன்னிலயுணர்ந்தால் மறைந்து போமென்பார் பார்முதற்ககனமுந் 
தானாய்நிற்றல் ) என்றும் , ஆநந்தம் வேறு அடைவோன் வேறு என்பதும் 
துவைதபக்ஷமாகலின் அதை நீக்குவார் அதுநினையாப்பெற்றி என்றும் 
கூறினார் . மிருகங்கள் தமது பல்லிரத்தத்தை என்பினிரத்தமெனக்கொண் 
கெளிப்பது சுகஸ்வரூபியான தன்னையுண ராது வஸ்துக்களைச் சுகரூப 
மென்று மயங்குதற்குவமையாகும் . 

( கூஉ ) 


- 


எதிர்ந்தமாற் றலர்கள் வெந்திடத் துரந்தே 

யிருநிலம் பொன்னொடு கவர்ந்து 
வதிந்தவின் பனைத்துங் கான்ற சோ றொப்ப 

வருவருப் பெய்தலான் மண்மேற் 
பதிந்தவுட் பகையோ டைம்புலக் குறும்பும் 

பாறநல் வீட்டுறு மின்ப 
நிதந்திளைக் குறுமா நினைந்தனன் மறாது 

நேர்கு வீ ரென்றறைந் தனனால் . 


15 


ககசு 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


( இ - ள் .) என்னோடெதிர்த்துச் சண்டை செய்த சத்துருக்கள் புறங் 
கொடுத்தோடத் துரத்தி அவர்களது 

பெரியதேசங்களைப் பொன்னுடனே 
கிரகித்துத் தங்கிய இன்பமெல்லாம் வாந்தியசனம் போல் அருவருத்தலாலே 
மனதினிடத்து அழுத்தமாய்ப்பற்றிய காமாதி உட்பகைகளுடன் பஞ்சப் 
புலன்களாகிய குறும்புகளும் தோற்றோடத் துரத்தி விசேஷித்த மோக்ஷவின் 
பத்தைச் சதா (வெறுப்பின்றி ) அநுபவிக்கக்கருதினேன் . ஆகையால் (நீங் 
கள் ) தடுக்காமல் இதற்குச் சம்மதிப்பீராகவென்று சொன்னான் அரசன் . 
( 7 - று .) 

புறச்சத்துருக்களை வென்று பெற்ற அநித்யப்பொருட்சுகம் வெறுப்பா 
னதால் இனி உட்பகைவர்களை ஜெயித்துப் பெறும் நித்யானந்த சுகத்தை 
யடைய அபேக்ஷையுண்டாயிற்று என்றான் என்க . 

( ஙங ) 


( மந்திரிகள் கூறுதல் .) 
வேந்தனுட் குறிப்பு மேல்விளை வோர்ந்து 

மிக்கவரியல்பென வமைச்சர் 
நாந்தகத் தடக்கை நிருபதக் கவையே 

நவின்றனை மருகரு நளிநீர்ப் 
பாந்தண்மேற் கிடந்த பாரெலா நின்னிற் 

பதின்மடங் களிக்கவல் லுநரே 
யேந்தனிற் பிரிவொன் றுளஞ்சுடு கின்ற 

தீதலாற் குறையிலை யென்றார் . 
( இ - ள் . ) இவ்வாறு கூறிய அரசனுட்குறிப்பை மேல் நிகழும் சம்பவங் 
களுடன் அறிந்துகொண்டு இதுவே மேலோருடைய இயற்கையாம் என்று 
மந்திரிமார்கள் சொல்வார்கள் . வாளாயு தந்தரித்த பெருமையாகிய கைகளை 
யுடைய அரசரே ! தகுதியாகிய வார்த்தைகளையே உரைத்தீர் . உமது மரு 
கர்களும் குளிர்ந்த கடல் சூழ்ந்த ஆதிசேடன் முடியிற்றங்கிய இவ்வுலகம் 
னைத்தையும் உம்மிலும் பத்து மடக்கு கருணையுடன் காக்கவல்லவர்களே . 
ஆயினும் , பெருமையிற் சிறந்தவரே ! உம்மைப் பிரிவோமென்ற துன்பம் 
ஒன்று எங்கள் மனதைத் தகிக்கின்றது . இஃதொன்றைத்தவிர வேறுவித 
ஆக்ஷேபம் எங்கட்கில்லையென்று சொன்னார்கள் . ( எ - று .) ( ஙச ) 

( அரசன் சமாதானம் .) 
புணர்ச்சியாற் பழகல் வேண்டுவ தேயோ 

வுணர்வதே பொருத்துநட் பெனுநூற் 
றணப்பில்கேள் வியினீ ரென்னுரைத் தனிரென் 

றவாகங் குளிர்ப்புறச் சாற்றிக் 


C 


முடிசூடு சருக்கம் .. 

ககரு 
கணிப்பருந் தூய்மைக் கங்கையே முதல 

கடவுண்மா நதிப்புன லாட்டிக் 
குணப்பெருங் குன்ற மனையவந் தணருங் 

கொற்றவே னிருபருங் குழும 
( இ - ள் .) சிநேகம் பெருமையுறுவதற்கு ( அடிக்கடி ) சேர்ந்து பழகவேண் 
டுமென்பதில்லை . அச்சிநேகமுடையாரது நல்லுணர்ச்சியே அப்பெருமை 
யையுண்டாக்கும் என்கின்ற சாஸ்திரங்களையாராய்ந்த நீங்காத கேள்வியை 
யுடையவர்களாகிய நீங்கள் என் இவ்வாறு சொல்கின்றீர்களென்று அம்மந் 
திரிகளின் மனம் சந்தோஷிக்கும்படிப் பிரியவார்த்தைகளாடி ( மருகரை ) 
அளவிடற்கரிய பரிசுத்தந்தங்கிய கங்கா தீர்த்தமுதலாகிய தெய்வத்தன்மை 
யும் மகத்துவமுமுடைய புண்ய தீர்த்தஸ்நாகஞ்செய்வித்து குணங்களாற் 
பெரிய மலைபோன்ற விப்பிரசிரேஷ்டர்களும் ஜயம்பொருந்திய வேலைத் 
தரித்த அரசர்களும் கூடி நெருங்க. ( எ - று .) 

சேர்க்கை , பழக்கம் , உணர்ச்சியொத்தல் என்னும் மூன்றும் சிநேகப் 
பெருமைக் காரணங்களாயினும் உணர்ச்சியொத்தலொன்றே இவற்றுட் 
பிரதானம் என்னும் கருத்துடைய ‘ புணர்ச்சிபழகுதல்வேண்டா வுணர்ச்சி 
தான் - நட்பாங்கிழமைதரும் ” என்ற திருக்குறளைத் தழுவி இங்ஙனங் 

றினார் . குணங்களை மலைக்குவமித்தல் சலியாமையும் பெருமையும் 
பற்றி யென்பார் பரிமேலழகர் . 

(நடு ) 


( பட்டாபிஷேகஞ் செய்தல் . ) 
நால்வகைத் தானைக் கடல் புடை சூழ 

வைவகை யியங்களு நரல 
நூல்வகை நீதி யமைச்சரு மீண்ட 

நுவலரும் பெருமைசான் மருகர்க் 
கேல்வையின் மகுடம் புனைந்து நீ டூழி 

யிலங்குவாழ் வொடுநனி பொலிக 
வால்வளைத் தளிர்க்கை மின்னனா ருடனென் 

ராசிசொற் றின்புற மகிழ்ந்தான் . 
( இ - ள் .) இரதகஜதுரகபதாதிகள் என்னும் நால்வகைச் சேனாசமுத் 
திரமும் பக்கத்திலே சூழவும் , தோற்கருவி துளைக்கருவி கஞ்சக்கருவி 
நரம்புக்கருவி மிடற்றுக்கருவி என்னும் பஞ்சவாத்தியங்களும் மிகவும் 
ஒலிக்கவும் , மநுதர்ம சாஸ்திர நீதிகளையுணர்ந்த மந்திரிகள் நிறையவும் , 
மற்ற பட்டவர்த்தனர் முதலிய யாவரும் நெருங்கவும் , தனது சொலற்கரிய 
பெருமைமிக்க மருகர்களுக்குச் சுபமுகூர்த்தத்தில் பட்டாபிஷேகஞ்செய்து 


ககசு 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
முடிசூட்டி வெள்ளியவளையலையணிந்த தளிர்போல் மிருதுவாகிய கைகளை 
யுடைய தன் குமாரத்திகளுடன் விளங்குகின்ற செல்வங்களோடு பல்லூழி 
காலம் சிறப்புற்று வாழ்கவென்றாசீர்வதித்து இன்பம் அதிகரிக்கச் சந்தோ 
ஷமுற்றான் வீரசேகரயாஜன் . ( எ - று .) 

( ஙசு ) 


1 


( இதுமுதல் ஏழுகவிகள் அரசநீதி கூறும் . ) 
அத்திரி முனிவ னருள்வழி மகுட 

மணிந்துயர் தவப்பய னடைந்த 
புத்திர ரைவர் தமக்கர சியற்கை 

புலனுறத் தனிக்கொடு போந்து 
வித்தகர் கேண்மின் பலகலை பயின்றும் 

மெய்யுண ரநுபவ மின்றே 
லெத்துணை யெனினும் பயனுறு துடையா 

ரிசைந்தவே நூற்களா யினவால் . 
( இ - ள் .) ஏற்கனவே அத்திரிமஹாரிஷி வழங்கிய வரப்பிரசாதப்படி 
கிரீடஞ்சூடி மேம்பட்ட தவப்பயன் பெற்ற சௌரர் ஐவருக்கும் அரசநீதித் 
தன்மை அறிவுறுத்தும்படி அவர்களைத் தனித்த இடத்திற்கு அழைத்து விற் 
பன்னர்களே ! என் வார்த்தைகளை அங்கீகரிப்பீர்களாக . அந்த சாஸ்திரங் 
களை அப்பியசித்தும் அவற்றின் உண்மைகளை உலக நடவடிக்கைகளோடு 
சம்பந்தப்படுத்தி அறிந்துகொள்ளும் அநுபவம் பெறாவிடில் அப்புத்தகக் 
கல்வி எவ்வளவும் பயன் கொடாது . இவ்வனுபவமுடையோர் தம் அநுபவத் 
தைக்கூறிய தொகைகளே சாஸ்திரங்களாயினவன்றி வேறல்ல . ( எ - று .) 

சௌரர் எண்மருக்கும் எட்டுக் குமாரத்திகளை மணம் புரிவித்தனனாயி 
னும் , அத்திரிமஹரிஷிபால் வரம்பெற்ற ஐவரே பட்டாபிஷேகபரரானார் . 
ஆதலின் அவர்க்கே அரசநீதி கூறத்தொடங்கித் தான் புத்திபுகட்டவேண்டிய 
அளவு அவர்கள் சாமான்ய விவேகமுடையரல்லராயினும் தன்பால் அநும் 
வம் விசேஷித்திருப்பதாலும் வயதிற் பெரியோனாதலாலும் பக்ஷத்தால் கூறு 
வனவற்றை அவை எவ்வளவு இழிந்தனவாயினும் நன்குமதிக்கவே வேண் 
டும் எனக் கேட்டுக்கொள்கின்றான் என்னுங்குறிப்புத்தோன்ற வித்தகர் , 
கேண்மின் என நைச்சியமாகக் கூறினார் . ஏகாந்தஸ்தானமே மனம் 
ஒருப்படுதற்கேற்றமையின் தனிக்கொடுபோந்தான் . வித்தகர் என்ற அண் 
மைவிளியால் ஐவரும் அரசனுக்கு அதிசமீபத்திலிருந்தனரென்று விளங் 
கும் . நும்மினும் யான் பேரறிவுடையேனல்லேன் , அநுபவம் சிறி துடை 
மையால் இஃது கூறவந்தேன் , அநுபவமே எவற்றினுஞ் சிறந்ததாம் என் 
பான் அதனை விசேடிக்கின்றான் . இதனால் அனுபவமுடையார் கூறியவற் 
றை அநுபவவாயிலாக வுணர்தலே சரியான மார்க்கம் எனக் கூறப்பட்டது . 


ககள் 


முடிசூடு சருக்கம் . 
ஊணுறச் சிலமெய் தீண்டிடி னுள்ள 

முணர்வறப் புரிபொரு ளுளபோற் 
காணுறிற் புந்தி மயக்குறும் வலியக் 

காஞ்சன முடைத்தொரு நிலையின் 
மாணுற் நில்லா வியற்கையை யறிந்தோர் 

மற்றது பெறுங்கணந் தொடங்கிச் 
சேணுறு கீர்த்திக் குரியன சிறப்பச் 

செய்து பல் ஓருயிர்க்குத வுவரால் , 


( இ - ள் .) உண்பதாலும் , தேகத்தால் ஸ்பரிசிப்பதாலும் அறிவு நீங்க 
மனத்தை மயக்கும் சில வஸ்துக்கள் இப்பூமியிலிருக்கின்றனவல்லவா ? 
அவைபோலப் பார்த்தமாத்திரத்திலேயே புத்தியை மயக்கும் வல்லமை திர 
வியத்துக்குண்டாயிருக்கிறது . ( ஆயினும் ) அத்திரவியம் பெருமைபொருந்த 
ஓரிடத்தில் ஸ்திரமாயிராத தன்மையை நன்குணர்ந்த பெரியோர்கள் அப் 
பொருள் பெற்ற நிமிஷம் முதல் ஆகாயம் அளாவும் கீர்த்திக்குரிய செய்கை 
களைச் சிறப்பாகச் செய்து எல்லாவுயிர்கட்கும் உபகரித்து பயனடைவார்கள் . 
(எ - று .) 


உன்ணப்புத்திமயக்குவது கஞ்சா, அபின் , மது முதலியன . ஸ்பரிசித் 
தால் புத்திமயக்குவது திகைப்பூடுபோல்வன . இவைபோல் பார்த்தால் ,புத் 
தியைத் தூர்வழியிற் செலுத்துவது பணம் என்றார் . அகடுறயார்மாட் 
டும் நில்லாது செல்வஞ் சகடக்காற்போலவரும் என்றவுண்ன யையறிந் 
தோர் அப்பொருளின் மயக்கிற்குக் கட்டுப்படா ராகி " அற்காவியல்பிற்றுச் 
செல்வமதுபெற்றா - லற்குபவங்கே செயல் என்பதனால் அப்பொருள் 
பெற்ற நிமிஷமே கீர்த்திக்குரிய அரும்பெருங்காரியங்களை நிறைவேற்றிப் 
பயனடைந்து கொண்டு விடுவார்கள் . அந்நிமிஷமே செய்யாவிடின் மறுநிமி 
ஷத்தில் அது தங்களை விட்டு விலகின் மறுபடி கிட்டுமென்பது நிச்சயமற்ற 
தாசலாற் காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள் என்னும்பழமொழியின்படி 
முன்னெச்சரிக்கையுடையவர் ஆவார்கள் என்பார் அதுபெறுங்கணந் 
டங்கி...செய்து என்றார் . “ ஊருணிதீர்நிறைந் தற்றேயுலகவாம் . பேரறி 
வாளன்றிரு ” என்பதனாற் செல்வம் பெற்ற அறிவுடையார் செய்கை முற் 
றும் பரோபகாரமேயாதலின் பல்லுயிர்க்குதவுவர் எனப்பட்டது . (ஙஅ ) 


தா 


இளமையும் வனப்பு மிரும்புவி யரசுந் 

தனித்தனி யொருவர் பா லிருந்து 
முள மலி செருக்காற் பலப்பல தீங்கும் 

றுலந்தன ரென்னினம் மூன்றும் 


ககஅ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


வளமுற வொருவர் வயினுள வாயின் 

வருவன வளந்துகோ டுதிராற் 
கிளைகளும் பொதுளுங் கனிநிறை தோறுங் 

கிழக்குறத் தலைவணக் குவவே 
( இ - ள் .) யௌவனமும் , அழகும் , பெரியபூமியின் அரசாக்ஷியும் ஆகிய . 
இம்மூன்றும் ஒருவரிடத்துத் தனித்தனியிருக்கவேயும் மனசில் மிகுந்த கர் 
வத்தினால் அந்தந் தீமைகளையடைந்து மாய்ந்தனர் என்றால் இவை மூன் 
றும் விசேஷமாக ஒரு சாமான்ய விவேகியினிபத்திலிருக்குமானால் எவ்வ 
வதைத் தீங்குகள் உண்டாகுமென்பதை ( நீங்களே ) கணித்துக்கொள்ளுங் 
கள் . மரக்கிளைகளுமன்றோ நெருங்கிப் பழம் நிறையும் போதெல்லாம் கீ 
தலைசாய்கின்றன. (எ.று.) 

‘ கிளைகளும் ..தலைவணக்குவ என்றது பிறிதுமொழிதல் என்னும் 
அலங்காரம் . ஓரறிவுள்ளவைகளே தாம் பெருமை பெறுங்காலத்து வணங் 
குவவாயின் ஆறறிவுமுடைய மனிதர் செல்வத்தில் வணங்கவேண்டுமென் 
பது சொல்லாமலேயமையும் என் த . 

( நக ) 


மா 


நன்மதி யமைச்ச ராயவச் சாணி 

பெற்ற சென்னுக்தேர் நடக்கும் 
புன்மதி யோர்சொல் லின்பமே யெனினும் 

புறத்து நீக் குகலிடன் காலந் 
தன்மதி யொப்பு வினைவலி கூட்டித் 

தரியலர் வினைவலி நாடிப் 
பின்மதிப் பது நிச் சயஞ்சயம் பயக்கும் 

பெருந்திறற் சிங்கவே றனையீர் . 


( இ - ள் .) மிக்க ( வலிமைபெற்ற ஆண்சிங்கம் போன்றவர்களே ! அர 
சாட்சி என்னும் தேரானது விசேஷித்த புத்திமான்களாகிய மந்திரிகளென் 
னும் அச்சாணிகளைப் பெறுவதனாலே இனிது நடக்கும் . ( ஆகையால் மதி 
யூகிகளை உருவத்தால்மதியாமலும் அவர்களைக்கைவிடாமலும் துணைக்கொள் 
ளுங்கள் . ) அற்பமதியுடையார் சொல்லும் வார்த்தைகள் ( முன்னே ) இன் 
பந்தருமாயினும் ( பின் அதனினுமிக்க பெருந் துன்பம் தருமாகையால் அவர் 
களையும் அவர் வார்த்தைகளையும் புறத்தே நீக்கிவிடக்கடவீர்கள் ( அறிஞர் 
உறுவன முன்னே செலி கைப்பிப்பனவேனும் பின் பேரின்பந்தருமாகை 
யால் அவர்களையும் அவர் வார்த்தைகளையும் விருப்போடு தழுவிக்கொள் 
ளுங்கள் .) ஸ்தானபலம் , காலபலம் , தன் சுய ஆலோசனை , இராஜதந்திர 
முனர்த்த மந்திரிகளின் யுக்தி , தான் மேற்கொண்ட காரியத்தின் லாபலோ 


முடிசூடு சருக்கம் . 

ககக 
பம் ஆகிய இவற்றைப் பன்முறைதேர்ந்து பின்னர் தன் பகைவர்கட்குள்ள 
இவ்வகை பலங்களை ஒப்புநோக்கிப் பிறகு ஒர்காரியத்தில் முயற்சித்தால் 
நிசசயம் ஜயம் கிடைக்கும் . ( எ - று . ) 

தன துவலி துணைவலிகளுடன் பகைவர்வலிகளை ஒப்பிட்டு அவர் வலி 
தாழ்ந்ததாயிற் சமர்புரிக என இராஜதந்திரங கூறினான் . * காவற்சாகாடு 
கைத்தற்கண அவ்வரசற்கிணையுந் துணையுமாவார் அமைசசரேயாதலின் 
அரசென்னுந்தேர்க்கு அவரை அச்சாணி என்றுருவகத்தார் . ( ச O ) 
ஐம்பெருங் குழுவோ டெண்வகை யாய 

மரசுறுப் பாமவை பேணிப் 
பம்புவார் கடலிற் படைவளம் பெருக்கல் 

பார்த்திபர் வீரமா மென்ப 
வெம்புறக் குடிகொன் றிறைகொளு மரசன் 

மேருவிற் றிண்ணிய னெனினு 
மம்புவியிழத்த றிண்ணம்வெந் நரகத் 

தழுந்துவ னடுவறம் பிழைப்பின் . 
( இ - ள் .) அரசாட்சிக்கு ஐந்து பெருங்குழுவும் எட்டுவகை ஆயமும் அங் 
கமாம் . ஆகலால் அவர்களை மனக்குறையின்றிப் போஷித்து பரந்து நீண்ட 
சமுத்திரம்போலச் சைனியவளத்தை அதிகரிக்கச்செய்வது அரசர்களுடைய 
பெரும்பலத்துக்கு எதுவாகுமென்று ( அரசியல் வல்லவர் ) கூறுவார்கள் . 
குடிகள் மனம் புழுங்கக் கஷ்டப்படுத்தி வரிவாங்குகின்ற கொடுங்கோலர் 
சன் மகாமேருவினிலும் மிக்க பலமுள்ளவனானாலும் தன் அரசாட்சியை 
இழந்துபோவது சாத்தியம் . நியாயவழியிற்றவறிச சிறிது பாரபக்ஷமுடைய 
வனாவானேல் மஹாகொடூரமான ரௌரவாதிநரகத்தில் மூழ்குவான் . (எ - று .) 

" ஐம்பெருங்குழுவு மெண்பேராயமும், " மணிமேகலை. மந்திரியர் , 
புரோகிதர் , சேனாபதியர், தூதர், சாரணர் இவரை ஐங்குழுவென்றும் , 
மந்திரியர் , கருமாதகாரர் , சுற்றம் , கடைகாப்பாளர் , நகரமாக்கள் , படைத் 
தலைவர் , குதரைவீரர் , யானைவீரர் இவரை எண்வகை ஆயமென்றுங்கூறுப . 
அரசுறுப்பாமவை என்பதற்கு குழுவும் ஆயமுமுட்பட்ட படை , குடி , கூழ் , 
அமைச்சு , நட்பு , அரண் என்னும் ஆறங்கங்களையும் என்றும் பொருள் கொள் 
ளலாம் . படைவளம் பெருக்குவதே அரசர் வீரத்துக்கு மூலம் என்பதனை 
பொன்னினாகும் பொருபடையப்படை - தன்னினாகுந் தரணிதரணியிற் - 
பின்னையாகும் பெரும்பொருளப்பொரு - டுன்னுங்காலைத்துன்னாதனவில்லை 
யே ” என்னுஞ் சீவகசிந்தாமணி விமலையாரிலம்பகக் கவியானறிக . 
* காவற்சாகாடு , ..என்பது திருக்குறள் அங்கவியல் பரிமேலழகருரை . 


4 


1 


க 20 

ஸ்ரீ கருணீகர் புராணம் . 
மேருவிற்றிண்ணியன் என்பதனை மேரு + வில் + திண்ணியன் எனக் 
கண்ணழித்து மகமேருவைவில்லாகவுடைய தாணுவாகிய பரமசிவனே 
யானாலும் எனவும் ; அம்புவியிழத்தலென்பதற்குப் பூமியை விட்டுயிர் நீங் 
குதல் , அதாவது இறத்தல் எனவும் வேறு பொருள்கூறினும் அமையும் . () 
வடிசுடர் நெடுவேன் மன்னவ னென்பான் 

மாநிலத் துயர்த்தபல் குடிகட் 
கடிமை செய் தீயுங் கூலிகொண் டுயிர்வாழ்ந் 

தமையுமோர் தொண்டனே யவன்செய் 
கடமையா னன்றிப் பெருமைமற் றிலையாற் 

கழறுநால் வகையவு பாய 
டயறிந் தொருதன் னுயிரின்மன் னுயிரு 

நாடுவார் நற்குடிப் பிறந்தார் . 
( இ - ள் . ) கூரிய காந்தியுள்ள வேலைத் தரித்த அரசன் என்று சொல்லப் 
படுகின்றவன் இப்பெரிய பூமியிலே உயர்ச்சிபெற்ற சமஸ்த பிரஜைகளுக் 
கும் யாதோரிடையூறு நேராவண்ணம் காக்கும் அடிமைத்தொழில் புரிந் 
( அதற்காக ) அவர்கள் தரும் இறைப்பொருளால் ஜீவிக்கின்ற ஓர் கூலியா 
ளனே . ஆயினும் , அவன் செய்கின்ற பெருங்கடமைகளாலேயே இராஜா 
வென்னும் நன்கு மதிப்பை அடைகின்றான் . அதைத்தவிர அவனுக்குள தாம் 
பெருமை வேவில்லை . (ஆசையால் ) உயர்ந்த குடியிற் பிறந்த பெரியோர் 
கள் சாம பேத தான தண்ட மன்னும் சதுர்விதோபாயங்களினால் தமது 
கடமைகளை நிறைவேற்றும் மார்க்கமறிந்து தன்னுயிர்போல் மன்னுயிரை 
யும் பாவித்து இரக்ஷிப்பார்கள் . ( எ - று .) 


வியவற்கவெஞ்ஞான்றுந் தன்னை... என்னுங் குறளின்படி அரச 
னுக்குக் கருவமுண்டாகும் போது தன்னைப் பிரஜைகளின் சேவகன் என்று 
மதிக்கவேண்டுமென்பார் இவ்வாறு கூறினார் . தொண்டனே என்பதின் 
ஏகாரம் தேற்றம் . 

( உ ) 


நானிலங் காவல் பெறுவதென் னெளிதோ 

நாட்பல வுழந்தமெய்த் தவத்தாற் 
றானரும் பெறலோர் மகவுபெற் றார்போற் 

முங்குக படைப்பெருக் கினிலுங் 
கோனெறிக் கமைச்த குடிகளுண் மகிழ்வே 

கொற்றமீந் திடுமெனக் கூறி 
மானவ னுயர்மெய்த் தவநெறிப் படர்ந்தான் 

மைந்தரம் மாநிலம் புரப்பார் . 


முடிசூடு சருக்கம் . 


க 25 


( இ - ள் .) வளம்பெற்ற பூமியைக் காக்கும் கடமைபூண்ட அரசனாவது 
வெகு துர்லபம் . ஆகையால் உலகத்தை , அநேககாலம் வருந்திச்செய்த 
பெருந்தவத் தினாலே அருமையாகப் பெறற்குரிய ஓர் ஆண்குழந்தையைப் 
பெற்றவர்களைப்போல் , காப்பாற்றல் வேண்டும் . மிகுந்த சைன்னியபலத் 
தைப்பார்க்கிலும் தனது காருண்யச் செங்கோலுக்கு மனப்பூர்வமாக விசு 
வாசம் பாராட்டி அமைந்து நடக்கின்ற குடிகளின் திருப்தியே பெரிதும் 
வெற்றியை விளைவிக்குமென்று போதித்துப் பெருமைமிக்க வீரசேகரயாஜ 
மஹாராஜன் மேன்மை பெற்ற மெய்ம்மையான தவ்வழியிற்சென்றான் . சௌ 
ரர்கள் அப்பூமியை அரசாள்கின்றார்கள் . ( எ - று . ) 


அரசனாவது மஹா அருமையென்றும் அருந்தவத்துதித்ததோர் குழவி 
யைப்போல் உலகைக்கண்ணுள்வைத்துக் காப்பாற்றவேண்டுமென்றும் இங் 
குக்கூறியவாறு அருளுமன்பு நீக்கிநீங்கா - நிரயம்புகுபவரொடொன்றா 
துகாவல் - குழவிகொள்பவரினோம்புமதி - யளிதோதானே யதுபெறலருங் 
குரைத்தே எனப்புறநானூற்றிலும் வருதல மிக . வெறும்பாழ்ரிலமாகிய 
பாலை ஏனை நாற்றிணைச்சிதைவானுண்டாகியதோர் போலி எனத் தொல் 
காப்பியப் பொருளதிகாரத்தால் விளங்கலின் நானிலம் என்றது அத 

தனை 
யொழித்தொழிந்தவற்றை . ஆகலின் வளம்பெற்றபூமி என்றுரைகூறி 
னாம் . " வேலன்றுவென்றிதருவதுமன்னவன் - கோலதூஉங்கோடாதெ 
வின் 33 என்ற திருக்குறளினுட்கோளை நோக்கிப் படைப்பெருக்கினிலும் 
குடிகண்மகிழ்ச்சி கொற்றமீந்திடும் என்றார் . 

( சக ) 


( சௌரர்க்குப் புத்திரோற்பவம் .) 
தளவா ணகையி னிளநிலா மதிநேர் 

தகுமுகத் தமுதன சாயற் 
கிளிங்கு மொழியார் கொழுநர்தம் மிசைமேற் 

கிளர்தர நாட்டுகொம் பாகி 
யுள முட னொன்று நடையினா லுயர்ந்தில் 

லறநெறி யூக்குறு துணையாய் 
மிளிருநாட் கருப்பர் தாங்கிகற் சிறாரை 

யீன்றனர் தவப்பயன் மிகவே . 


( இ - ள் . ) (வட்டமும் குளிர்ச்சியும் அழகுமுடைமையானன்றியும் ) 
மூல்லையரும்புபோன்றொளிபொருந்திய பற்களின் பிரகாசமாகிய இளஞ் 


16 


கஉஉ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


சந்திரிகையுடைமையாலும் சந்திரனுக்குச் சமமாகின்ற முகத்தையும் , அமு 
தம்போன்ற சாயலையும் , கிளிகளைப் பழிக்கும் சொல்லையுமுடைய பெண் 
மணிகள் எண்மரும் தத்தம் நாயகருடைய கீர்த்தி மேன்மேலும் படர்ந்து 
விளங்கற்கு ஊன்றப்பட்ட கொம்பாகி , மனமுடன் வித்தியாசப்படாத செய் 
கையினாற் சிறந்து , இல்லறமார்க்கத்தைச் சிரோஷ்டமாக்குகின்ற பெருக் 
துணைவிகளாக அமைந்து விளங்குகின்ற காலத்தில் தபோபலமிகுதியால் 
கருப்பமடைந்து சலக்ஷணசுகுணசம்பன்னரான புத்திரர்களைப் பெற்றார்கள் . 
( எ - று .) 

( சச ) 


முடிசூடுசருக்கம் மற்றும் . 


ஆகப்பாயிரமுட்படக் கூடிய செய்யுட்கள் உஉசு . 


எட்டாவது 


குலநெறி நிறுவியசருக்கம் . 


( புத்திரர் வித்யாப்யாசம் .) 


வேறு . 


ஒவ்வொருத்திக் கெண்மான வுதித்தபே ாெழிற்குமர 
ரவ்வறுபத் தொருநால்வர்க் கருமறையின் வரம்பு தெரி 
செவ்வியசீர் ஞானமுனி செழுங்கலை நூற் பொருளெல்லாங் 
கௌவியவங் கையினெல்லிக் கனியாகக் காட்டினான் . 
( இ - ள் . ) சாம்பவி முதலாகிய எட்டுமங்கையருள் ஒவ்வொருத்திக்கும் 
எட்டுப்பேராகப்பிறந்த மன்மதனைக் குற்சிதப்படுத்தும் பேரழகுவாய்ந்த புத் 
திரர்களாகிய அந்த அறுபத்துநால்வருக்கும் அரியவேதங்களின் கரைகண் 
ணெர்ந்த திருந் திய கீர்த்திபெற்ற ஞானமுனியென்னும் மஹரிஷியானவர் 
அர்த்தவளமுள்ள கலைக்ஞான நூற்களின் நுண்பொருள்கள் முழுதும் பற் 
றப்பட்ட உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் விளங்க ஓதுவித்தார் . ( எ - று . ) 

குமரர் - மன்மதனைக்குற்சிதப்படுத்தும் வடிவினர் . ( இஃதுறுப்புப் 
பொருள் .) 

( 5 ) 
( கோத்திரம் வகுத்தல் .) 
பள்ள நீர்க் கடலுண்டா னகத்தியனென் பார்பரந்த 
தெள்ளிய நூற்கலைக்கடலிச் சிறுவருண்டற் கென்செப்பார் 
வள்ளலிவர் மதிநலத்தின் மாட்சியுணர்ந் தொழுக்கநெறி 
கொள்ளவிரித் தறுபானாற் கோத்திரமு பெடுத்தோதி . 
( இ - ள் . ) ஆழமாகிய சமுத்திரஜலத்தை அகத்திய மஹாமுனிவர் குடித் 
துவிட்டனரென்று பெருமை பேசுவோர் இச்சிறுவர்கள் தெளிவுற்ற கலைக் 
கடலைப் பருகிவிட்டதற்கு என்சொல்லமாட்டார்கள் ! வள்ளற்றன்மை பொ 
ருந்திய இவர்களின் சிரேஷ்ட குணத்தைத் தெரிந்து வம்சத்துக்கேற்ற 
ஆசாரமார்க்கத்தைக் கைக்கொள்ளும்படி வழங்குகின்ற அறுபத்து நான்கு 
கோத்திரங்களையும் விரித்துச்சொல்வி . ( எ - று .) 

தவசிரேஷ்டனாகிய அகத்தியன் ஒரு கடலைப் பருகினதைப் பெருமை 
யாகக்கூறுவதினும் இச்சிறுவர் அளவற்ற கலைக்ஞான நூற்கடலைப் பருகிய 
தைப் பாராட்டலே தகும் என்க . 

( 2 ) 


கட்ச 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


( தத்திரம் வகுத்தல் .) 


மேலாநா லாம்வேதம் விளம்பிய சூ ரியசாகைப் 
பாலான சீர்ச்சௌர மானவிதிப் பண்பதுவே 
காலாகச் சூத்திரமு மஃதென்னக் கனிவினொடு 
நூலானா நெறிப்பெரியோ னுவன்றவா றொழுகுவரால் 
( இ - ள் .) மேன்மையுற்ற நான்காம் வேதமாகிய அதர்வணத்திற் சொல் 
லப்படுகின்ற சூரியசாகைக்குரிய சிறப்பையுடைய சௌரமான விதித்த 
ன்மைகளை அடியாகக் கொள்ளவும் , சூத்திரமும் அச்சௌரமான சூத்திர 
மேயாமென்றும் அன்புடனே சாஸ்த்ரீய நெறி ரீங்காத அம்முனிவரனிட்ட 
கட்டளைப்படி இவாகள் நடக்கின்றனர் . ( எ - று . ) 

( க ) 


( பின்பு ஷட் சூத்திரம் பெற்ற காரணம் ஐந்துகவிகளால் 

உரைக்கின்றர் .) 
செப்பிசையா பத்தம்பர் திறலாச்சு வலாயனரே 
தப்பிறிராக் யாயனர்காத் தியாயனர்போ தாயனரோ 
டொப்பரும்வை கானசரென் றுள முனிவ ரறுவர்களு 
மப்பெரிய ஞானமுனி வரனையடுத் தறைகின்றார் . 


( இ - ள் .) இவ்வாறு நிகழுங்காலத்தில் பிரசித்தமாகச் சொல்லப்படு 
கின்ற கியா திவாய்ந்த ஆபஸ்தம்பர் , சாஸ்திரீய ஆராய்ச்சிவலிமிக்க ஆஸ்வ 
லாயனர் , குற்றமற்ற திராக்யாயனர் , காதயாயனர் , போதாயனர் , சமான 
மற்ற வைகானசர் என்னும் ஆறு முனிவர்களும் பெருமைமிகுந்த அந்த 
ஞான முனிவரையடைந்து சொல்வார்கள் . ( எ - று .) 

( ச ) 


தெளிநுன்னூல் வடித்தெடுத்துச் செய்தவெங்கள் சூத்திரத்தை 
யளியினொடு கடற்புவியி லனைவருமொத் துறுதிபெற 
வளநசையே மின்னோர்க்கு முரிமை கொள் வளிக்கின்றேம் 
பளகறுநற் றவவென்ன வவனுமிது பன்னுவனே . 


( இ - ள் . ) குற்றமற்ற விசேஷித்த தவத்தையுடைய ஞானமஹரிஷியே ! 
கர்மகாண்ட நுட்பங்களைத் தெளிவாக வடித்துத் திரட்டிச் செய்யப்பெற்ற 
எங்கள் சூத்திரங்களைக் கிருபையினாலே கடல்சூழ்ந்த பூமியிலுள்ள( மேலோர் ) 
யாவரும் அங்கீகரித்து இகபரசாதகம் பெறும் பொருட்டு அபேக்ஷிக்கின்றோ 
மாகையால் இவ்வறுபத்து நால்வருக்கும் எங்கள் சூத்திரம் உரியதாகும்படிக் 
கொடுக்கின்றோம் என்று சொல்லக்கேட்ட ஞான முனிவர் சொல்வார் . 
( எ - று . ) 


குலநெறி நிறுவிய சருக்கம் . 
கட்டு 
பெருக்கியசி ரௌதமொடு பேசுறுசா காபாகத் 
திருக்கு முதன் முவ்வேதத் தியன்றவேற்றுமையுள் போற் 
றிருக்கிலதர் வணத்துமுள திலங்கிரவி செழும்பெயராற் 
றரித்தவீ ரொன்பதெனும் பகுதியதச் சாகையே . 
( இ.ள். ) இருக்கு முதலாகிய மூன்று வேதங்களிலும் அதிகரித்த ஸ்ரௌ 
தபாகங்களிலும் சாகாபாகங்களிலும் அமைந்த வேற்றுமையிருப்பது போல் 
குற்றமற்ற அதர்வணவேதத்தும் பிரகாசிக்கின்ற சூரியனுடைய பெயரினா 
லே சூட்டப்பட்ட பதினெட்டுக் கண்டங்களையுடைய சாகையிருக்கின்றது . 
(எ - று .) 

ஸுர்யஸாகா எனச் சூரியனாலுரைக்கப்பட்டது பதினெட்டுக்கண் 
படங்கள் என்க . 


திசைவிளக்கும் பரிதியெழிற் சித்திரகுத் தத்தனையற் 
கிசைபெறவவ் வேதமொடு சூத்திரமீந் திருத்தலினா 
னசைகொளவன் வழிவருமிவ் வறுபத்து நால்வருக்கும் 
வசையில நுட்டானமது குலத்துரிமை வழக்கத்தால் . 
( இ - ள் . ) திக்குகளைத் தன் பிரகாசத்தினால் விளக்குகின்ற சூரியபக 
வான் அழகிய தன் புத்திரராகிய சித்திரகுப்தருக்குக் கீர்த்தியுண்டாகும்படி 
அவ்வதர்வண வேதத்தையும் சௌரமான சூத்திரத்தையும் கொடுத்திருப்ப 
தால் விரும்புகின்ற அச்சித்திரகுப்தர் வம்சத்திலுதித்த இவ்வறுபத்து நான்கு 
சீர்க்கணக்கருக்கும் வம்சத்துக்கு ய வழக்கத்தினால் அவ்வேதமும் சூத்திர 
முமே அநுஷ்டானத்திலிருக்கவேண்டியதாகும் . ( எ - று .) 

( எ ) 
ஆயினுமீங் குங்கணெதி யாமோதித் திவ்வழியே 
மேயிடுக நற்சௌர மானவிதி விள்ளாமற் 
றூயகிரி யைகளாற்றிச் சொலற்கரிய பேரெய்தித் 
தீயவெலா மொருவியிவர் சிறக்கவென விதித்திட்டான் . 
( இள் ) ஆனாலும் உங்கள் சூத்திரத்தை அநுசரித்து விசேஷித்த ஸௌ 
ரமான விதி நீங்காமல் இவ்வழியே நடக்கக்கடவார்கள் . மேலும் பரிசுத்த 
மான சௌரமான சூத்திரப்பிரகாரமான கர்மாநுஷ்டானங்களைச் செய்து 
கொண்டு குற்றமெவையும் நீங்க இவர்கள் சிறந்து வாழ்க என்று அந்த ஞான 
மஹரிஷி திட்டஞ்செய்தார் . ( எ - று . ) 

( அ ) 
தலநெறிநிறுவிய சருக்கம் முற்றும் . 
ஆகப்பாயிரமுட்படக் கூடிய செய்யுட்கள் உஙச . 


ஒன்பதாவது 


அவ்யகவ்யக்கிரியைகூறியசருக்கம் 


(பானிகர் கூற்று .) 
தேனுகரச் சிறைவண்டர் செழுங்கமல முகமலர்த்தும் 
வானவன்றொல் குலம்விளக்க வருமைந்த முகநோக்கி 
யானகுல நெறிக்கமைந்த வவ்வியகவ் வியவிதிகண் 

ஞான முனி வரன் பண்டை நவின்ற முறை புகன்றிடுவாம் . 
( இ - ள் .) சிறைகளை யுடைய வண்டுகள் தேனுண்ணும்படிச் செழித்த 
தாமரை மலரை விரிக்கின்ற சூரியபகவானது பழமைபெற்ற வம்சம் விளக்க 
உற்பவித்த புத்திரர்களை நோக்கி அக்குலதர்மரீதியாகப் பொருந்திய சுபாசு 
பச் சடங்குகளைப் பழைய முறைப்படி ஞான மஹாரிஷி சொல்லியவண் 
ணம் கூறுவோம் . ( எ - று ) 

பண்டைமுறைாவின்ற கூடறிவோம் என இயைக்க. பழையமுறை - 
சூரியன் தன் மரபினர்க்கென்று வகுத்த விதிகள் . நவின்ற - வினைப்பெயர் . 
வண்டுகள் தேனுண்ண ஏற்கனவே கொண்டுள்ள தாமரையைச் சூரியன் 
அலர்த்திவிட்டுபகரித்தாற்போல் ஞான முனிவரன் அவ்வம்சப் புத்திரர்க் 
கென்றேற்பட்டுள்ள தர்மங்களை விளக்கியுபசரித்தான் , என வள்ளுறைப் 
பொருள் கொள்க . 

( க ) 
( ஹவ்ய கிரியைத் தொகுப்பு ) 

வேறு . 
சன்மகா லத்துச் சடங்கபி தானஞ் 

சாற்றுதல் தொட்டிலேற் றிடுகை 
நன்மையன் னப்பி ராசனஞ் சௌள 

நவிலும் நயனமே வதுவை 
தன்மைசால் கருப்பா தானம்பூச் சூட்ட 

றகை கொள்சீ மந்தபுஞ் சவனம் 
புன்மைதீர் தினசரியைய நுட்டானம் 

புரியுபா கருமமோம் புதலே . 
( இ - ள் . ) ஜாதகர்மம் , நாமகரணம் , டோலாரோகணம் , அன்னப்பிராச 
னம் சௌளம் , உபாயனம் , விவாஹம் , கர்ப்பாதானம் , பூச்சூட்டல் , சீமந் 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கஉஎ 


தம் , பும்சவனம் , நித்யாநுஷ்டானம் , உபாகர்மம் ஆகிய இக்கர்மங்களைப் 
பாதுகாக்க . ( எ - று . ) 


ஜாதகர்மம் என்னாது ஜன்மகாலத்துச் சடங்கு என்றதனால் உபநிஷ் 
கிராமண முதலிய சடங்குகளுந் தழுவப்படும் . நன்மை என்று சிறப் 
பித்தவதனால் அன்னப்ராசன சௌளங்களும் , ‘ நவில் ) என்றதனால் உபாய 
னமும் , தன்மைசால் தகைகொள் என்ற அடைமொழிகளால் கர்ப் 
பாதானசீமந்தாதிகளும் , புரி என்ற மிகையால் உபாகர்மமும் குறித்த 
காலவரையறைக்குட் செய்தல் விதி என்பதூஉம் , புன்மைதீர் என்ற விசே 
டணத்தால் போஜன விதி முதலியனவும் நித்யாநுஷ்டானக்கிரியை எனவே 
யடங்குமென்பதூஉம் பெற்றாம் . 

( உ ) 


. 


இச்சருக்கத்துக் கவிகட்கெல்லாம் அடைமொழிகளிற் பய் 
னுள்ளவற்றை மாத்திரம் தழுவி எனையவற்றை நீக்கியே உரை 
கூறுவாம் . 

னில் சடங்குகளைக் கிரமமாகக் கூறுங்கால் 
இடைக்கிடை அடைமொழிகளுக்கு முறைகூறுதல் சிறப்பன் 
மையின் . 


( க - வது ஜாதகர்மம் . ) 
மகவுதோன் றியவீ ரைந்தின நீங்க 

மறுதினம் பெற்றவர் புனறோய்க் 
தகமகி ழனுக்ஞை கொண்டுய ராச 

மன்னிய மங்கநி யாசம் 
மிகுபவித் திரந்தந் நெறிப்பிராணாயா 

மத்தொடு சங்கற்ப மேவிப் 
பகவனைங் கரனைப் பராய்ப்புண்ணி யாக 

வசனமானைந்து முட் பருகி . 


( இ - ள் . ) சிசுபிறந்த பதினோராநாள் மாதாபிதாக்கள் செய்பவை 
மங்களஸ்நாநம் , அநுக்ஞை , அங்கீகரித்தல் , ஆசமன்யம் , அங்கந்யாசம் , 
பவித்திரம் , பிராணாயாமம் , சங்கற்பம் , விக்நேஸ்வரபூஜை , புண்யாகவச 
னம் , பஞ்சகவ்யம் . ( எ - று .) 

அநுக்ஞை மந்திரம் தான் சொல்லப் புரோஹிதர் அங்கேரித்தல் மரபு 
என்றற்கு அகமகிழ் ) என்றும் , ஆசமன்ய அங்கந்யாச ப்ராணாயாமங்கள் 
சைவ வைணவ மதங்கட்கு வெவ்வேறாதலின் அவ்வம்மதஸ்தர் அவ்வவற் 
றைச்செய்க எனற்கு தந்நெறி என்றும் , சைவர்கள் விக்நேஸ்வரபூஜை 


கஉஅ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


செய்வதற்குப் பதிலாக வைஷ்ணவர்கள் விஸ்வக்சேனர் பூஜை செய்க எனக் 
குறித்தற்குப் பொதுப்படக் கடவுள் எனப் பொருள் தரும் பகவன் 
என்றும் அடைமொழிகள் வேண்டப்பட்டன . பகவனைங்கரன் என்பது 
பகவானாகிய ஐங்கரன் என மற்றோர் பொருளில் இருபெயரொட்டுப்பண் 
புத்தொகையாம் . பகவன் - ஆறு குணங்களையுடையவன் . அக்குணங்கள் ஐஸ் 
வரியம் , வீரியம் , புகழ் , திரு , ஞானம் , வைராக்யம் என்பன . 


( இதுவுமது . ) 


நாந்திசெய் தோங்கு மங்கிசந் தான 

நலந்தரு மாயுளி னோம் 
மேந் துகூ விளமி ராறினா குதிதந் 

திலங்கெரிப் பூசையு மியற்றி 
ஆய்ந்தன சம்பா வனைமறை யோரை 

யடிபணிந் தாரதி பெற்று 
வாய்ந்தசீர்ப் பிரகற் பதிதனைப் பூசித் 

தரும்பிரா யசசித்த மகிழ்வார் . 


( இ - ள் .) நாந்திபூஜை , அக்கினிசந்தானம் , ஆயுஸ்ஹோமம் , அக்னியின் 
பேரில் புனர்பரிசேஷனம் , வில்வசமித்துப் பனிரண்டு நெய்யில் தோய்த்துப் 
பனிரண்டு ஆகுதி , அக்னிபூஜை , உபசாரபூஜை , அபிவாதனம் , ரக்ஷை , 
சம்பாவனை , பிராம்ஹணபூஜை , தக்ஷணை , ஆசீர்வாதம் , சுமங்கலி ஹாரதி , 
பிரகஸ்பதிபூஜை, பிராயச்சித்தம் ஆகிய இவைசெய்வது . ( எ.று.) 


பிராயச்சித்தம் , கர்மதோஷபரிகா ரார்த்தம் . 


ஒவ்வொரு சடங்குகட்கும் பிரதமத்தில் அநுக்ஞை, அங்கீகரித்தல் , 
ஆசமன்யம் , அங்கந்யாசம் , பிராணாயாமம் , பவித்திரம் , சங்கற்பம் , விக்நேஸ் " 
வரபூஜை இவைகளும் , இறுதியில் அபிவாதனம் , ரக்ஷை , சம்பாவனை , பிராம் 
ஹணபூஜை , ஹாரதி , பிரகஸ்பதிபூஜை இவைகளும் பொதுவிதியாகுமாத 
வின் செய்யுட்களில் ஒவ்வொன்றுக்கும் அடிக்கடி கூறல் மிகையென்று 
விடப்படுமாயினும் கூறியதாகவே கொள்க . 

( ச ) 


( உ - வது நாமகாணம் . ) 


சிசுவினைச் சிரத்து நெய்யிடைத் தோய்த்த 

செவ்விமுத் தருப்பையா னீரா 
லிசைபெறத் தீண்டி யிரவியை யன்னை 

யெழில் பெறக் காட்டிவந் திருப்ப 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கஉகூ 


நசைமிக வரிசித் தட்டின் முக் கோடு 

நாட்டியாண் டொடுமதி நவில்பேர் 
வசையறக் கனகாங் குலியினாற் றந்தை 

வரைந்து சித்திடல் வழக்கால் . 


E 


( இ - ள் . ) அப்பதினோராம் நாளிலேயே நாமகரணமும் செய்தல் ; அதன் 
கிரியை : - அநுக்ஞை...புண்யாகவசனம் , நாந்தி பூஜை , மூன்றுதருப்பை 
யை ஆஜ்யத்தில் ( நெய் ) தோய்த்துச் சிசுவின் சிரசில் ஸ்பரிசித்து ( தடவி ) ப் 
பின் நீரில் தோய்த்து ஸ்பரிசித்தல் , சிசுவைத் தாயார் வெளியிற்கொண்டு 
வந்து சூர்யதரிசனம் செய்வித்தல் , தாம்பாளத்தில் அரிசி பரப்பி பிதா பொன் 
மோதிரத்தினால் மூன்று கோடிழுத்து முதல் கோட்டில் வருஷநாம்னா, 
இரண்டாவதில் மாசநாம்னா , மூன்றாவதில் வியவஹாபநாம்னா என்று எழுதி 
உபசாரபூஜை செய்து பேரிடல் , அபிவாதனம் ... பிரகஸ்பதி பூஜை செய்தல் . 
( எ - று .) 


( கூ - வது டோலாரோகணம் , ச - வது அன்னப்ராசனம் . ) 


நற்சுமங் கலிகட் கரிசனம் பாகு 

நல்லிலை குங்கும நல்கிப் 
பொற்சமைத் தொளிகொ டொட்டிலேற் றிடுக 

புகுமதி யாறினி னார்தி 
யெற்செறி யெரிசந் தான நூற் றெட்டா 

மெழில்பெறு கூவிளஞ் சமித்தான் 
முற்செயா குதியி னவிசன மகவாய் 

மும்முறை யருத்து தன் முறையே . 


( இ - ள் . ) அநுக்ஞை முதல் புண்யாகவசனம் வரையில் செய்தபின் மஞ் 
சள் , குங்குமம் , தாம்பூலம் நாரிகேள சகிதம் சுமங்கலிகட்குக் கொடுத்துத் 
தொட்டிலேற்றிச் சம்பாவனை முதலிய செய்தல் . சிசுப்பிறந்த ஆறாமாதம் 
அநுக்ஞை... புண்யாகவசனம் , நாந்தி , அக்னிசந்தானம் , ஷ புனர்பர்சேஷ 
னம் , ஆஹுதி க o அ வில்வமிசத்து ஆஜ்யத்தில் தோய்த்து , ஆஹுதி ) அவிச 
அன்னத்தைப் பரமான்னத்தோடு கலந்து மூன்றுதரம் பிதா மா நாகரத்திற் 
கொடுக்க அவள் சிசுவுக்கு விநியோகித்தல் , அக்னிபூஜை முதலியன செய் 
தல் . ( எ.று. ) 


நாரிகேளம் - தேங்காய் , அரிசனம் - மஞ்சள் . 


17 


கூ 0 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


. 


( ரு - வது சௌளம் .) 


நாணலாஞ் சமித்தை யைந தினா குதியு 

நல்கியைந் தருப்பைகள் சிரம்வைத் 
தாணமொ டுரோமஞ் சகிதமாய்க் கண்டித் 

தட்சதை சொரிந்துகோ மயத்தோ 
டேணுறச் சேர்த்தான் முதுகினி லிடுத 

லேன் றவா சிகைகொள லென்பார் 
பூணு நூன் மன்றற் கலசபா லிகைகள் 

பூட்டுமா விளங்குறப் புகல்வாம் . 


( இ - ள் . ) அநுக்ஞை...புண்யாகவசனம் , நாந்தி , அக்னிசந்தானம் , புனர் 
பரிசேஷனம் , பின் நாணல் சமிந்த இருபத்தைந்து ஆஜ்யத்தில் தோய்த்து 
ஆஹ மதி , கார தர்ப்பத்தைச் சிரசில் வைத்து ரோமசஹிதம் கண்டித்துச் 
சிரசில் அடை சமர்ப்பித்துக் கண்டனமான ரோமதர்ப்பங்களைச் சாணத் 
துடன் தொன்னையேற்றுப் பசுவின் முதுகிற்சேர்த்து விடுதல் , சாம்பிரதா 
யப்படி சிகைவைத்து வபனஞ் செய்து கொள்ளல் , அக்னிபூஜை முதலி 
யன . இனி பாயனம் , விவாகம் முதலியவற்றுக்குரிய கலசபாலிகா ஸ்தா 
பனக்கிரமத்தை முதற்கட் கூறுவோம் . ( எ - று . ) 


என்றவா எனச் சிறப்பித்தவதனால் , புத்திரன் பிறந்த மூன்றாம் 
வருஷத்தில் அஸ்வனி நட்சத்திரத்தில் துலால்க்னத்தில் சௌளகர்மம் 
செய்தல் விதி என்றறிக . 

( எ ) 
( உபநயன விவாஹாதிகட்குக் கலசபாலிகா 

ஸ்தாபனம் . ) 
மண்டபந் தனிற்பொற் பீடமீப் பெய்த 

வல்சிநாற் சதுரமா யமைத்துக் 
கொண்டநீர்க் கரகத் தரதன மிட்டுக் 

குளிர் நறுஞ் சூதபத் திரமே 
லெண்டக நாரி கேளமு மதன்மீ 

தெய்வமி றருப்பைகூர்ச் சமும்வைத் 
தொண்டளச் சாந்தட் சதைபுனைந் தாடை 

யுடுத்துயர் பிரதிமை யிலக்கி . 
( இ - ள் . ) மந்திரசரிதம் மண்டபத்தில் ஆசனத்தின்மேல் தண்லெம் 
( அரிசி ) சதுமாகப்பரப்பிக் கந்தாக்ஷதையணிந்து கடம் ( கலசம் ) ஸ்தா 
பித்து அதில் கங்கை நிரப்பி உள்ளே இரத்தினம் ( ஸ்வர்ண புஷ்பம் ) . 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கஈக 


மாங்கொத்தைச் சேர்த்து மேல் நாரிகேளம் வைத்து அதன் மேல் தர்ப்பை 
கூர்ஜம் சேர்த்துக் கடத்திற்கு வஸ்திரம்சாத்திக் கலச ஆவாஹன தேவதை 
பிரதிமை செய்து . (எ - று . ) 
வல்சி - அரிசி . சூதபத்ரம் - மாந்தழை . 

( அ ) 
( இதுவுமது . ) 
இனிதுறக் கீழ்வைத் தைம்பெருங் கலக 

மிந்திரன் றிக்கினி லிரண்டு 
புனிதனாஞ் சித்ர குத்தருக் கொன்ற 

பொருந்துகே தாரிக்கொண்டும் 
கனிவுட னிரவி குலகுரு வோம் 

கந்தர்வர் தமக்குமுக் கலசந் 
தனியுற நிரலே நிறுவியல் விரவி 

தன்கல சத்தினைச் சூழ . 


( இ - ள் . ) அந்தந்தக்கலசத்தினடியில் லை த , பாக்குத் திக்கிலே முதல் 
வரிசையாக இரண்டுகலசம் , அதாவது சித்தி ( பர்னிசகிதம் ஒன்று , 
கேதாரியம்மன் கலசம் ஒன்று ; இரண்டாவது : பா 5 மூன்று கலசம் , 
அதாவது ஆதித்தன் பத்னி சகிதமாக ஒன்று , குலகுரு ஒன்று , கெந்தர்வ 
கலசம் ஒன்று ; இங்ஙனம் அமைத்துச் சூரிய கலசத்தைச் சுற்றிலும் . 
( எ - று .) 

( க ) 
( இதுவுமது . ) 
அமைத்தபா லிகைகண் மணலிடு மேடை 

யட்சதை சந்தன மணிந் 
கமைகொள்வன் மீக மிருத்திகை நிரப்பிக் 

காணுமா விலைகணான் மூலைக் 
கமுதமே விராயொன் பான்வகைத் தான்ய 

மடைவினிற் சேர்த்துத லகவை 
சமமிகு மைந்து முதனவங் காறுஞ் 

சாருப நயனமுத் தமமே . 
( இ - ள் .) பாலிகைகள் பனிரண்டு ; மந்திரசகிதம் மணலை நான்கு திக்கி 
னும் ஸ்தாபித்துப் பாலிகைகட்கு சந்தன அக்ஷதை சமர்ப்பித்து மணல் 
மேல் அமைத்து உள்ளே புற்றுமண் சேர், TE :33.5 ஒவ்வொன்றிலும் 
நான்கு மூலைக்கும் நான்குமாவிலை சேர்த்து- Insus நவதான்ய தைக் 
கலந்து அதனுள் சேர்ப்பிக்க . உபநயன காலவரையறையாவது புத்திர 
னது ரு வயசு முதல் கூ - வயசு வரையில் உத்தமம் , மேல் அதமம் . ( எ 

(எ - றும் 


கஙஉ 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


1 


அடைவுற என்றார் மாங்கல்ய ஸ்திரீகள் நவதான்யமிடல் வழக்க 
மென்பதறிவித்தற்கு . 

( க 0 ) 
( கூ -வது உபநயனம் , இதுமுதல் ஐந்துகவிகளாற் 

கூறுகின்றர் . ) 
இருத்து பொற் றம்ப மங்கலக் கொடியா 

ரோகண மியல்புளி யியற்றித் 
திருத்திய கலசத் தவ்வவர் பூசை 

செய்யபா லிகையொடு செய்தே 
பெரிக்கட வுளின்சந் தானமற் றுதக் 

சாந்திபேரின்புட னாட்டல் 
கருத்தினா லாவா கனப்பெருந் தெய்வங் 

களுக்குநற் பூசைசெய் வதுவும் . 
( இ - ள் .) ( இயல்புளி என்றமையால் ) மாதாபிதாக்கள் மங்களஸ்நா 
நஞ்செய்தல் , அநுக்ஞை... புண்யாஹவசனம் செய்தபின் , ஸ்தம்பப் பிரதிஷ் 
டை , சுபத்வஜாரோகணம் , கலசம் , பாலிகை பூஜை , அக்னிசந்தானம் , பிள் 
ளைக்கு உதகசாந்தி ரோல் ஸ்நாகஞ்செய்வித்தல் , இரண்டாம் நாட்காலை ஆவா 
ஹன தேவதைபூஜை செய்வித்தல் . ( எ - று .) 

மற்றுதக சாந்தி என்றதனால் முதல் நாள் மாலை உதகசாந்தி செய்த 
நீரால் இரண்டாம் நாள் காலை பிள்ளையை ஸ்நாநமாட்டுதல் விதியாம் . ( கக ) 
மற்றைநாட் காலை வபனமேற் றூய்மை 

மாலிகை புனைந்துகங் கணங்கை 
பெற்றிடத் தரித்துப் பாலரோ டுண்டி 

பேணியே சங்கற்ப முரைத்துப் 
பற்றிய முந்நூ லணிதலீன் சேரைப் 

பரவுத னாந்தியுத் தரியஞ் 
சுற்றியே காயத் திரியும் தேசஞ் 

சொன் முறை தந்துநல் குவதே . 


( இ - ள் . ) பிள்ளைக்கு வபனம் , ஆசமன்யம் ... பிராணாயா மஞ்செய்வித்தல் , 
மாலை ( அம்மான் ) தரித்தல் , சுபத்வஜாரோகணத்துக்கும் பிள்ளைக்குங்கங்க 
ணந் தரித்தல் , குமாரபோஜனம் , சங்கற்பஞ்சொல்லி யக்ஞோபவீததார 
ணம் , பிதுர் மாதுர் பூஜை , நாந்தி , உத்தரீயம் கொடுத்தல் , ஆசமன்யம் ... பிரா 
ணாயாமஞ்செய்து சங்கற்பஞ்சொல்லி மாதாபிதாக்கள் நடுவில் புத்திரனிருக் 
சப் பட்டுவஸ்திரத்தால் மூடிப் புத்திரன் செவியில் பிதா காயத்திரிமந்திரம் 
மூன்றுதரம் அநுக்ரஹித்தல் . ( எ - று .) 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கங ங 


ஆசமன்யாதி சடங்குகளை தூய்மை என்ற வளவிலடக்கினார் . மேல் 
சுத்தி என்பதூஉமது . பற்றிய முந்நூல் என்ற சிறப்பினால் , யக்ஞோ 
பவீததாரணமானவுடன் பொன் வெள்ளி பூணூல் மரியாதை செய்பவர்கள் 
செய்யுந் தாந்த்ரீகவிதி கொள்க . சொன் முறை என்றமையின் வலது 
செவியிற் காயத்ரீ மந்திரமுபதேசிக்கும் வழக்கமும் அதுமுதல் சந்தியாவக் 
தனம் செய்யவேண்டுதலுங்கொள்க . 

( கஉ ) 


முஞ்சிதா ரணம்பின் னசினமுந் தண்ட 

பலாசமுமுறைவழி யேற்று 
விஞ்சிய சமிதா தானமேற் பலியேற் 

றிடுவது வெந்தழற் பூசை 
தஞ்சுற வபிவா தனமிரட் சையுஞ்சம் 

பாவனை வேதியர் பூஜை 
வஞ்சிய கொடுக்கு மாரதி பெறுதன் 

மாலையிற் செய்வகை வகுப்பாம் . 


( இ - ள்.) முஞ்சிதாரணம் , அஜினம் (மான்தோல் ) பூனூலிற்கட்டுதல் , 
தண்டபலாசங் கொடுத்தல் ( முறைவழி ) என்றமையால் , ஷ . தண்டபலா 
சம் புரோஹிதர்தரப் பிள்ளை வலக்கையால் வாங்கி இடது புயத்தில் வைக்க 
வேண்டும் ) , சமிதாதானம் , பிக்ஷையேற்றல் (பிள்ளை , தாயார் அம்மாமி 
முதலியோரிடத்தில் அரிசி பிக்ஷை வாங்குதல் ) , அக்னிபூஜை , அபிவாதனம் 
( தஞ்சுற என்றது இருகரமும் இருசெவியில்வைத்து நமஸ்கரிக்கும் கிர 
மம் விளங்கற்கு ) , ரக்ஷை , சம்பாவனை , பிராம்ஹணபூஜை , கோஷ்டிகளும் 
புரோகிதரும் ஆசீர்வாதம் , அபிவாதனம் , ஹாரதி . இனி யிரண்டாநாள் 
மாலையிற் செய்யும் சடங்குகளாவன. ( எ - று .) 
கடங்கொளு மாவா கனர் பெரும் பூசை 

காட்டுறு சமிதையிற் றானந் 
தொடங்குமா மறையோர் பூஜைசெய் தாசி 

யேற்றலா ரதியிவை தொடர்பாஞ் 
சடங்குநா லாநாள் வரைக்குமாங் குண்டத் 

தழறரை யெஞ்சிய வோமந் 
திடங்கொள்கந் தருவ னிரவிக்கும் புரிந்து 

செந்தழற் பூசைமுற் றுவதே . 


( இ - ள் .) கலச ஆவாஹன தேவபூஜை , சமிதாதானம் , பிராம்ஹண 
பூஜை , ஆசீர்வாதம் பெறல் , ஹாரதி ; இவைகளே நான்காந்தினம் வரையி 
லும் ஒவ்வொரு நாளிலும் காலை மாலை செய்யத்தக்கவைகளாம் , (இனி 


> 


ககூ 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
ஐந்தாநாட்காலையில் ) ஆவாஹன தேவதைபூஜை , சமிதாதானம் , சேஷ 
ஹோமம் (குண்டத்திலிருக்கும் அக்னியைத் தரையிற் கொட்டிச் செய்தல் ) , 
கந்தர்வஹோமம் சூர்யஹோமம் ( ஒவ்வொன்றும் பனிரண்டு ஆகுதி ) , அக்னி 
பூஜை (மிச்ச ஆஜ்யத்தில் பெல்லம்சேர்த்துப் பூர்ணாகுதி ) , அபிவாதனம் , 
ரக்ஷை . ( எ - று . ) 

( கச ) 


வேதியர்ப் பூசித் துடன் புனர் பூசை 

மேவுமா வாகனர்க் கியற்றிப் 
போதுறழ் கரகங் கணவிசர்ச் சனையாம் 

புரோகிதர் பூஜை செய் தனுப்ப 
லோ துபா லிகைகங் கையினிடை விடுத்த 

லுத்தம மைந்தின முரைப்ப 
மாதுநிச் சயித்து மன்றமா மணஞ்செய் 

வரன் முறை கூறுதுங் கேண்மின் . 


( இள் . ) பிராம்ஹண பூஜை , ஆசீர்வாதம் , ஆவாஹனதேவதைகளுக்குப் 
புனர்பூஜை , கங்கண விசர்ஜனம் ( போதுறழ்கரம் என்றதனால் முன்பு 
சுபத்வஜாரோகணத்திற்கும் பின் பிள்ளைக்கும் விசர்ஜித்தல் முறையெனக் 
கொள்க ) , ஹாரதி , பிரகஸ்பதிபூஜை செய்தனுப்புதல் , பாலிகைகளைச் சம்பி 
ரதாயப்படி கங்கையில் விடுத்தல் . உபநயனம் ரு - நாள் உத்தமம் . (கூ -நாள் 
மத்திமம் , க - நாள் அதமம் ) . இனிக் கன்னிகையை நிச்சயித்து விவாகஞ் 
செய்யுங் கிரமம் கூறுவோம் . ( எ - று .) 


மாதுரிச்சயித்து என்று தோற்றுவாய் செய்தடுத்தாற்போல் மன்ற 
( நிரம்ப ) எனக் கூறிய சொல்லாற்றலால் , நிச்சயதார்த்தம் - மந்திரநெறி 
யன்று , வாக்குத்தத்தமேயாம் என்றும் , அவை வழக்கம் போற் கொள்க 
வென்றும் கூறினாராயிற்று. ( உாையிற்கோடலென்னுமுத்தியால் ) நிச்சய 
தார்த்த விதியாவன : - வதூவரவார்சுகள் விக்னேஸ்வர பூஜை முடித்து 
இரண்டு தாம்பாளத்தில் வெவ்வேறாக சந்தன புஷ்ப தாம்பூல குங்கும மஞ் 
சள் சகிதம் நாரிகேளம் ஸ்தாபித்து அதன்மேல் கேதாரியம்மனைப் பூஜித்து 
வரனுடையவும் கன்னிகையினுடையவும் வர்க்கப்ரவரங்களையுச்சரித்துக் 
கன்னிகை வார்சுகள் கன்னிகையை நிச்சயதார்த்தம் செய்து கொடுத் 
தேன் என்று கூறி வரனது தாம்பாள் திரவியங்களைக் கன்னிகை மடியில் 
கட்டுவது . 

கன்னிகைவார்சுகளிடமிருந்து முகூர்த்த பத்திரிகை சஹிதம் 
மற்றொரு தாம்பாள் திரவியங்களை வரனுடைய வார்சுகள் பெற்றுக்கொள் 

( கரு ) 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கூடு 
( எ - வது விவாஹ்விதி, இதுமுதல் கஎ - கவிகளால் 

கூறுகின்றர் .) 
பூமலி நறுநீ ராடிய பெற்றோர் 

புதல்வனோ டநுக்ஞைமுற் புரிந்து 
வாமமார் தம்ப நாட்டிமேற் றுவசம் 

வயக்கியைங் கலசம்பா லிகைக 
ளேமுறப் பூசித் தங்கிசந் தான 

மியல்சமிதையிற்புரி தான 
நேமமார் தெய்வ மிருடிகள் பிதிர்க 

டர்ப்பண நெறிமுறை தேர்ந்தே . 
( இ - ள் .) விவாஹபிள்ளையின் மாதாமிதாக்கள் புத்திரசகிதம் மங்கள 
ஸ்நாகஞ்செய்து அநுக்ஞை ...புண்யாஹவசனம் , ஸ்தம்பப்பிரதிஷ்டை , சுப 
த்வஜாரோகணம் , ஐந்து கலசத்திற்கும் சூரியகலசத்தைச் சுற்றியுள்ள பாலி 
கை பனிரண்டுக்கும் பூஜை , பிள்ளையின் பெற்றோர் அக்னிசந்தானம் , பிள் 
ளை சமிதாதானம் , தேவ , ரிஷி , தேவபிதுர் தர்ப்பணங்களுஞ்செய்தல் .( கசு ) 

மந்தனை வபனஞ் செலுத்தியே கன்னி 

மா துரு பிதுரிவர் விரதச் 
செந்தழற் சந்தா னம்புரிந் தவட்குச் 

செனனகா லம்முதற் சடங்கு 
தந்துமா மகற்கு மணவுடை முந்நூ 

றரித்தெழிற் கங்கண முடனே 
சுந்தரன் றேச யாத்திரை வடபா 

லேகலுந் தொடர்ந்தினி தழைத்தே. 
( இ - ள் . ) பிள்ளைக்கு வபனம் , கன்னிகை மாதாபிதாக்கள் அக்னிசந்தா 
னம் , கன்னிகைக்கு ஜாதகர்மம் , நாமக ரணம் , அன்னப்ராசனஞ் செய்தல் , 
பிள்ளைக்கு முகூர்த்தவேஷ்டி கொடுத்து உபவீதம் தரித்தல் ( பொன் 
வெள்ளி பூணூல் மரியாதை செய்பவர் செய்தல் ) , கங்கணம் ( எழில் - என் 
றதனால் முந்தி சுபத்வஜாரோகணத்திற்கும் பின் பிள்ளைக்கும் தரித்தல் 
கொள்க ) , பிள்ளை தேசயாத்திரை வடக்குமுகமாகச் (சம்பிரதாயப்படி மூட் 
டைகட்டிக்கொண்டு ) செல்வது , கன்னிகையின் மாதுர் பிதுர்கள் வரனை 
அழைத்து வந்து . (எ - று .) 

( கள் ) 
அணங்கனா ளீன்றோர் தாம்வர பூசை 

யாற்றிமா மனையிடைக் கொடுபோய் 
வணங்குறு கங்கை பூசையக் கன்னி 

வடபுலம் புக்கன ளியற்றி 


. 


ககூசு 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
யிணங்குபொன் னூஞ்ச லேறிமா மாலை 

யிவனெனக் கன்பனென் றிடலு 
மணம்புரி வரற்கு விரலணி கன்னி 

மாதையீன் றவன்றரித் திட்லே . 
( இ - ள் .) விவாஹ பிள்ளைக்குக் கன்னிகையின் பெற்றோர் வரபாக 
பூஜை செய்தல் , கன்யை உத்தரதிசையிற்சென்று கங்கை பூஜை கலசத்திற் 
செய்தல் ( வணங்குறு என்ற விசேடணத்தால் காதோலை , கரியமணி , 
வளையல் , மஞ்சள் , சீப்பு வைத்துப்பூஜிக்கும் சம்பிரதாயம்கொள்க ) , கன்னி 
ஊஞ்சலேறி பிள்ளைக்கு மாலை தரித்தல் , பிள்ளைக்குக் கன்னியின்பிதா மெட் 
பெத்தரித்தல் . ( எ.று. ) 

( கஅ ) 
மெல்லியா டாளி லுப்பிடூஉ மணிப்பூண் 

மேவுறு வரன் பிதா வணிய 
நல்லெழி லாட்குக் கடிமணச் சேலை 

நல்கியே கங்கண மிடக்கைப் 
புல்லுற விவர்க டங்கள் பெற் றோரைப் 

பூசைசெய் தகங்குளிர்ப் பூற 
வெல்லையின் மகிழ்ச்சி யெய்திய பின்ன 

ரிலங்கெரிக் கடவுளைத் துதித்தே. 
( இ - ள் . ) பிள்ளையின் பிதா கன்னிகையின் பாதத்தில் உப்புச்சொரிந்து 
ஆபரணம் பூட்டுதல் , கன்னிகைக்கு முகூர்த்தவஸ்திரம் கொடுத்தல் , பெண் 
ணுக்குக் கங்கணம் இடதுகையில் மாப்பிள்ளை தரித்தல் , பிள்ளையும் பெண் 
ணும் தங்கள் மாதுர் பிதுர் பூஜையும் அக்னிபூஜையுஞ்செய்வது . ( எ - று .) () 


அங்கிசந் தானம் புரிந்தபின் னிவர்த 

மன்புடைத் தாதையர் தமக்குத் 
தங்குமா சமன்ய மாதியாம் புனிதச் 

சடங்கு செய் தவ்வரன் றந்தை 
செங்கரக் கனகாங் குள்யம்பெண் டந்தைக் 

கீதலுஞ் சிந்தையுண் மகிழ்ந்து 
துங்கமா சங்கற் பம்முறை கூறிச் 

சூத்திர கோத்திரஞ் சொலலே . 
( இ - ள் .) பெண்ணும் பிள்ளையும் அக்னிசந்தானஞ்செய்தல் , சுன்னிதை 
பிள்ளை இவர்கள் பிதாக்கள் ஆசமன்யம் ..பிராணாயாமஞ்செய்து வரன் பிதா 
கன்னிசைபிதாவுக்கு கனகாங்குள்யம் கொடுப்பது , கன்னிகை பிதா மஹா 
சங்கற்பஞ்சொல்லிக் கோத்திர சூத்திரம் உச்சரிப்பது , ( எ - று .) ( 20 ) 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கூள 


பிள்ளையி னருகிற் பெற்றவ செய்திப் 

பெண்பிதா நெற்பொலி குவையும் 
றுள்ளுறை தட்டி னாரிகே ளத்தை 

யோரிரு கரங்களாற் பற்றுங் 
கள்ளவிழ் குழற்பூங் கோதையை மனைவி 

கலந்தபா னீர்பெயக் கொடுப்ப 
வள்ளலின் கரம்பின் பற்றியே மகிழ்ந்து 

வாங்குதல் பண்டைநூல் வழக்கால் . 


( இ - ள் .) கன்னிகைபிதா விரைக்கோட்டையின் மேலிருந்து தட்டில் 
தண்டுல தாம்பூல நாரிகேளம் தக்ஷணைசகிதம் வைத்துத் தன் துடையின்மே 
லிருக்கும் பெண் நாரிகேளத்தை இருகைகளாலும் பற்றிக்கொள்ள , மாதா 
தாரைநீர் பாலுடன் ஊற்ற , பிள்ளையின் மாதா பிதாக்கள் சமீபத்திலிருந்து 
புத்திரன் கையைப்பற்றிக் கன்னிகையை பெற்றுக்கொள்ளுதல் . (எ - று .) () 


பதிமனை யாட்கு மவண்மகிழ் நனுக்கும் 

பண்புட னேர்பிர மாணந் 
துதிகொண்மாங் கல்ய பூசைசெய் தாசி 

சொல்லியே பெரியவர் தொடலு 
மதிபெற நுகத்தின் புழைவழி முக்கான் 

மாற்றியே மாதவள் கழுத்தி 
லதிரவாத் தியங்க டீபமுன் னிலையா 

யணிபெறப் பூட்டுத வழகால் . 


இ - ள் .) கன்னிகைக்குப் பர்த்தாவும் பர்த்தாவுக்குக்கன்னிகையும் பிர 
மாணம் , மாங்கல்ய பூஜை, கோஷ்டிகள் ஆசீர்வதித்து மாங்கல்யத்தை ஸ்பர் 
சித்தல் , நுகத்தடி துவாரத்தில் மாங்கல்ய சூத்திரத்தை மூன்று தரம் மாற்றிப் 
புரோஹிதர். கையில்வைத்துக்கொண்டு மந்திரம் மூன்றுதரம் பிள்ளையாற் 
சொல்வித்து அக்னிக்குக்காட்டித் தான் ஒருதரம் பிள்ளை ஒருதரம் ஷை மந் 
திரத்தை உச்சரித்துத் தீபசகிதம் மாங்கல்யந்தரித்தல் . ( எ - று .) 

அழகால் என்றமையின் சேஷையிட்டு ஆசீர்வதித்தலும் புஷ்பமாரி 
பொழிதலுங் கொள்க . 

(22 ) 
பட்டமே தரித்தற் குரியவர் தரிப்பப் 

பைம்பொனே தண்டுலந் தருப்பை 
தொட்டிர வியையும் புவியையு நோக்கித் 

தூயவா குதிகளீர் தன்பா 


18 


அ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


லிட்டநெற் பொரிபெண்ணுடன் பிறந் தோனே 

யீவதைக் கணவன்கைக் கொடுக்கும் 
வட்டமா மதிநேர் முகத்தவ ளோடு 

மண்டபம் வலம்வரு காலை . 
( இ - ள் . ) தம்பதிகளுக்குப் பட்டத்தரிப்போர் தரித்தல் , ஹிரண்யம் 
( ஸ்வர்ணபுஷ்பம் ) தண்டுலம் தருப்பை இவற்றைக் கையால் தொட்டுக் 
கொண்டு சூரியனையும் பூமியையும் பார்த்து அக்னி ஆஹுதி, மண்டபப் பிர 
தக்ஷிணம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வோராஹுதியாகப் பெண்ணின் பிராதா 
(சகோதரன் ) பெண்ணின் கையில் நெற்பொரிகொடுக்க அவள் பர்த்தா 
கையில் கொடுத்து மூன்று ஆஹுதி. ( எ - று . ) 

( உங ) 


ஆகுதி மூன்று தரமளித் தேதன் 

னாருயிர்த் துணைவிசோ தரற்கு 
மாகன கஞ்செய் மோதிர முதவி 

வலம்பெறு தழறனைப் பூசித் 
தோகைகொள் ளபிவா தன முட னிரட்சை 

யுற்றசம் பாவனை மறையோர்க் 
காகிய பூசை வணக்கமும் புரிந்தே 

யாசிபெற்றாரதி கொள்லே . 


( இ.ள்.) பெண்ணின் பிராதாவுக்குப் பொன் மோதிரம் மரியாதை செய்து 
அக்னிபூஜை , அபிவாதனம் , ரக்ஷை , சம்பாவனை , பிராம்ஹணபூஜை , தம்பதி 
கள் நமஸ்காரம் , ஆசீர்வாதம் , புரோஹிதர் மஹாஆசீர்வாதம் , ஹாரதி இவை 
நடத்துக . ( எ -று. ) 


( உச ) 


செய்யமண் டபத்தை வலனுறு காலை 

சேர்தரு கவுரிபூ சித்துத் 
தையலின் வலத்தா ளம்மிவைத் தேயுத் 

தாத்தருந் ததிதனைக் காட்டித் 
துய்யமாங் கலியஞ் சுபக்கொடி தனக்குந் 

தோன்றுகே தாரியம் மனுக்கு 
மெய்யுற மங்கை காட்டலுங் கனிபா 

லுண்பது சோபன மிகவே . 


( இ - ள் .) மண்டபப் பிரதக்ஷிணஞ்செய்யும்போது அம்மியின் மேலுள்ள 
கௌரிதேங்காய்க்கு உபசாரபூஜை , பெண்ணின் வலதுபாதம் அம்மியில் 
பர்த்தா தூக்கிவைத்தல் , அருந்ததிகாட்டல் , மாங்கல்யத்தைப் பெண் சுப 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கூக 
த்வஜாரோஹணத்துக்கும் கேதாரியம்மனுக்குங் காண்பித்தல் , விடுதிக்குச் 
சென்று பால் பழம் அமிசை , சுமங்கலிகள் சோபனம்பாடுதல் (எ.று.)(உரு); 


பிரதம தினத்து மாலையா வாக 

னப்பெருங் கடவுளர்ப் பேணி 
யெரியின்சந் தான மியற்றி நல் லபிவா 

தனமுட னிரட்சைவே தியரைக் 
கருதலா ரதிமண் டபம்வலங் கொண்டு 

கவுரி சித்தமு தருந்த 
லூரியதிச் சடங்கு நாடொறும் வருமே 

லுரைக்கு துஞ் சிறப்பமைந் தவையே . 


( இ - ள் . ) ஆவான தேவதாபூஜை , அக்னிசந்தானம் , அபிவாதனம் - 
ரக்ஷை , பிராம்ஹண பூஜை , ஆசீர்வாதம் , ஹாரதி , மண்டபப்பிரதக்ஷிணகா 
லம் கௌரி பூஜை , பால் பழம் அமிசை . இக்கவியிற்கூறிய சடங்குகள் 
விவாஹ பூர்த்திவரையிலுந் தினே தினே வருமாகையால் அவற்றை நீக்கி 
விசேஷ விதிகளை மாத்திரம் இனிச் சொல்வோம் . (எ - று . ) ( உசு ) 


ரண்டெனுந் தினத்துக் காலையில் வாச 

மினியகந் தப்பொடி முதலாய்த் 
ரண்டுள விளையாட் டக்கினி வலமாஞ் 

செப்புமம் மாலைபொன் னூஞ்சல் 
மருண்டமா னோக்கின் மாதர்தாம் பசைத்த 

னகர்வலம் வரலென வழுத்து 
மரண்டா மூன்றாங் காலைவான் புவிநட் 

டாகுதி தருப்பையா லளித்தல் . 
( இ ள் . ) இரண்டாநாட்காலை கெந்தப்பொடி உற்சவம் , பூச்செண்டாறு 
தல் முதலானவை , ஆவாஹனதேவதா பூஜை , அக்னிசந்தானம் , அக்னி 
பிரதக்ஷிணம் , அக்னிபூஜை , அபிவாதனம் ... பால் பழம் அமிசை , ஊர்கோ 
லம் , ஊஞ்சல் ; மூன்றாம் நாள் ஆவாஹன பூஜை , அக்னிசந்தானம் , தம்பதி 
கள் தர்ப்பத்தையெடுத்து நுனியை ஆகாயத்திற்குக் காட்டி அடியைப்பூமி 
யில் நாட்டி அக்னியில் ஆஹுதி. ( எ - று .) 

( உ.எ ) 
சருவதே வதைகள் பூசைவே திகைக்குத் 

தக்கிணங் கலசமொன் றமைத்து 
மருவிய சுயதா னத்திடை விடுத்தல் 

வடக்கினிற் கூர்ச்சமிட் டினிதாய்ப் 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
பருவமார் திதிகட் கன்னவா முடித்தல் 

பண்பறிந் தாங்குநா லாநாட் 
பெருமைகூர் நாக வல்லிமீ ராடிப் 

பிறங்குபூ தேவியைத் தொழலே. 
( இ - ள் .) அக்னிகுண்டத்துக்குத் தென்புறம் ஒருகலசம்வைத்து சர்வ 
தேவதாபூஜைசெய்து யதாஸ்தானம் விடுவது , உத்தர திக்கில் கூர்ஜம் 
போட்டு திதிபூஜை , யதாஸ்தானம் விடுவது , அச்னிபூஜை முதலியன ; 
மூன்றாம் நாள் மாலையில் ஆவாஹன தேவதா பூஜை பால்பழம் அமிசை 
நாலாம்நாள் நாகவல்லி , தபதிகள் மங்களஸ்நாநம் , ஆவான பூஜை , 
அக்னிசந்தானம் , பூமியைச் சேவிக்க . ( எ - று . ) 

( உ அ ) 


ஒப்பரு மருகன் நனக்கொர்துப் பட்டா 

வுதவுத லீன்றவர் பூசை 
செப்புமம் மாலை யருந்ததி யறு மீன் 

றிகழுரோ கணிசித்ரா வசுவே 
மெய்ப்பெருஞ் சத்த முனிவரர் பூசை 

விழுமிய வைந்ததாந் தினத்தின் 
வைப்பெரிச் சேட வோமமே தினிமேல் 

மாண்புறக் கொட்டியே புரிதல் . 


( இ - ள் . ) மாப்பிள்ளைக்கு மாமனார் நாகவல்லி துப்பட்டா நல்குதல் , தம் 
பதிகள் மாதுர் பிதுர்பூஜை , அக்னிபூஜை , அபிவாதனம் ... பால்பழம் அமிசை ; 
நாலாம் நாள் மாலை ஆவாஹனதேவதா பூஜை - மண்டபப் பிரதக்ஷிணகாலம் 
கௌரிபூஜை , அருந்ததி கிருத்திகை பூஜை , ரோகணி சித்ராவசு பூஜை , 
சப்தரிஷி பூஜை ... பால்பழம் அமிசை ; ஐந்தாம் நாட்காலையில் ஆவாஜுன 
தேவதாபூஜை, பூமியில் கொட்டி சேஷஹோமம் , அக்னிசந்தானம் , நமஸ் 
சாரம் . 


தம்பதி யிவர்கள் நாந்திமா பூசை 

தருப்பையெட் டாலக்கந் தருவன் 
பம்புறு முதரங் கீறியக் கலசத் 

தடியிலே வைத்திடல் பாங்கார் 
வெம்பெரிப் பூசை கலசதே வதைகள் 

மேன்மைகொள் ளும்புனர் பூசை 
பைம்பொனார் துவசா ரோகணந் தனக்குங் 

கங்கண விசர்ச்சனம் பண்ணல் . 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கசக 
( இ - ள் .) தம்பதிகள் நாந்திபூசை , கந்தர்வன் குக்ஷியை எட்டுக்கட்டை 
தர்ப்பைகளால் கீறி தர்ப்பைக்கட்டைக ள ஷ கலசத்தடியில் வைக்க , 
அக்னிபூஜை , அபிவாதனம் , ரக்ஷை , பிராம்ஹண பூஜை , ஆவாஹன தேவ 
தைகளுக்குப் புனர்பூஜை , சுபத்வஜாரோகணத்துக்கும் தம்பதிகளுக்கும் 
கங்கண விசர்ச்சனம் செய்தல் . ( எ - று .) 

( 0 ) 


சேர்தரு மாவா கனக்கட வுளரைத் 

தம்முழை யனுப்புகை சிறந்த 
நீர் தரு வசந்த கலசமொன் றமைத்து 

நேயமொ டாடுதல் பின்னும் 
எர்தரு புதல்வர்ப் பெறல்பெய ரிடுத 

றொட்டிலி னேற்றுத லிசையாற் 
பேர்பெறு குழமா மகவினை மாற்றிப் 

பெரிதுகொண் டாடுத னெறியே . 


இ - ள் . ) ஆவாஹன தேவதைகளை யதாஸ்தானம் விடுதல் , வசந்தகல 
சம் ஒன்று வைத்து தம்பதிகள் பூஜித்து புரோகிதர் தம்பதிகளுக்கும் கோஷ் 
டிகளுக்கும் விநியோகித்தல் , புத்திரோற்சவம் , நாமகரணம் , டோலாரோக 
ணம் , குழமகன்மாற்று , எச்சரிக்கை பாடல் முதலிய வினோத விளையாடல் 
கள் . ( எ - று . ) 

( ஙக ) 


விரும்புறு பிரகற் பதிதனைப் பூசித் 

தனுப்புகை வசந்தநீர் மிக்கு 
நிரம்புபாத் திரத்துப் பாலடை யாழி 

யிட்டெடுத் திடுதல்பின் னிகழ்த்து 
மரும்புபா லிகைகள் கங்கையி னுய்த்தே 

யாயிழை மடந்தையர் சூழ 
மருங்குசோ பனங்கள் பாடுத லின்ப 

மணவினைச் சம்ப்ரதா யமிதே . 


( இ - ள் . ) பிரகஸ்பதி பூஜை , தம்பதிகள் வசந்த ஜலத்தில் பாலடை 
மோதிரமிட்டு எடுத்தல் , பாலிகைகளைக் கங்கை சேர்த்தல் , பால்பழம் 
அமிசை , மங்கல்ய ஸ்திரீகள் சோபனம் பாடுதல் இவைகளே விவாக விதிக 
எாகும் . ( எ - று .) 

( கூஉ ) 


கசஉ 

ஸ்ரீகருணீகர், புராணம் , 
( இதுமுதல் மூன்று செய்யுட்கள் கர்ப்பாதானம் கூறும் .) 


மாட்சிகன் னீர்தோய் வதுமுதற் கலச 

மன்னுபூ சைகள் புரிந் ததற்பின் 
காட்சிமே வியதம் பதிகளுக் காடை 

களிபெற வுதவலீன் றோர் தந் 
தாட்சல சங்கட் கவர்கள் பூ சித்து 

நாந்தியோ டங்கிசந் தானம் 
வேட்கைகூர் வன்னி வணக்கமு மதிசம் 

வற்சர பூசையும் விளைத்தல் . 


( இ - ள் . ) தம்பதிகள் மங்கள ஸ்நாநம் முதல் புண்யாகவசனம் , கலசம் 
ஐந் து பாலிகை 12 - பூஜை , தம்பதிகள் நூதன வஸ்திரதாரணம் , தம்பதிகள் 
மாதுர் பிதுர் பூஜை , நாந்தி பூஜை , அக்னிசந்தானம் , அக்னி நமஸ்காரம் , 
மாத வருஷ பூஜை . ( எ - று .) 

( ஈ ) 
செழிப்புறு கூர்ச்ச மிட்டுரோ கணியே 

மநுடிய னயனரி சிவனே 
வழிப்ரசூ தச்சித் திரரதி சாச்சு 

வனிக்குநற் பூசையு மியற்றிப் 
பழிப்பிலாள் நாபி தருப்பையாற் பரிசித் 

தன்பனார் மந்திரம் பாரன் 
மொழிக்குயர் மறையோர் பூசனை யாதி 

முடித்தபின் னற்றைநா ளிரவில் . 


( இ - ள் .) கூர்ஜமிட்டு ரோகணி , மது , மய , பிரம்ஹ , விஷ்ணு , சிவன் , 
ப்ரசூதசித்ரரதிகாள , அச்சுவினி இவர்கள் பூசை செய்து , ஸ்திரீ நாபியைப் 
புருவன் தர்ப்பையால் பரிசித்து மந்திரஞ்சொல்லல் , அக்னிப்பிரதக்ஷி 
ணம் , கோஷ்டிகள் ஆசீர்வாதம் , அ + னிபூஜை , சம்பாவனை , பிராம்ஹண 
பூஜை , புநோஹிதர் மகாஆசீர்வாதம் , அபிவாதனம் , ஆவாஹனதேதேவதை 
புனர்பூசைசெய்து யதாஸ்தானம் அனுப்புதல் , பிரகஸ்பதி பூஜை , ஹாரதி , 
மண்டபப்பிரதக்ஷிணம் , பால்பழம் அமிசை ; அன்றிரவிற் செய்வன மேற்கூறு 
வோம் . ( எ - று .) 

( கச ) 
முற்படு கிரியை யாற்றியோர் தட்டின் 

மொய்ம்மலர்ப் பாசடை யாதி 
யெற்பட நிரப்பி நன்குபூ சித்தவ் 

வேந்திழை மடிதனிற் கட்டிக் 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கசாட் 
கற்புறு சுமங்க லிகட்குனா யன மூன் 

றைந்து தந் தில்லவள் கரந்தொட் 
டற்புதச் சயன வறையிலே தர்ப்பத் 

தவளதோ முநம்பரி சித்தல் . 


( இ - ள் . ) அநுக்ஞை புண்யாகவசனம் , தாம்பாளத்தில் தண்டுலம் நாரி 
கேளம் கதலி தாம்பூலதக்ஷணை புஷ்பசகிதம் வைத்துப் பூஜை செய்து பிள் 
களகையால் பெண்ணின் மடியில் கட்டுதல் , சுமங்கலிகட்கு இளநீர் தானம் 
மூன்று அல்லது ஐந்து கொடுத்தல் , பிராம்ஹணபூஜை . ஆசீர்வாதம் , ஹாரதி , 
புருஷன் பத்னி சுண்டுவிரலைப் பிடித்துக்கொண்டு விடுதி அறைக்கு 
சென்று படுக்கை ஆசனத்திலிருக்கும் ஸ்திரீயின் அதோமுகத்தை தர்ப்பத் 
தினால் புருஷன் பரிசித்துக்கொண்டு மந்திரம் சொல்லுதல் , படுக்கை வீட் 
டைக்கபாடபர் தனஞ்செய்து மங்களகோஷ்டம்செய்வித்தல் . ( எ.று. ) ( ஈடு ) 


(சீமந்தம் .) 


அனுக்ஞைமுன் னாகச் சுபக்கொடிப் பூசை 

யாற்றியே யுதகசாக் தியினீர் 
தனிற்படிந் துயரும் பஞ்சசாந்தியினீர் 

நன்னிலா சமன்யமும் புரிந் 
கனத்துடன் மறுநாட் காலையைங் கலச 

பூசையு முற்றியே கவினூ 
தனத்தலங் கார வத்திர முடுத்துத் 

தந்தைதாய் பதம் வணங் குவதே . 


( இ - ள் .) முதல்நாள் மாலை ஆரம்பம் : -- தம்பதிகள் மக்களஸ்சாரம் , 
அனுக்ஞை ... புண்யாகவசனம் , சுபத்வஜாரோகணம் , உதகசாந்தி செய்த 
கும்ப ஜலத்தை ஸ்ரீமந்தப்பெண்ணுக்கு ஸ்காரம் செய்வித்து பஞ்சசாந்தி 
தீர்த்தத்தால் தம்பதிகள் ஆசமன்யம் செய்தல் ; மறுநாட்காலை ஐந்து கலசப் 
பூஜை , தம்பதிகள் நூதன வஸ்திரதாரணம் , பெண்ணுக்கும் சுபத்வஜாரோக 
ணத்துக்கும் கங்கணம் , தம்பதிகள் மாதுர் பிதுர் பூஜை . ( எ - று . ) ( சு ) 


( இதுவுமது .) 


களிப்புறு நாந்தி யங்கிசந் தானங் 

கண்டபின் முருபாத் திரத்திற் 
றிளைத்ததாம் பூல காரிகேளம் பூக் 

தெட்சணை கொண்டொரு கன்னி 


காச 


ஸ்ரீகருணகா புராணம் 


வளைத்தநூற் சுற்று தம்பதி களுக்கு 

மத்தியி லறுபட வருமா 
விளைத்தன்மண் டபத்தை மும்மைசூழ் போகி 

மேன்மைமங் கலமொழி விளம்பல் . 


( இ - ள் . ) நார் திபூஜை, அக்னிசந்தானம் , தம்பதிகளுக்கு நூல் சுற்றி 
தாருபாத்திரத்தில் தாம்பூலம் தக்ஷணை நாரிகேளம் வைத்து அதை ஒரு கன் 
னிகை எடுத்துக்கொண்டு சோபனமஸ்து என்று கூறி மண்டபத்தை மூன் 
றுதரம் பிரதக்ஷிணஞ்செய்து தம்பதிகள் நடுவில் நூல் அறும்படி வருதல் . 

( நஎ ) 


( பும்ஸவனம் .) 


அழவணக் கொழுந்தான் மங்கையி னாசி 

யடிப்பிழி மனுவுரைத் ததையேற் 
றிழிவிலான் முதுகின் விடுத்தல் பின் னெரி 

சித்துச்சம் பாவனை யெழுவாய் 
வழுவுறா தியற்றி மண்டபம் வலஞ்சூழ் 

வருகையிற் கவுரிபூ சித்துத் 
தொழுகரத் தணிந்த கங்கண நீக்கித் 

தோமில்பிற் பூசனை செயலே . 


( இ - ள் . ) மந்திரசஹிதம் அழவணக்கொழுந்தினால் பெண்ணின் நாசி 
படியில் பர்த்தா பிழிந்து அதைத் தொன்னையில் ஏற்று பசுவின் முதுகில் 
விடுதல் , அக்னிபூஜை, அபிவாதனம் , ரக்ஷை , சம்பாவனை , பிராம்ஹணபூஜை , 
கோஷ்டிகள் ஆசீர்வாதம் , புரோஹிதர் மஹா ஆசீர்வாதம் , அபிவாதனஞ் 
செய்து நமஸ்காரம் , மண்டபப் பிரததிணகாலத்தில் அம்மியின்பேரிலுள்ள 
நாரிகேளத்தின் மேல் கௌரி- , ஜை , சுபத்வஜாரோகணத்துக்கும் பெண்ணுக் 
கும் கங்கணவிசர்ஜனம் , ஆவாஹன தேவதைகளுக்குப் புனர்பூஜைசெய் 
யதாஸ்தானம் விடுதல் , பிரகஸ்பதிபூஜை , ஹாரதி , மண்டபப் பிரதக்ஷிணஞ் 
செய்து விடுதியில் பால்பழம் அமிசை , சோபனம் பாடுதல் ( எ - று .) ( ஙஅ ) 


( உபாகர்மம் . ) 


துலைமதி நிலவோ டிரவிசேர் காலைத் 

தொடங்குமு பாகர்ம முடனே 
தலைமையாற் றினச ரியைசந்தி யாவந் 

ரனமொடு போசன விதியும் 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கசரு 


இலகுற வேறு கத்திய நூலி 

னிசைத்துளோ மன்னதிற் காண்க 
நிலவுசீ வப்பி ராயச்சித் தமதை 

நிகழ்த்துதுந் தொன்மை நூ னெறியே . 


( இ - ள் . ) இவ்வம்சத்தார் துலா ( ஐப்பசி ) மாத அமாவாசையன்று தொ 
டங்கிச் செய்யத்தக்க உபாகர்மவிதிகளையும் , நித்தியாநுஷ்டானங்களையும் , 
போஜனவிதியையும் வேறே வசன ரூபமாகத் தொகுத்திருக்கின்றோமாகை 
யால் அந் நூலிற்காண்க . இனி ஜீவப்பிராயச்சித்த ( கோதான ) விதியை 
பழைய நூலிற்கண்டவண்ணம் கூறுகின்றோம் . ( எ - று . ) 

( ஙக ) 
( ஜீவப்பிராயச்சித்தம் .) 


முந்துசங் கற்பத் தூய்மையா னைந்தும் 

பருகித்தர்ப் பாசன முறைசேர்ந் 
துந்து கோ தான சங்கற்ப முரைத்திட் 

யெர்பசு வாலதி பற்றி 
யந்தணர்க் களித்தல் சிரமகன் வலக்க 

வானுறத் தருப்பைத்தண் டதனான் 
மைந்தனே வலக்கா துரைக்குமம் மரபின் 

மந்திர மோதுத லென்பார் . 


( இ - ள் . ) அழக்ஞை பிராணாயாமம் , சங்கற்பம் , விக்னேஸ்வரபூஜை , 
புண்யாகவசனம் , பஞ்சகயம் , தர்ப்பாசன லிருந்து கோதான சங் 
கற்பஞ்சொல்லிக் கர்த்தா பசுவின் வாலைப்பற்றிப் போக்தா வசம் கொடுத் 
தல் , தர்ப்பாசனத்திலிருக்கும் கர்த்தாவின் சிரசைப் புத்திரன் வலது . தொ 
டையில் வைத்துக்கொண்டு தர்ப்பை தண்டத்தைப் புத்திரன் இரண்டுகரத் 
திலும் பற்றிக் கர்த்தாவின் வலது செவிவழியாகவைத்து மந்திரம் உபதே 
சித்தல் , பிரகஸ்பதி சம்பாவனை . ( எ - று .) 

( ச ) 
கவ்யக்கிரியை . 


இதுமுதல் அ.கவிகள் தகனசம்ஸ்காராதிகள் கூறும் . 

( தகனவிதி , முதல்நாட் கிரியை.) 
உரைத்திடு மபர விதிகிருச் சினமங் 

கீகர முற்றவா சமன்யம் 
பொருத்துசங் கற்பம் வபனமே சுத்தி 

புணர்ந்தகவ் யாக்னிசந் தானம் 


கரசு 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


மரித்தபி ரோதங் கலசமென் றிவையா 

வாகனத் துடனபி டேகந் 
தரித்ததாள் கரவங் குட்டபந் தனமேற் 

சாத்துதல் கோடியுந் தரலே . 
( இ - ள் . ) கிருச்னம் , அங்கீகரித்தல் , ஆசமன்யம் ... சங்கற்பம் , வபனம் 

, 
ஸ்நாநம் , ஆசமன்யம் ,......சங்கற்பம் , .....பஞ்சகவ்யம் , கவ்யாக்னிசந்தானம் , 
ஆஹுதி , பிரேதம் , பிரோதகலசம் ஒன்று ஆவாஹனம் , பிரேத அபிஷேகம் , 
பாதாங்குஷ்ட அஸ்தாங்குஷ்ட பந்தனம் ( காற்பெருவிரல் கைப்பெருவிரல் 
கட்டுதல் ) , கோடிதரித்தல் . ( எ - று .) 

( சச ) 


( இதுவுமது .) 


எள்ளருந் தசமா தானமே சீட்டொன் 

றெழுதுதன் மயானபூ மியின் மூன் 
றுள்ளுறத் தானந் தனித்தனி யெரிசே 

ருற்றபாண் டத்திலா குதியின் 
பள்ளியாங் காட்டங் கிடத்தியே முகதண் 

நிலமது பெய்துபந் தனமும் 
விள்ளவே கடிசூத் திரம்விடு வித்து 

வேறுமோ ராகுதி செயலே . 
( இ - ள் . ) * தசதானம் , சீட்டெழுதி வாசித்தல் (வாஹகாளைக்கொண்டு 
ருத்திரபூமிக்கு பிரேதத்தையும் , கர்த்தாவினால் புதுச்சட்டியில் கவ்யாக்கினி 
யையும் , அவர் வார்சினால் பிரேதகலசத்தையும் புண்யாகவசன கலசத்தை 
யும் எடுப்பித்துக்கொண்ேேபாய் தகனஸ்தானத்தில் ) மூன்று ஸ்தானம் ஏற் 
படுத்திக்கொண்டு ( புண்யாகவசன ஜலம் புரோஹித்த ) பிரதமஸ்தானத்தில் 
பிரேதத்தைக் கீழேவைத்து அதைக்கர்த்தா அப்பிரதக்ஷிணஞ்செய்து அக்னி 
பாத்திரத்தை அவ்விடத்தில்வைத்து பரிசேஷனம் ஐந்து ஆஹுதியும் , தவி 
தீய ஸ்தானத்திலும் முன்மாதிரியே செய்து மூன்று ஆஹுதியும் , த்ரிதீய 
ஸ்தானத்திலும் அவ்வாறே மூன்று ஆஹுதியும் செய்தல் ; பிரேதத்தைக் 
காஷ்டத்தில்வைத்து முகதண்டுலமிடல் ; அஸ்தாங்குஷ்டபந்தனம் , கடிசூத் 
திரம் ( அரைஞாண்) , பாதாங்குஷ்டபந்தனம் நீக்கி மார்க்கண்டத்தில் சட்டி 
யிலிருக்கும் அக்னியைச்கொட்டி ஆஹுதிசெய்தல் . ( எ - று . ) ( Ps ) 
* தசதானிம் : - பசு , பூமி , திலம் , ஹிரண்யம் ( பொன் ) , கிருதம் ( நெய் ), 

வஸ்திரம் , சான்யம் , பெல்லம் , வெள்ளி, லவணம் , என்பவை, 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . 


ஞெகிழிநாற் பாலு மிட்டுறு கலச 

நிலம்பெற மோதியே சின்னீர் 
முகவழி யொழுக்கி மீளுகை கிரகம் 

புக்கபின் கிருச்சின முதலாத் 
தகைமிகு சுத்திக் கலசமா வாக 

னம்பெறச் சிலையுந்தா பித்து 
வகையநக்கினமா வாகன மாமப் 

புரோட்சணம் பிண்டமும் வழங்கல் . 
( இ - ள் . ) பிரேதகலசத்தைக் கர்த்தா எடுத்துக்கொண்டு அப்பிரதக்ஷி 
ணஞ்செய்யும்போது நாலு மூலைக்கும் நாலுகொள்ளிவைத்து கலசத்தைச் 
சேதித்து (உடைத்து ) உடைந்த ஒட்டில் கிஞ்சித் ஜலமெடுத்துப் போகத் 
தின் . முகவழியாகவிடுதல் , ஸ்நாநகட்டத்துக்குவந்து யதாசக்தி தணை , 
கிரகத்திற்கு வந்தபின் கிருச்சினம்...பஞ்சகவ்யம் , பிாேதகலச ஆவாஹ 
னம் , சிலாஸ்தாபனம் , நக்னமாவாஹனம் , ஆமப்ரோக்ஷணம் , தந்தம் , பஞ் 
சப்ராணாஹுதி, உத்தராபோசனம் , பிண்டம் ஒன்றுபோடல் , நமஸ்காரம் , 
சிலாபிஷேகம் . ( எ - று . ) 

( 56 ) 
ஞெகிழி - கொள்ளிக்கட்டை . 
( முதல் நாள் கிரியையுடன் இரண்டாநாட் சஞ்சயன விதியும் .) 


தூயசங் கற்பம் வாசதி லோத 

கம்பெறச் சொற்றசி ராத்த 
மாயதன் வர்யஞ் சைவவை ணவத்தம் 

மரபுளிப் பன்னொன்றி ராறா 
நேயமுற் றியற்றில் பின்னைநாட் சஞ்ச 

யனவிதி நிகழ்த்துறு சுத்தி 
யேயசங் கற்ப மங்கிசந் தான 

மாகுதி யத்தியு மெடுத்தல் . 
( இ - ள் . ) சங்கற்பம் , வாலோதகம் , திலோதகம் , சிராத்தம் சைவர்க 
ளுக்குப் பதினொன்று , வைணவர்கள் பன்னிரண்டுமாகத் தினம் ஒன்றாய்ச் 
செய்து வருதல் , இதற்குக் கிருச்சினம் ... சங்கற்பம் , வர்யம் , ஏகாதசருத்தி 
ராள் அல்லது துவாதச விஷ்ணு , ருத்ரபலி . இரண்டாம் நாள் சஞ்சயன 
விதி : --கிருச்சினம்... பிராணாயாமம் , சங்கற்பம் , விக்னேஸ்வரபூஜை , புன் 
யாக வசனம் , பஞ்சகவ்யம் , கவ்யாக்னிசந்தானம் , ஆஹுதி ஐந்து செய்து 
அக்னியில் பால் விடுதல் , சப்தமில்லாமல் அஸ்தியைப் புதுப்பாண்டத்தில் 
அங்கப்படி சேர்த்தல் . (எ.று.) 

( தச ) 


ஸ்ரீகருணீகர் புராணம் 

ம் . 
(சஞ்சயன விதியுடன் மூன்றும் நாள் முதல் பத்து தினம் வரையில் 

செய்யுங் கிரியைகள் .) 
பற்பமோ ருருச்செய் தாகுதி நல்கிப் 

பால்சொரிந் தத்திகங் கையிற்பெய் 
திற்புகூஉச் சுத்தி வாய்ந்தசங் கற்ப 

மியம்பியே பிண்டமுய்த் திடுதல் 
சொற்படி யொன்பான் றினம்வரை யியற்றித் 

தோன்றிய பத்ததாந் தினத்தின் 
முற்புகன் றாங்கே பிண்டமிட் சுப்ர 

பூதமா பலிநனி முடித்தல் . 


( 


( இ - ள் . ) பஸ்மத்தை ( பிரேதசாம்பலை ) ப் புருஷவுருவாக்கி ஆவாஹனம் , 
அலங்கார தூபதீப நைவேதன கர்ப்பூர ஹாரதி , பாண்டத்திலுள்ள அஸ் 
திக்கு ஜீரம் ( பால் ) விடுதல் , பஸ்ம உருவின் சிரோபாகத்தில் புதுப்பாண் 
டத்தில் ஜலம்வைத்தல் , அஸ்திபாண்டத்தைப் புண்ய தீர்த்தங்களில் பின் 
புறமாக நின்றுவிட்டு ஸ்நாநம் செய்து தக்ஷணை தருவது , கிருகத்திற்கு வந்த 
பின் கிருச்சினம் , சங்கற்பம் , விக்னேஸ்வரபூஜை , பிரோதகலசபூஜை, 
சிலாபிஷேகம் , வாஸோதக திலோதகம் , ருத்ரஸ்ராத்தம் ஒன்று செய்தல் , 
இவ்வாறே மூன்று முதல் ஒன்பது நாள் வரையிலும் செய்துவரவேண்டும் . 
பத்தாம் நாள் கிருச்சினம் ... பிண்டம் போடல் , பிரபூதபலி சு பாகமாக்கி 
சு - பிண்டம் போடுதல் , பிண்டநமஸ்காரம் . ( எ - று . ) 


( பத்து பதினொன்றநாட் கிரியை . ) 


தானமேற் சிலைசை யோசன முருத்ர 

சிராத்தமே சாற்றுசங்கற்ப 
மானந்த வோம மாகுதி நித்தி 

யாக்கினி யிரட்சையென் றிவைபின் 
னானநாளிடபோச் சர்ச்சன முரோம 

தகனத்துக் காகிய கழுவாய் 
தானவ ரியமே கோதிட்ட மெரிசந் 

தானமா குதிபிண்டந் தரலே . 


( இ - ள் . ) உத்வாசனஞ் செய்யும் காலத்தில் தானம் , சிலைசையோஜ 
னம் , ருத்ரஸ்ராத்தம் , அனுக்ஞை,...சங்கற்பம் ,... ஆகந்தஹோமம் , அக்னி 
ஸ்தாபனம் , ஆஹுதி, அக்னிபூஜை , ஸ்வீகரணம் , நித்தியாக்னிசந்தானம் , 
அபிவாதனம் , ரகை , வேஷ்டிமரியாதை செய்பவர்கள் செய்தல் , ஹாரதி . 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கசுகூ 
பதினோராம் நாள் : --கிருச்னம் , புண்யாக வசனம் , ருத்ர ஸ்ராத்தம் , பின்பு 
கிருச்னம் , சங்கற்பம் ...விருஷபோற்சர்ஜனம் , ரோமதகனப் பிராயச்சித் 
தம் , எகோதிஷ்டம் , ஸ்தானவர்யம் , சங்யாக்கினிசந்தானம் , ....அகுதி புரோ 
க்ஷணம் , அக்னியிலும் அன்னத்திலும் பரிசேஷனம் , தத்தம் , பஞ்சப்ராணா 
ஹுதி , ஸூத்திரபாராயணம் , உத்தராபோசனம் , பண்டம் . ( எ - று . ) ( ) 

(பன்னிரண்டாம் நாட்கிரியை .) 


நியமமீ ராறாந் தினந்தனில் வர்ய 

நிகழ்த்துமா சிகம்பனி ரண்டுந் 
துயரற வியற்றிப் பிண்டமீந் திடுகை 

சோதகும் பத்துறு வரியஞ் 
செயன்முறை சபிண்டீ தானவ ரியமே 

சிராத்தநித் யாக்னிசந் தானஞ் 
சயமுறு மாகு தியினொடு பிண்டந் 

தந்திடல் சுவர்க்கபா தேயம் . 


( இ - ள் . ) பன்னிரண்டாம் நாள் கிருச்சினம் சங்கற்பம் , விக்னேஸ்வர 
பூஜை , புண்யாகவசனம் , ஊனமாசிகம் , மாசிகம் பனிரண்டு , வர்யஞ்செய்து 
பிண்டம் , அனுக்ஞை ... சங்கற்பம் , மண்டலபூஜை, பிண்டப்பிரதானக்யம் , 
வர்யம் , சிராத்தாக்கினிசந்தானம் , நித்யாக்கினிசந்தானத்தின்மேல் புனர் 
பரிசேஷனம் , தத்தம் , பஞ்சபிராணாஹுதி , குத்ரபாராயணம் , உத்தராபோ 
சனம் , பிண்டம் , வாயஸபிண்டம் , பிண்டநமஸ்காரம் , அக்னிபூஜை, அபி 
வாதனம் , ரக்ஷை , சங்கற்பம் ...சொர்க்கபாதேயம் . ( எ.று. ) ( சஎ ) 


பதின்ழன்றநாட் கிரியை (க்ரஹக்யம் ). 
பத்துடன் மூன்றா நாளினிற் றூய்மைப் 

பன்னுப வீதமே தரித்து 
நித்தியாக் கினிசந் தானமொன் பதெனா 

நிலவுகி ரகசெய் வோமம் 
வைத்திடு மிரட்சை யாரதி பெற்று 

மங்கல மேவுத லிவையே 
யித்தகை மரபினோர்க்குரி யனவென் 

றிசைத்தனன் பரிதிவா னவனே . 


( இ - ள் .) பதின்மூன்றாம் நாள் கிரஹக்யம் : - அனுக்ஞை...சங்கற்பம் , 
நூதனயக்ஞோபவீததாரணம் , விக்னேஸ்வர பூஜை , புண்யாஹுவசனம் , 
பஞ்சகவ்யம் , நித்யாக்னிசந்தானம் , நவக்ரஹ பூஜை , ஷ ஹோமம் , அக்னி 


கரும் 

ஸ்ரீகருணீகர் புராணம். 
பூரை , அபிவாதனம் , ரகை , ஹாரதி . இவைகளே அபரவிதிகளென்று 
சூரியபகவான் இவ்வம்சத்தினர்க்கு அருளிச்செய்தது என்றார் ஞானமுனி 
வர் . ( எ - று .) 

( அ ) 
(சிராத்தம் . ) 
நினைந்திடு மனுக்ஞை முந்துசங் கற்ப 

நெறியெலாம் வழுவுறா தியற்றித் 
தினங்கிள ரெரிசந் தானமுங் கிருச்சி 

னம்முதற் செய்வன செய்து 
மனங்கொள விசுவ தேவனே பிரம 

திட்டனே மாறிட்ட னெனுமூன் 
றினங்கெழு தான வரியமு முபா 

ரித்தலு மினிதுற வியைந்தே . 
( இ - ள் .) அனுக்ஞை ..நித்யாக்னி சந்தானம் , கிருச்சினம் ..சங்கறபம , 
ஸ்தானவர்யம் , விசுவதேவன் பிரமதிஷ்டன் விஷ்ணுதிஷ்டன் இம்மூவர் 
உபசரணை . ( எ - று .) 

( சசு ) 
(இதுவுமது .) 
அங்கிசந் தான நித்யசந் தானப் 

புனர்பரி சேடன மாற்றிச் 
சங்கையி லாதா குதியொடு பிண்டந் 

தந்தழ வன்னத்திற் புரோட்சித் 
திங்கிதப் பரிசே டனத்தொடு தத்த 

மீந்துபி ராணவா குதியுந் 
துங்கசூத் திரபா ராயணம் பின்னா 

போசனம் பிண்டமுந் தொகுத்தே . 
( இ - ள் .) சிராத்தாக்னி சந்தானம் , நித்யாக்னி சந்தானத்தின்மேல் 
புனர் பரிசேஷனம் , அக்னியிலும் அன்னத்திலும் புரோக்ஷணம் , தத்தம் , பஞ்ச 
ப்ராணாஹுதி , சூத்ரபாராயணம் , உத்தராபோசனம் , பிண்டம் , வாயச பிண் 
டம் ஒன்று , பிரமஸ்தானத்திற்கு மாத்திரம் மூன்று பிண்டம் போட்டு அக்னி 
பூஜை , அபிவா தனம் , ரக்ஷை , வர்யஸ்தர்களுக்குத் தாம்பூலதக்ஷணை கொ 
டுத்து அனுப்புதல் . ( எ - று . ) 

( ரு ) 
(பாஹேணிதர்ப்பணம் .) 
இட்டமார் மறுநா ளினிற்பர கேணி 

தருப்பண மிசைபெற வியற்றித் 
தொட்டுப வீத முடிக்கண்மூன் றாக 

மடித்ததிற் றூயநீர் தோய்த்து 


அவ்யகவ்யக்கிரியை கூறிய சருக்கம் . கடுக 
விட்டதைப் பிழிநீ ரால்விழி யொற்றல் 

விதிப்பதா மிரணிய சிராத்த 
முட்டிலா முறையே முடிப்பதா மினித்தர்ப் 

பண தின முறைபெற மொழிவாம் . 
( இ - ள் . ) மறுநாட் பரஹேணி தர்ப்பணம் : - அனுக்ஞை....சங்கல்பம் , 
தர்ப்பணஞ்செய்து யக்ஞோபவீத பிரமமுடியருகில் மூன்றாக மடித்து அதன் 
மேல் தீர்த்தத்தை விட்டுப் பிழிந்து நேத்திரத்தில் ஒற்றிக்கொள்ளுதல் . 
இனி ஹிரணிய சிராத்தம் : - கிருச்சினம் , ... சங்கற்பம் , ஸ்தானவர்யம் , 
உபசாரபூஜை , தாம்பூலம் ஹிரண்யம் கொடுப்பது . அடுத்த கவியில் தர்ப் 
பணஞ் செய்யும் முறையுங் காலமுங் கூறுவோம் . ( எ - று . ) ( ருக ) 


( தர்ப்பணஞ் செய்யும் முறை .) 


நுனியுள் குசையே ழல்லதொன் பதனைக் 

கூர்ச்சமிட் டவனிமே னுவன்ற 
வனையகட் டைகளைக் குணகுட பால்வைத் 

தவைமிசைத் தென்முகம் பொருந்தத் 
துனிதவிர் திலத்தா வாகன நல்கி 

யாசனம் மனுவினைச் சொல்லல் 
பினைமுடி நீக்கிப் பவித்திர மகற்றி 

நீரிடல் பேணிய முறையால் . 


( இ - ள் . ) நுனியுள்ள எ.அல்லது க.தருப்பையைச் சேர்த்துக் கூர்ஜம் 
போட்டு பூமியில் அதே சங்கையுள்ள கட்டை தர்ப்பங்களைக் கிழக்கு மேற் 
கில் போட்டு ஷ கூர்ஜத்தை அதன் மேல் தெற்கு நுனியாக வைத்து எள் 
ளைக் கரத்தில்வைத்துக்கொண்டு கூர்ஜத்தில் ஆவாஹனஞ்செய்து மந்திரசகி 
தம் எ - அல்லது கூ - கட்டை தருப்பத்தை ஆசனம் போட்டு எள்ளைக் கூர்ஜத் 
தில் அர்ச்சித்துப் பின்பு முடியை அவிழ்த்து , ஷைதர்ப்பத்துடன் ஜலசகிதம் 
விடவும் ; பவித்திர விசர்ஜனமும் அனந்தரம் ஆசமன்யம் அங்கந்யாசம் 
செய்வது . ( எ - று .) 

( 52 ) 
(தர்ப்பணகாலம் . ) 


மதியுட னாண்டு சங்கிர மணமு 

மருவிய தினமமா வாசை 
விது முழுக் கலைநா ளிரதசத் தமியே 

மேற்படு கிரகண காலம் 


கருஉ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


துதி செய்தர்ப் பணநல் குரியவென் றுரைப்ப 

சுருதிநூற் றுறைவலா சென்றான் 
கதிபெறக் காட்டுங் கடவுளே யனைய 

கருணைகூர் ஞானமா முனியே . 


பெளர் 


ள் . ) வருவ சங்கிரமணம் , மாஸப்பிரவேசம் , அமாவாசை , 
ணிமி , இரதசப்தமி ; கிரகணகாலம் இவைகளே தர்ப்பண காலமாமென்று 
வேத நூலுணர்ந்த மேலோர் சொல்வார்களென்றான் மோக்ஷம் நல்கும் 
தெய்வஸ்வரூபியாகிய கருணைமிக்க ஞான மாதவன் . ( எ - று .) 

மோக்ஷந்தருந் தெய்வம்போற் பெருங்கருணை கொண்டோன் என் 
பார் ( கடவுளேயனைய கருணைகூர்ஞான மாமுனி என்று விதந்தார் . 
என்னை ? பந்தம் வீட்டியே வீடுசேர்க்கின்ற சோபானர் -- தந்தமக்குள குல 
நெறிச்சார்பு .. எனப் புராணவரலாற்றுச் சருக்கத்து வரையறுத்தவாறு 
குல ஒழுக்கங்களைக் காட்டலே கதிக்கு வழிகாட்டியவாறாதலின் . ( ருசு ) 


( அவ்யகவ்யக் கிரியை கூறிய சருக்கம் முற்றும் . ) 


ஆகப்பாயிரமுட்படக் கூடிய சருக்கம் கூ - க்கு விருத்தம் உ அஎ - 


பத்தாவது 
காஞ்சிபுக்க சருக்கம் 


. 


எண்சீரடியாசிரியவிருத்தம் . 


( புராணிகர் கூற்று .) 
புனிதமா முனிபுகன்ற வொழுக்க வாய்மை 

புரிந்தமழ வேறனைய புதல்வர் மேலாம் 
பனவகுலத் துயர்சோம யாச வேத 

பாரகர்கே தாரநகர்ப் புலத்ய கோத்ரம் 
தனிற்போதா யன சூத்திரங்கொண் டோங்குஞ் 

சங்கரசோ மாசியர்தந் தவத்தால் வந்த 
வனிதையரண் ணெண்மர் தமை மணந்தின் புற்றே 

வாழுநாண் மேல் விளைந்த வகுக்க லுற்றம் . 


( இ - ள் .) பரிசுத்தமும் மகத்வமுந்தங்கிய ஞானமுனிவர் சொல்லிய 
மெய்ம்மையான ஆசாரசீலங்களின்படி நடக்கின்ற இளஞ்சிங்கத்தையொத்த 
இப்புத்திரர்கள் மேன்மை பொருந்திய வேதியர் வம்ஸத்திலுயர்ந்த வேதபா 
ரகராகிய சோமயாஜர் வகுப்பில் திருக்கேதாரமென்கிற நகரத்தில் புலஸ் 
தியமஹாரிஷிகோத்திரமும் போதாயன சூத்திரமும் பெற்றுச் சிறந்த சங்கர 
சோமயாஜரது தவத்தாலுதித்த அறுபத்து நான்கு கன்னியர்களை விவாகஞ் 
செய்துகொண்டு சுகமாய் வாழுங்காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்களைச் சொல் 

( ச ) 


வோம் . (எ - று .) 


( தொண்டமண்டலச் சிறப்பு . ) 


தேன்பாய மடை திறந்து வேலிப் பூகச் 

செழும்பாளை சிதறவெடி சென்ற வாளை 
மீன்பாயப் பூங்கரும்பின் றீஞ்சா றேற்ற 

மிடவினகன் றெழுதிவலை முகில ளாவக் 
கூன்பாயும் வளைக்குழவி திரைக்கை யேந் திக் 

குடிக்கவிசை நீர்ப்பாலி கொடுத்துத் தண்பூங் 
கான்பாயும் வளநாடு சான்றோர் மிக்குக் 
கலைமகளூர் திருமகளுங் கவினு காடு , 

20 


ஸ்ரீகருணீகர் புராணம். 
( இ - ள் .) வயல்களில் மடையை உடைத்துக்கொண்டு தேன்வெள்ளம் 
பாய , அவ்வயல்களில் வேலியாகச் சூழ்ந்த கமுகமரங்களின் செழித்த பாளை 
கள் சிந்தும்படி வெருண்டு மேலெழும்பிச்சென்ற வாளை மீன்கள் பாய்த 
லால் , பொலிவுபெற்ற கரும்பின் மதுரமாகிய சாறு நிறையப்பெற்றமிடாக் 
களினின்றும் நீங்கி மேலெழுகின்ற கருப்பஞ்சாற்றின் திவலைகள் மேகத் 
தோடுகலக்க , அதனை வளைவாகிய இளஞ்சங்குப்பூச்சிகள் குடிக்கும்படித் 
தனது அலைகளாகிய கைகளினால் ஏந்திக்குடிப்பூட்டுகின்ற கடுகிய விசை 
பொருந்திய பாலியாறானது குளிர்ந்த பூஞ்சோலைகளிற் பாய்கின்ற வளப் 
பூம்பொருந்திய நாடு ; பெரியோர்கள் மிகவும் வசிக்கப்பெற்றுக் கல்வியும் 
செல்வமும் விளங்குகின்ற நாடு (அத்தொண்டமண்டலம் ). ( எ - று .) 


" ...தெண்ணீர்வயற்றாண்ட நன்னா ெசான்றோருடைத்து ” என்னும் 
ஆன்றோர் வாக்கை நோக்கி சான்றோர்மிக்கு என்றார் . 

( உ ) 


( சென்னிச் சோழன் சிறப்பு .) 





இத்தகுசீர்த் தொண்டநன்னா டதன்கட் கச்சி 

யெனும்பதிமா பதியுமா பதிசேர் கின்ற 
மெத்துமதி சயம்படைத்த நகரிற் கொற்ற 

வெண்குடைக்கீழ் வியன்ஞால மொருகோ லோச்சி 
வித்தக நூன் முறைதிறம்பா மனுவின் மிக்க 

விழுப்புகழாற் றிசைபோய விறல்வேன் மன்னன் 
மொய்த்தளிக ளிசைமிழற்றுந் தண்டார்ச் செம்பொன் 

முடிச்சென்னிச் சோழனட லரியே றொப்போன் . 
( இ - ள் . ) இவ்வகைச் சிறப்புற்ற தொண்டநாட்டில் உமாமகேஸ்வரனா 
நிய பரமசிவனும் , இலக்ஷ்மீநாயகனாகிய மஹாவிஷ்ணுவும் பொருந்திய 
மிகுந்த அதிசயம்படைத்த சாஞ்சிபுரமென்னும் நகரில் வெற்றிபொருந்திய 
மிகுந்த சந்திரவட்டக்குடையின் கீழ் விசாலித்த பூமியை இரட்சிக்கின்ற 
நுட்பபுத்தியையுடைய சாஸ்திரநெறி தவறாத மனுவினும் மிகுந்த மேன்மைக் 
கீர்த்தியால் பிரசித்தமான ஜெயம்பெற்ற வேலையுடைய அரசன் , வண்டுக் 
கூட்டங்கள் மொய்த்துக்கொண்டு கீதம்பாடுகின்ற குளிர்ந்த மாலைசூடிய 
செம்பொன்னாலமைத்த கிரீடத்தைத் தரித்த பலந்தங்கிய ஆண்சிங்கம்போ 
லும் சென்னிச் சோழன் என்பவன் . ( எ - று .) 

பதி , மாபதி , யுமாபதி என்பது அக்ஷரவர்த்தனம் என்னுமோரணி . 
கச்சியதியெனும் நகரில் மன்னனாவான் சென்னிச்சோழன் என்றியைக்க 
அதிசயமாவன : - கந்தப்புராணம் நகரப்படலம் , ஒன்று தீவிளக்க மீரிட் 


கரு 


காஞ்சிபுக்க சருக்கம் . 
மொருமூன் றுற்றிடுந்தெற்றிநான்கரணம் - நின்றிடுதருவைந் தாறுபுள்ளேழு 
நெடுந்தியெண்பொதுவொன்பான் - மன்றலம்பொய்கை வியன் சிலையொரு. 
பான் மன்றவைபத்தின் மேலொன்று ” எனத் தொகுத்துக் கூறியவாறு 
( க ) தூண்டாவிளக்கு ; ( உ ) பிறவாத்தானம் , இறவாத்தானம் ; ( ங ) உயிர்க் 
குணவுநல்குவது , கேட்டவை தருவது , ஊமையைப் பேசுவிப்பது என்னுந் 
தெற்றிகள் ; ( ச ) மேற்கு பவளமலை , வடக்கு திருவேங்கடம் , கிழக்கு கடல் , 
தெற்குப் பெண்ணைந்தி என்னும் அரணங்கள் ; ( ரு ) பொன்மலர்மா , சித்தி 
தரும்புளி, பலவிதமலரும் இருப்பை , மேனோக்கும் அத்தி , நிழல் பிரியாக் 
ரஞ்சியென்னும் தருக்கள் ; ( ச ) அமுதமளிக்கும் வானம்பாடி , மணிதரு 
மன்னம் , நூலுரைக்குங்கிளி, அலகு சொல்லும் ஆந்தை , தீக்காலங்கூவாக் 
கோழி , பாவந் தீர்க்கும் சக்கிரவாகம் என்னும் புட்கள் ; ( எ ) கம்பை , பம்பை , 
மஞ்சனி , பிச்சி , கலிச்சி , மண்ணி , வெஃகா என்னும் நதிகள் ; ( அ ) நீருதவு 
வது , முயல்யானையைத் தொடர்வது , எழிசையுறுவது , மால்கண்டுயில்வது , 
உருமாற்றுவது , புற்றின் முழவொலிப்பது , திசைமயக்குவது , அம்மைகோற் 
றது என்னும் பொதுக்கள் ; ( கூ ) பிணி தீர்ப்பது , செந்நிறமாக்குவது , முக் 
காலந்தெரிப்பது , பரனடி காட்டுவது , வேண்டியவை , பொன் , நிறம் , செல் 
வம் , வசீகரம் இவை தருவது என்னும் பொய்கைகள் ; ( க ) விடம் நீக்குவது , 
பிணிமாற்றுவது , இமையோராக்குவது , அறுத்த உடல் பொருத்துவது , 
பாணங்கட்கு வெருவிக்காதது , இறந்தோரை எழுப்புவது , வழக்கறுப்பது , 
காணாதபொருளைக்காட்டுவது , வினை தீர்ப்பது , அரசியலுதவுவது என்னும் 
சிலைகள் ; ( க்க ) பரதாரகமனர் , விபசாரிணிகள் , குருரிந்தகர் இவரை ஊம 
ராக்குவது , சோரர் முன்சுழல்வது , பலநிறம் தோற்றுவது , விஞ்சை வழங் 
குவது ; திசைமயக்கறுப்பது , நாகரூர் புகுவது , மணி நல்குவது , அமிர்தமி 
ருப்பது , வடிவை மறைப்பது , மாரிபெய்வது , பகலிரவு இரவுபகலாக 
மாற்றுவது என்னும் மன்றங்கள் ஆகிய இவை காஞ்சியிலுள்ள அற்புதங்க 
வாம் . 

( க ) 


( அரசன் வேட்டஞ்செய்தல் .) 


வரிப்புனைபந் தெழிற்பாவை மணியி னோடு 

வருந்திறைவேந் துறங்குநெடுங் கொற்ற வாயிற் 
றிருப்பொலிதோண் மீளியொரு ஞான்று வேட்டஞ் 

செயும் வேட்கை யான்மறவர் சேனை யோடுந் 
தருக்களுயர்ந் திரவிகதிர் புகப்பொறாத 

தண்கானத் திடை புக்கா னிமயச் சாரல் 
வனாக்குமயர்ந் தான்பசி நோய்க் காற்றாச் சேனை 

வயவருடன் வளர்ந்து மதி மயங்கிச் சோர்வான் . 


கருகா 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


( இ - ள் . ) வரிந்து அலங்கரிக்கப்பட்ட பந்தும் , அழகிய பாவையும் , 
ஆராய்ச்சிமணியும் , கப்பங்கொண்டுவரும் அரசர்களும் தூங்குத ற்கிடமாகிய 
பெரிய வெற்றிபடைத்த வாயிலையும் , வீரலக்ஷ்மீ விளங்குகின்ற புயங்களையு 
முடைய சுத்த வீரனாகிய அவ்வரசன் வேட்டையாட இச்சித்து ஓர்நாள் 
வேடர்படையோடும் மரங்களுயர்ந்து தழைத்தலால் சூரிய கிரணமும் பிர 
வேசிக்காத குளிர்ந்த காட்டிலே இமயமலைச்சாரல் வரைக்கும் போய்ப் பசிப் 
பிணி சகிக்காத சேனாவீரருடன் மெலிந்து அயாந்து புத்தி மயங்கிக் களைப் 
புறுவானாயினான் . ( எ.று. ) 


அரசர்கள் கடைவாயிலிலே பந்தும் பிரதிமையுங் கட்டப்படுதல் தமது 
சத்துருக்களைப் பெண்களாகப்பாவித்து அவர்களாதெற்கு வைத்திருப்பது 
போன்று அவமானஞ்செய்தற்கென்க . அறுப்பாரில்லாமையால் பந்தும் 
பாவையும் , அவ்வரசாட்சியில் பிரஜைகளுக்கு ஓர்குறையுமில்லாமையால் 
ஆராய்ச்சிமணி அசைப்பாரின றியும் தூங்கினவென்க . வரிப்புனைபர்தொடு 
பாவை தூங்க என்பர் திருமுருகாற்றுப்படையிலும் . 

( ச ) 


( சஞ்சலமஹரிஷியுபகரித்தல் .) 


சஞ்சலமா விருடிதவம் புரியுஞ் சூழ 

றனையடைந்து குறையிரப்பத் தளர லென்றே 
யெஞ்சலில்சீர் மாங்கனியா மனைவி தன்பா 

லிருக்குமெழி லட்சயபாத் திரத்தி னாலே . 
விஞ்சுமறு சுவையடிசி லளித்துள் ளூற 

விருப்புறச்செய் தவனையடி மிசைவணங்கித் 
தஞ்சமென்றேற் கருளினையா லெனப்பு கழ்ந்து 

தார்வேந்தன் பின்னுமொரு மாற்றஞ் சாற்றும் . 


( இ - ள் . ) அவ்வாறு களைப்புற்ற அரசன் , சஞ்சல மஹரிஷியென்பவர் 
தவஞ்செய்துகொண்டிருக்கும் ஆசிரமத்தையடைந்து தன் குறைகளைச்சொல் 
லிக்கொள்ள நீ வியாகூலப்படாதேயென்று நிறைந்த கீர்த்தியுற்ற மாங்கனி 
யென்னுந் தன்மனைவியிடத்திலுள்ள அழகிய அக்ஷய பாத்திரத்தினாலே விசே 
ஷமாகிய ஷட்ருசியோடு கூடிய போஜனமிட்டு மனம் மிகவும் விரும்பும்படி 
யாக வுபகரித்த அம்மஹரிஷியினது பாதங்களில் வீழ்ந்து பணிந்து அடைக் 
கலம் என்று வந்த எனக்குக் கிருபை செய்திரே என்று ஸ்தோத்தரித்து அர 
சன் பின்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் . ( எ - று . ) 

( 6 ) 


காஞ்சிபுக்க சருக்கம் . 


கரு எ 


( அரசன் முனிவர்பால் அக்ஷயபாத்திரம் இரத்தல் . ) 
மூவாசை துறந்துயிர்க்கோ ருறுதி வேண்டி 

முடிப்பரிய தவந்தொடங்கு முனிவர் கோவே 
தாவாவிப் பாத்திரநிற் கரிதும் வேண்டுந் 

தகையதுமன் றெனக்களிப்பிற் றரணி மீதே 
யோவாத பலர் தமக்கு முயிரீந் தன்ன 

வுதவி செய்துன் னிசைவளர்ப்ப னென்னக் கேட்டு 
நாவாலீ துரைத்தலுந்தீ தாகு மென்ன 

நகைபுரிந்து தாபதனு நவிற லுற்றான் . 


( இ - ள் .) மண் , பெண் , பொன்னென்னும் மூன்றாசையையும் நீக்கி 
ஆத்மலாபத்தை இச்சித்து யாவருஞ் செய்தற்கரிய தவத்தைச் செய்கின்ற 
ரிஷி சிரேஷ்டரே ! குறைவற்ற இப்பாத்திரம் உமக்குப்பெறுதற்கருமையா 
னதும் அவசியமான துமல்ல . எனக்கு இதனைக் கடாட்சித்தால் இப்பூமியி 
லே நீங்காத அநேக மனிதர்களுக்கு உயிர்கொடுத்தாற்போன்ற உபகாரத் 
தைச் செய்துகொண்டு உமது கீர்த்தியை நாடோறும் வளர்த்து வருகிறேன் 
என்று சொல்லக்கேட்டு சிரித்து நாவினாலே இவ்வார்த்தை சொன்னதும் 
குற்றமாகுமேயென்று அம்முனிவர் சொல்லுகின்றார் . ( எ -று . ) 

உண்டி கொடுத்தோ ருயிர்கொடுத்தோரே 1 ) என்னும் புறாானூற்றால் 
பலர் தமக்கும் உயிரீந்தன்ன வுதவியாவது அன்னமிதெலெனப்பெற்றாம் . () 


( முனிவர் மறுக்க அரசன் போர்புரிதல் .) 


தெண்டிரைப்பாற் கடல்கடைந்த வன்னா ஹழித் 

தீவடிவிம் மங்கையொடு சிறப்பத் தோன்றும் 
பண்டைய தீ தளிக்கரிது செல்க வென்னப் 

பகருமொழி செவிசுடநெட் இயிர்ப்பு கீக்கிக் 
கொண்டலது செல்லலனென் றுடற்றுங் கோட்பாற் 

குனிசிலையிற் கணைமாரி கொழிக்கின் றானைக் 
கண்டழல விழித்துமனை யாளை நோக்கக் 

கடுத்துவட வனலுருவங் கலந்து சூழ்ந்தாள் . 


( இ - ள் .) தெளிவாகிய அலையையுடைய பாற்கடலைத் தேவர்கள் கடைந்த 
அக்காலத்தில் வடவாமுகாக்கினியேயுருவாகிய இப்பெண்ணினோடு சிறந்து 
தோன்றிய பழமையாகிய இவ்வடியபாத்திரத்தை உனக்குக் கொடுக்கமுடி 
யாது செல்வாயாகவென்று சொல்லும் வார்த்தை காதில் சுடும்படி நுழைந்த 
தனால் பெருமூச்சுவிட்டு இதனைக் கைக்கொண்டாலொழியப் போசே 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
னென்று கோபிக்கும் அடத்தால் வளைக்கப்பட்டசிலையில் அம்புமழை பொ 
ழிகின்ற அம்மன்னனைக் கண்களில் நெருப்புப்பொறி பறக்க விழித்து மனை 
யாளைப்பார்க்க அவள் கோபமுற்று வடவாமுகாக்கினி உருவங்கொண்டு 
சூழ்ந்துகொண்டாள் . ( எ - று . ) 


அளிக்கரிது என்பதில் அரிது - இன்மை குறித்து நின்றது , 

பிற 
வாழிநீந்தலரிது ) என்புழிப்போல் . கொடுக்கமுடியாது போவென்று தன் 
வார்த்தையை மறுத்து அகௌரவப் படுத்தியதால் அரசன் கொண்டலது 
செல்லலன் என அடம் பிடித்தனன் என்க . 

( எ ) 


( மாங்கனி வடவைத்தீயுருவத்தால் சூழ அரசன் 

வெருவியோடுதல் .) 


நாற்றிசையு மண்டமுமண் டலமு மண்ட 

காவளைத்துக் கொழுந்தோடிப் படருஞ் செந்தி 
மாற்றரிய திறற்படைமேல் வரத்துண் ணென்று 

மனம்பத நித் தானுய்யு மார்க்கர் தேடிக் 
காற்றினிலுங் கடுகியொரு புகலுங் காணான் 

கவலையன்றித் துணையில்லான் காத லாவி 
போற்றவுழந் திறுதியிதே யுறுதி யென்னாப் 

புலம்புறுவான் முனமடைந்தாள் பூவின் மேலாள் . 
( இ.ள். ) நான்கு திக்குகளும் ஆகாயமும் பூமியும் நெருங்கச் சிசையா 
கிய நாவைவளைத்து நீண்டுபடரும் செந்தீயானது நீக்குதற்கரிதாகிய வல் 
லமையுடைய சேனைகளின் மேல் எதிர்த்து வருவதால் திடுக்கிட்டு மனம் பத 
றித் தான் பிழைக்கும் வழிதேடி வாயுவேகத்திலும் விசையாகவோடி ஓராத 
ரவுங்காணாதவனாய் வியாகூலத்னதத்தவிர வேறு துணையின்றி ஆசைக்குரிய 
ஜீவனைக் காப்பாற்றிக்கொள்ள வருந்தி இன்றே நிச்சயமாக மரணகாலம் 
வந்துவிட்டதென்று துக்கிக்கின்ற அரசன் முன்னே அவ்விடத்தில் திருக் 
கோவில் கொண்டிருக்கின்ற பத்மாசனியாகிய ஸ்ரீமஹாலஷ்மீதேவி பிரசன் 
னமானாள் . ( எ -று . ) 

( அ ) 


(மஹாலக்ஷ்மீ அபயாஸ்தந்தால் .) 
ஆதித்தன் மரபில்வரு வளவர் கோமா 

னஞ்சலைகோ சிகன்பட்ட தறிதி யன்றே 
வாதித்தன் முனிவரொடு மன்னர்க் காமோ 

வளராசை வாரிதிக்கோர் கரையு முண்டோ 


காஞ்சிபுக்க சருக்கம் . 


சோதித்தன் புடையதவ வலியோ ரானித் 

தொடக்கறுத்தி யதுகாறு முறைதி யென்றே 
போதித்தந் நிமிலைதன்னா லயத்துட் கொண்டு 

போந்தமைதேர்ந் ததுநெடிய புணரிச் சேனை . 


( இள் . ) சூரியவம்ஸோத்பவனாகிய சோழமஹாராஜனே ! பயப்படாதே ! 
விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டரால் விளைந்த கஷ்டங்களை நீ யறிந்திருக்கின் 
றாயல்லவா ? மஹரிஷிகளோடு வாதிப்பது அரசர்க்கு நன்மையாகுமோ ? 
வளர்கின்ற ஆசையென்னும் கடலுக்கு ஓர் கரையுமுண்டோ ? (இப்பக்கங்க 
ளிலெங்கேனும் ) ஆராய்ந்து அன்புடைய தவசிரேஷ்டர்களிடம் உன் குறை 
யைச்சொல்லி இவ்வாபத்தை நீக்கிக்கொள் . அதுவரையிலும் என்னிடமிருப் 
யாயாகவென்று புத்திமதி கூறி அம்மஹாலக்ஷ்மீ தன் ஆலயத்திற்கு இட்டுக் 
கொண்டு போனதை நெடிய கடல்போற்பரந்த சேனாவீரர்கள் அறிந்தார் 


கள் . (எ.று.) 


விஸ்வாமித்திரரெனப் பெயர்பெற்ற கௌசிகராஜன் இவ்வாறே வசிஷ் 
டராசிரமத்தில் காமதேனுவாற் பசிதீர்ந்து அத்தெய்வப்பசுவைத் தனக்குக் 
கொடுக்கும்படி நிர்ப்பர் தித்துத் தன்மக்களை ஒருங்கேயிழந்து தவமேயெவற் 
றினுஞ் சிறந்ததென்றறிந்து தவம்புரிந்து மஹரிஷியானானாதலால் ஏறக்கு 
றைய உன் சரித்திரமும் அவ்வாறு ஆரம்பித்தது என்பாள் கோசிகன்பட்ட 
தறிதியன்றே என்றாள் . இனி விஸ்வாமித்திரன் வசிஷ்டரோடு வாது 
செய்து பட்டகஷ்டமறிந்திருந்தும் இவ்வாறு என் செய்தாய் எனவும் , விஸ் 
வாமித்திரன் அடைந்த கஷ்டங்கள் உனக்கு அநுபவத்தால் விளங்கினவல் 
லவா எனவும் வினாவியபடியெனக் கோடலுமாம் . 


( ஞானமுனிவரால் ஆபத்து நிவாரணமாதல். ) 
யாண்டுளர்மா தவரரசற் குதவ வல்லோ 

ரருங்கானத் தெனப்படைஞ சலைவுற் றெங்குக் 
தேண்டினர்மெய்ஞ் ஞானமுனி வரனைக் கண்டார் 

திருவடிக்கு முடிசாத்தி நிகழ்ந்த செப்ப 
வேண்டிய சொன் மறாது வருந் தவனத் தீயின் 

வெம்மை கெடப் பெருமழைபெய் வித்துத் தீர்ப்பக் 
காண்டகுசீர்ப் பெருந்தகை செங்கமல பாதங் 

களை வணங்கி யரசர் பிரான் கழறு வானால் . 
( இ - ள் .) சைன்ய வீரர்கள் நமது அரசனுக்கு இவ்வாபத்துவேளையில் 
உதவி செய்யத்தக்த மஹரிஷிகள் எங்கே யிருக்கின்றார்கள் என நுழைதற் 
கரிய கானகமெங்குச்தேடி ஞானமுனிவரைக்கண்டு பாதங்களில் சிரப்பட 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
நமஸ்கரித்து நடந்தவற்றைத் தெரிவித்துப் பிரார்த்திக்க அவ்வார்த்தைக் 
கிசைந்து வந்த முனிசிரேஷ்டர் அவ்வடவைத்தீயின் வெப்பமடங்க ( வருண 
னை எச்சரித்து ) பெருமழை பொழிவித்து நீக்குதலும் , தரிசனார் ஹராகிய 
சிறப்புமிக்க பெருந்தயாளுவாம் அம்மஹரிஷியின் தாமரைப்பூப்போலும் 
திருவடிகளை அன்புடன் வணங்கி இராஜாதிராஜனாகிய சென்னிமன்னவன் 
விண்ணப்பிக்கின்றான் . ( எ - று . ) 

( 50 ) 


( அரசன் விண்ணப்பம் .) 


உயிருண்ண வருங்கண்ணில் கூற்ற மேபோன் 

றுருத்தவழ றனைமாற்றி யுய்யக் கொண்டாய் 
செயிரறுமிக் என்றிகுறி யெதிர்ப்பன் றேனுஞ் 

சேவடியைத் தரிசித்துத் தினமும் யான்செய் 
யுயர்நன்றி செலுத்துவலென் னோடுங் காஞ்சிக் 

குறுகநினை விட்டகல லொல்லே னென்று 
புயலனைய கைம்மலராற் றிருத்தாள் பற்றிப் 

புணைகொண்டோ னுளமுணர்ந்தான் பொருவி லாதான் . 


(இ - ள் . ) உயிரைக்கவரும் பொருட்டு வருகின்ற தாக்ஷண்யமில்லாத யம 
னைப்போலக் கோபித்து எங்களை வளைந்து கொண்டு தகித்த அக்னியை 
அடர்கி அடியேங்கள் உஜ்ஜீவிக்கப் பேரருள் புரிந்தீர் ! குற்றமற்ற இவ்வுப் 
காரம் பிரதியுபகாரத்தை எதிர்நோக்கிச் செய்ததல்லவாயினும் தங்கள் அழ 
கிய பாதங்களை மறுதினமுஞ்சேவித்து யான்செய்யும் உயர்ந்த கைம்மாற் 
றைச்செய்வேன் ; அடியேனுடன் தாங்கள் காஞ்சிபுரத்துக்கெழுந்தருர்க ; 
தங்களைவிட்டு நீங்க மனம்பொறேனென்று மேகம் போலும் வள்ளற்றன்மை 
வாய்ந்த கைகளாகிய புஷ்பங்களால் அம்மாதவரது சிறந்தபாதங்களை ( நடுக் 
கடலில் வீழ்ந்தோர்க்குக்கிடைத்த தெப்பம்போல் ) விடாது பற்றிக்கொண் 
டிருக்கும் அரசனுடைய கருத்தை ஒப்பற்ற தவசிரேஷ்டர் அறிந்தனர் . 
( எ - று .) 

குறிப்பு : - கண்ணில் - தாக்ஷண்யமில்லாத ; " கூற்றுக்கண்ணோடிய 
வெருவருபறந்தலை ” புறநானூறு . யான் செய்யும் பிரதியுபகாரத்தை உத்தே 
சித்து அதனளவுக்கேற்பச் செய்யப்பட்டதன்று தங்கள் நன்றி என்பான் 
இந்நன்றிகுறி எதிர்ப்பன்று என்றனன் . " வறியார்க்கொன்றீவதே யீகை 
மற்றெல்லாங் - குறியெதிர்ப்பை நீரதுடைத்து ” என்னுங் குறட்குப் பரி 
மேலழகர் , குறியெதிர்ப்பையாவது அளவுகுறித்து வாங்கி , அவ்வாங்கிய 
வாறே யெதிர்கொடுப்பது எனக்கூறிய வுரையும் ஈண்டு நோக்கற்பாலது . 
" கரிலத்தாற்செய்த வுதவிசிறிதெனினும் - ஞாலத்தான்மாணப் பெரிது என் 


கண்க 


காஞ்சி புக்க சருக்கம் . 
பதால் காலந்தேர்ந்து செய்த பேருபகாரத்துக்குப் பிரதி நன்றி ஒன்று 
மில்லையே . இயன்றமட்டிலும் சிறந்த கைம்மாறு செலுத்தாமை இழிவா 
மாதலால் யான் செய்யத்தக்க அரும்பெருங்கைம்மாறு உமது பாதத்தைச் 
சதா சேவித்துப் புகழ்தலேயாம் . அதனிமித்தம் தாங்களென்னுடன் தயவு 
கூர்ந்து எழுந்தருள்க எனப் பிரார்த்தித்தான் என்னுங் கருத்தடங்க யான் 
செய்யுயர்நன்றி செலுத்துவல் காசிக்குறுக என்றும் , மறுப்பீராயின் 
யான் உமது திருவடியைப் பின்றொடர்வேன் என்பது போதர நினைவிட் 
டகலலொல்லேன் என்றும் கூறப்பட்டது . கைம்மாறுரினக் காற்றல 
ரிதெனினுங்களிப்பினுளஞ் - செம்மாந்துன் செயிரறு சீரோவாது செப்புவல் 
யான் ... என்பர் நைட முடையாரும். 

( க்க ) 


(முனிவரின் பிரதியுத்தரம் . ) 


காடகன்று கானுறைந்து புனல்கா லுண்டு 

நணணியவிவ் வுடற்சுமைபோ கட்டுச் சென்று 
டுறுவான் விழையுமெம்ம னோர்க்கொவ் வாத 

விளம்பினையென் றெனைப்பலவும் விதத்துங் கேளான் 
கேடுறுவே னன்றி கொன்ற நரகில் வீழ்வேன் 

கிருபை செயா தொழியினெனக் கிளத்த லோர்ந்து 
வாடலையென் மாணவக ரறுபா னால்வர் 

வண்புகழ்கேன் மதியெனவே வழுத்து வானால் . 
( இள் . ) தேசத்தைவிட்டு நீங்கி ஆரண்யத்தில் வசித்துப் பசிக்கு நீல 
யுங் காற்றையும் புசித்துக் கர்மவசத்தால் அடைந்த இத்தேகச்சுமையை 
நீக்கிவிட்டுப் போயப் பரமாநந்த மோக்ஷமடைய விரும்பி நிற்கின்றவென் 
னைப்போன்றவர்களுக்குத் தகாததாகிய நகரவாசத்தை வற்புறுத்துகின்றனை . 
இதற்குடம்படோமென்று எவ்வளவோ சொல்லியுங் காதிற்போட்டுக்கொள் 
ளாமல் பிராயச்சித்தமேயில்லாத நன்றி கொன்ற பாவத்தினால் ஐயகோ ! 
கொடுநரகில் வீழ்ந்து கெடுவேனோ! என விம்மிவிம்மியழுது பிரார்த்திக் 
கின்ற அரசனை நோக்கி ( மனமிரங்கி ) வாட்டமுறாதே ! என்மாணாக்கர்கள் 
அறுபத்துநால்வரிருக்கின்றனர் . அவர்களது வளப்பமிக்க கீர்த்தியைக் 
கூறுவோம் கேட்பாயாகவென்று ஞான முனிவர் சொல்லத்தொடங்கினார் . 
( எ.று.) 

தவமுடையார் நீருங்காற்றுமுண்டியாக்கொள்வது , புற்றுமாய் மர் 
மாய்ப் புனல்காலேயுண்டியாய் .. என்னும் திருவாசகத்தாலும் பெறப் 
படும் . சுளியார் சுமை போடுதற்கு என்னும் நாலடியால் தேகமும் சுமை 
யாவத நிக , கோஹத்தி , பிரமஹத்தி , ஸ்திரீஹத்தி , சிசுஹத்தி முதலியற் 

21 


கசுஉ 


ஸ்ரீகருணீகர் புராணம். 
றுக்கும் பிராயச்சித்தமுண்டு ; நன்றி கொல்லும் பாதகத்திற்குப் பிராயச்சித் 
தம் யாதுமில்லை எனப் புறப்பாட்டில் வருவதை மேல் புத்திரோற்பவச் 
சருக்கம் கரு -வது செய்யுளின் குறிப்பிற் காட்டினாம் . 

( கஉ ) 


(சீர்கருணீகருடன் அரசன் தன்னகர் சேர்தல் .) 
அணுவெனினுங் கணக்குவிடா ராண்மை மிக்கா 

ரளவில்கலை யுண்டுவைத்தா ரரசர்க் கேற்ற 
குணமறிவா ரிரவிவழிச் சித்ர குத்தன் 

குலமைந்தர் புதல்வர் தவக் குன்ற மன்னார் 
துணையுறக்கொண் டிடுதிநன்றி யதுவா மென்னத் 

தொழுதகையோ னோமெனலு மவரை யீண்டோர் 
கணமதனிற் றருகெனவர் துற்ற போடுங் 

காஞ்சிபுக்கான் கடற்படை பொற் கழற்கால் வேந்தே . 
( இ - ள் .) அவர்கள் அணுவளவேனும் கணக்கு விடாதவர்கள் ; ஆண்மை 
யில் ஒப்புயர்வில்லாதவர்கள் ; அளவற்ற நூற்பொருள்களை முற்றும் உண்டு 
வைத்தவர்கள் ; அரசரது குணாகுணங்களையறிந்தொழுகவல்லவர்கள் ; சூரி 
யன்மரபில் சித்திரகுப்தருடைய புதல்வர்களின் மக்களாவார் ; தவத்தால் 
மீவபோன்றவர்கள் . நீ எனக்குச்செய்யும் உபகாரத்தை அவர்கட்குச்செய்து 
துணையாகக் கொள்வாயானால் அதுவே எனக்குக் கைம்மாறு செலுத்திய 
தாகும் என்று சொல்லிய ஞான முனிவரை நோக்கி அஞ்சலியஸ்தனாகிய 
அரசன் அவ்வாறேயாகுக எனலும் , அவர்களை இவ்விடத்தில் ஒரு ஷணத் 
திற்குள் வருவிக்கவென்று தூதர்களையனுப்ப , வந்த அறுபத்துநால்வருடன் 
தனது பரிவாரசகிதமாகக் கடல்போலும் சேனைகளையும் வீரக்கழலணிந்த 
கால்களையுமுடைய சோழன் காஞ்சிமாநகர் வந்துசேர்ந்தான் . ( எ - று .) 


ஓம் என்றது உடன்பாட்டைக்குறிக்குமோர்சொல் . ... ஒன்றுங் 
கதிர்முடியாற் கோமென்றுரைத்தருளி...” என்பர் கிருட்டினன்று துச் 
சருக்கத்தில் வில்லிபுத்தூராழ்வாரும் . 

( கங ) 


( ஸ்தலதரிசனம் . ) 


வந்து சிவ ஞானமுனி யோடு மெண்ணெண் 

மதியூகச் சீர்கருண மறையோர் சூழ 
விந்தணிவேணிப்பரமன் றனைமென் கொங்கை 

பிணைச்சுவடங் கவற்களித்த வெழின்மின் னாளைச் 


காக 


காஞ்சிபுக்க சருக்கம் . 
செந்தமிழோன் பின்படப்பாய் சுமந்து போந்த 

செழுங்கமலக் கண்ணனையுந் தெரிசித் தப்பா 
லந்தநன்னாட்டுயர் தலங்கண் முற்றுஞ் சேவித் 

தகங்குளிர்ந்து மீண்டுநக ரடைந்தான் மன்னோ. 


( இ - ள் .) அரசன் பிரார்த்தித்தபடி காஞ்சிமாநகர் வந்து சேர்ந்த ஞான 
மஹாரிஷியுடன் மதியூகவிற்பன்னர்களாகிய அறுபத்துநான்கு சீர்கருணப் 
பிராம்ஹணருஞ் சூழ்ந்துவரச் சந்திரஜடாதரனாகிய ஏகாம்பரேசுவரரையும் , 
அப்பகவானுக்கு மிருதுவான கொங்கைத்தழும்புகளைத்தந்த அழகிய மின் 
னற்கொடிபோலும் காமாட்சியம்மையையும், தமிழ்வல்ல ஓர் பக்தசிகாமணி 
யின் பின்னாலே படம் பொருந்திய ஆதிசேடனாகிய படுக்கையைச் சுமந்து 
சென்று திரும்பிய செழித்த தாமரை மலர்போலுங் கண்களையுடைய சொன் . 
னவண்ணஞ்செய்தபெருமாளையுஞ் சேவித்துக்கொண்டு பின் அர்தத் தொ 
ண்டாட்டிலே உயர்ந்த சிவாலய விஷ்ணுவாலயங்கள் முழுவதுந் தரி 
சித்துக்கொண்டு மனமகிழ்ந்து திரும்பித் தன் இராஜதானியாகிய காஞ்சி 
புரம் வந்து சேர்ந்தான் சென்னிமன்னவன் . ( எ - று .) 


கணம் 


செந்தமிழோன் பின்படப்பாய் சுமந்துபோந்த கதையாவது : - திருக் 
கச்சித்தலங்களுள் ஒன்றாகிய திருவெஃகா என்னும் திருப்பதியில் திரும 
ழிகை" ‘ பார் நிஷ்டையிலெழுந்தருளியிருக்குங்காலத்து அவரைக் கனி 

எனுமோர் பாகவதர் ஆசிரமித்திருந்தனர் . ஒரு கிழவேசையும் 
ஆழ்வார் திருவுள முவப்ப இடைக்கிடை சில பணிவிடைகளைச் செய்து வரு 
வாள் . . இப்படியிருக்க ஆழ்வாருக்கு அவ்வேசையின்மேற் கருணையுண் 
டாகி முதுமை நீங்கி யௌவன யுவதியாகக் கடாட்சிக்கவே அவ்வூரரசனாகிய 
பல்லவராயன் அவளைக்கண்டு மோகித்துச் சிலநாட்கூடி யின்பமநுபவித்து 
வந்ததில் இவளது கூட்டரவால் தனக்கு முதுமை பெருகுவதையுணர்ந்து 
சந்தேகித்து உண்மையை விசாரிக்க தாசியும் தனது கிழத்தனம் ஆழ்வா 
ரால் மாற்றப்பட்ட சங்கதியைச் சொல்லி நீரும் கணிகண்ணரைக்கொண்டு 
ஆழ்வார் கிருபைக்குப் பாத்திரமாவீராயின் இளமையைப் பெறுவீர் என் 
றனள் . அரசன் கணிகண்ணரை வருவித்து உமது ஆசிரியரை யான் 
சேவிக்க வேண்டும் இங்கழைத்துவருக எனக் கணிகண்ணர் , அவர் ஒருவ 
ரிடத்தும் எழுந்தருளார் என்று மொழிய அரசன் அவர்வராவிடினும் நீர் 
என் மேல் ஒரு கவிபாடி இளமை தரவேண்டும் என்று பிரார்த்திக்கவும் . 
யாம் நரஸ்துதி பண்ணும் வழக்கமில்லை எனக் கணிகண்ணர் மறுத்து 
விட்டதனால் கடுங்கோபமுற்று அப்படியானால் இந்நிமிஷமே நீ என் 
நகரத்தை விட்டகல ஓடிப்போகவேண்டும் என்று கட்டளையிட் , இச்செய் 
தியை ஆழ்வாரிடம் விண்ணப்பம் செய்துகொண்டு கணிகண்ணர் புறப்பட 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
ஆழ்வார் நாமும் வருகிறோம் என்றெழுந்து சென்று பெருமாள் முன்பு 
நின்று " கணிகண்ணன் போகின்றான் காமருபூங் கச்சி , மணிவண்ணா நீயிங்கி 
ராதே - துணிவுடனே , செந்நாப் புலவனியான் செல்கின்றே னீயுமுன்றன் , 
பைந்நாகப் பாய்சுருட்டிக் கொள் ” என்னும் வெண்பாவை அருளிச்செய் 
யவே ஆழ்வார் மீதுவைத்த பேரபிமானம் விளங்க ஆதிசேடனாகிய பாயைச் 
சுருட்டித் தோள் மீது வைத்துக்கொண்டு ஒரு கையில் ஸ்ரீபிராட்டியார் காத் 
தைப்பற்றிக்கொண்டு உலகளந்த ஒப்பற்ற திருவடி கொப்புளங்கொள்ளப் 
பரந்தாமன் ஆழ்வாருக்கு முன்னே நடப்பாராயினர் . இச்சம்பவங்களைக் 
கச்சிமாநகர் பாழ்பட்ட காரணத்தாலறிந்த மன்னவன் அமைச்சர்களோடு 
விரைந்து சென்று கணிகண்ணர் திருவடியில் வணங்கி மன்னிப்புக்கேட்டுக் 
கொள்ள , கணிகண்ணர் ஆழ்வானாப்பிரார்த்திக்க, ஆழ்வாரும் “ கணிகண் 
ணன் போக்கொழிந்தான் காமருபூங் கச்சி , மணிவண்ணா நீயிங் கிருக்க - 
துணிவுடனே , செந்நாப் புலவனியான் செல்வொழிந்தே னீயுமுன்றன் , 
பைந்நாகப் பாய்படுத்துக் கொள் என்னும் பாடலைப்பாடப் பெருமாள் 
பழையபடியே சயனத்திருக்கோலமாயெழுந்தருளினர் என்பதாம் . ஆழ் 
வார் சொன்னவண்ணஞ் செய்ததனால் இப்பெருமாளுக்குச் சொன்ன 
வண்ணஞ்செய்த பெருமாள் என்னும் திருசாமம் வழங்குகிறது . இவ்வர 
லாற்றை மீனாக்ஷியம்மை பிள்ளைத்தமிழ் காப்புப்பருவ முதற் செய்யுளில் 
" ...கணிகொண்டதண்டுழாய்க்காடலைத்தோடுதேங்கலுழிபாய்ந் தள றுசெய் 
யக - கழனிபடுநடவையிற்கமலத்தணங்கரசொர்கையணை முகந்து செல்லப் - 
பணிகொண்டமுடவுப்படப்பாய்ச்சுருட்டுப்பணைத்தோளெருத்தலைப்பப் பழ 
மறைகண் முறையிடப்பைந் தமிழ்ப்பின் சென் றபச்சைப்பசுங்கொண்டலே 
எனச் சைவத் தெய்வத்தமிழ் நாவலராகிய குமரகுருபரசுவாமிகளுங் கூறியி 
ருத்தலறிக . பழைய புராணத்தின் தலதரிசனச் சருக்கத்தை விரிவஞ்சி 
இவ்வொருகவியில் அடக்கினர் . 

( கச ) 


( ஸ்ரீகருணீகரீக்குச் சென்னிச்சோழன் ஆதீனம் 

நல்கல் .) 


புலக்குறும்ப ரைவரையு மறுவ ராக்கும் 

புண்ணியநன் ஞான முனி வரனை நோக்கி 
நலத்தகுமிச் சீர்கருண மறையோர்க் கென்ற 

னாடுதனி லறுபத்து நான்கா தீனங் 
கலக்குமக ரங்களும் கிராம மான்யங் 

கணிதநெறி யமைச்சுநெறித் தொழிலு நல்க 
வலித்தனனென் றினிதுரைத்துத் துலாபா ரப்பேர் 

மண்டபங்க னகராயர் தமைய ழைத்தே . 


சு 


காஞ்சிபுக்க சருக்கம் . 
( இ - ள் .) பஞ்சேந்திரியங்களாகிய குறும்பர்களை அறுத்த புண்ணிய 
மூர்த்தியான ஞானமகாரிஷியை நோக்கி வியக்கத்தக்க கிர்த்திபெற்ற இந் 
தச் சீர்கருணவேதியர்களுக்கு என் தேசத்தில் அறுபத்து நான்கு ஆதீனங்க 
ளும் பொருந்திய அக்ரகாரங்களும் , உபகிராமங்களும் . மான்யங்களும் , கணக் 
கெழுதுந் தொழிலும் , மந்திரி சம்பிரதி முதலிய உத்தியோகங்களும் கொ 
டுக்க நினைத்தேனென்று இன்பமாகச்சொல்லித் தன் மூதன் மந்திரியாகிய 
துலாபார மண்டபம் கனகராயர் என்பவரை அழைத்து . ( எ - று . ) 
ஐவரை அறுவராக்கும் என்புழித் தொனி சிறத்தல் காண்க . ( கரு ) 

( இதுவுமது . ) 
மைப்பூகச் சென்னிதழீஇ வருநீர்ப் பாலி 

மாக தியி னிருமருங்கும் மருவுஞ் செல்வ 
தொப்போதற் கரியவள வாதி யூர்தொட் 

குற்றவறு பானான்கு நகரு மின்றே 
செப்பேடு பொறித்துநந்த முபிரின் மேலாந் 

திறற்பெரியோர்க் கீகவென்று செப்பத் தந்தான் 
கைப்போது குவித்தறுபத் தொன்பா னாகக் 

கண்டசகாத் தத்திலெனக் கழறு நூலே . 
( இ - ள் . ) முகிலையளாவி வளர்ந்துள்ள பாக்குமரங்களின் தலையைத் 
தடவிக்கொண்டுவரும் பிரவாகத்தையுடைய பாலியாற்றின் இருகாைகளி 
லும் பொருந்திய செல்வத்தை புடைய சமானமற்ற எளந்தங்கிய ஆதியூர் 
முதலாகவுள்ள அறுபத்துநான்கு நகர்களையும் இப்போதே செப்பேட்டுச் 
சாசனமெழுதி நம்முயிரினும் அன்புமிக்க இவ்வல்லமைசாலிகட்குத் தருக 
வென்று அரசனிட்ட கட்டளையைச் சிரமேற்கொண்டு கும்பிட்டகைகளை 
யுடையவனாய்க் கனகராயர் சாலிவாஹனசகளு சுக -ல் தந்தார் என்று 
நூற்கள் கூறுகின்றன . ( எ - று .) 

கமுகின் தலையைப் பாலியாற்று நீர் தழு வுமென இங்குச் சிறப்பித் 
தாற்போல “ பொன்னி யமூதப் புதுக்கொழுந்து பூங்கமுகின் - சென்னி 
தடவுந் திருநாடன் .... ” எனப்புகழேந்தியு முரைப்பர் . 

( கசு ) 
( புராணிகர் கூற்று .) 

வேறு . 
சுகமா முனிநேர் சொலுஞா னமுனி 
மீகுசீர் கருணக் குலமேன் மையினோர் 
தகுவாழ் வகரங் கடனித் தனியாய் 
வகைசெய் தமை நூல் வழியோ துவதே 





சாசு 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
( இ.ள். ) சுகமஹாரிஷிக்குச் சமானமாகக் கூறத்தக்க ஞானமஹாரிஷி 
யானவர் கூடவிருந்து மிக்க கியாதி பெற்ற ஸ்ரீகருணீகவம்ச துல்யர்களுக்கு 
வாழ்க்கையிடமாகிய அகரங்களைத் தனித்தனி அவரவர்க்கேற்ப வகுத்துத் 
தந்த வரலாறு பழைய நூற்களிலுள்ளவாறு அடுத்த சருக்கங் கூறும் ( எ - று .) 


நூல்வழியோதுவதே என்றது சித்திரகுப்தருற்பவச் சருக்கமுதல் 
இச்சருக்கம் வரையிலும் ஆதித்யபுராண ரீதியாகவும் அதர்வணவேத சூரிய 
சாகாசந்தி கணிதசாகாவதிப்படியாகவும் வசன ரூபமாயிருந்ததைச் செய்யு 
ளாக்கி இந்நூலாசிரியர் கூறினர் . மேல்வரும் ஆதீனச்சருக்கம் ஏற்கென 
வே அச்சாயிருக்கும் சீர்கருணீகபுராணத்திலுள்ளவாறே எடுத்து உனாமாத் 
திரம் புதிதாக எழுதப்படுகின்றது என்னுமுண்மை விளங்கற்கென்க . ( கன ) 


( காஞ்சிபுக்க சருக்கம் மற்றும் . ) 


ஆகச்சருக்கம் க 0 - க்குக் கூடிய செய்யுட்கள் ஙச . 


பதினொன்றாவது 

ரு க்கம் . 


ஆ தீனச் ச 


( இதுமுதல் சாச - கவிகளால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றக் 

அறுபத்து நான்கு அக்ரகாரம் வகுத்தல் கூறப்படும் .) 


க . ஆதியூர் - அத்திரி மஹாரிஷி . 

வேறு . 
நீதியானெறி யாலுதாரமெ னேயமேதரு சீரினான் 
மாதினாலருள் கூரவேமிக வாழ்வொடேபுகழ் தேடுமூர் 
சோதியீசனு மாதவன்சுர ராதிதாபதர் சூழ்வதா 
மாதிமாமுனி யத்ரிகோத்திர மாதியூரிது வாகுமே . 


( இ - ள் .) சன்மார்க்க குணங்களாலும் , வரணாச்சிரம ஒழுக்கத்தினாலும் 
அன்பால் உண்டாகும் ஈகையென்னும் சிறப்பினாலும் மஹாலக்ஷ்மீ கடாட் 
சத்தால் மிக்க செல்வப்பேற்றினாலும் கீர்த்தியையே ஆஸ்தியாகச் சம்பாதிக் 
கும் நல்லோர்க்கு வாசஸ்தானமாகியதும் , ஸ்ரீசிவபிரான் , மஹாவிஷ்ணு , 
தேவர் , முனிவர் முதலானவர் ( விருப்பத்துடன் ) வசிக்கப்பெற்றதுமாகிய 
ஆதியூர் என்னும் இப்பதி இவ்வறுபத்து நால்வரிலும் முதன்மை பெற்ற தவ 
சிரேஷ்டராகிய அத்திரிமஹாரிஷி கோத்திரத்தினர்க்கு ஏற்படுத்திய அக்ர 
காரமாம் . ( எ- று . ) 


எல்லா வருணத்தாருக்கும் இன்றியமையாத ஒழுக்கமாதலின் சன்மார்க் 
கத்தை நீதி யெனவிதந்து முற்கூறி , அதன்பின் நெறி யெனத் தத்தம் 
ஜாதியாசாரத்தை வைத்தனர் . ஒருவர்க்கு உபகரிப்பது கருணையால் ; அக் 
ருணையும் சம்பந்தமுடையார் மீது வைத்த அன்பின் மிகுதியாலேயே 
விளைவது ; ஆதலின் நேயந்தரும் உதாரமென்சீர் எனவும் , ஈகையே 
புகழ்க்காரணம் என்பார் உதாரமென்சீர் எனவும் கூறினார் . ஈகைக்குக் 
காரணம் செல்வமிகுதி , செல்வமிகுதிக்குக்காரணம் திருமகள் சடாக்ஷம் , 
திருமகள் கடாக்ஷத்திற்குக்காரணம் ஜனங்களிடத்திலுள்ள சன்மார்க்கமுக 
வர்ணாச்சிரமநெறி தவறாமையும் என விதந்தோதினார் . “ ஒன்றாவுலகத் 
துயர்ந் தபுகழல்லாம் பொன்றாது நிர்பதொன்றில் ” என்பதனால் அழி 
யாப்பொருளாதலின் புகழே சம்பாதித்துக்குரியதெனப்பட்டது . 

( க ) 


ககாஅ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


உ . பெருமளசை- கபிலமஹாரிஷி . 


வேறு . 


கயலுநிறை யிள வாளை தனியுகள வணைமீது 

களிறுகளி னெழில் சேர்வரால் 
வயலின்மலர் தனைமோதி யுளமகிழ விளையாடு 

வளமைகுதி கொள நீடுமூ 
ரியலுமிசை யகலாம லநுதினமு நிறைவாகி 

யெவருமெதி ரறவீறியே 
பெயருழவ ரினிதான நயமொழிகள் பிரியாத 

பெருமுளசை கபிலரிஷயே , 


( இ - ள் .) ( தடாகத்தில் ) நிறைந்த சேற்கெண்டை மீன்களும் . இளம் 
வாளை மீன்களும் தனித்தனிவயலிற் பாத்திக்கரைகளின்மேற் குதிக்க , அங் 
கிருந்த யானைக் கன்று போலழகிய வரால்மீன்கள் வயலிலும் ( தடாகத்தி 
லும் ) நிறைந்த மலாகலின் மீது பாடந்து சந்தோஷமுற விளையாடுகிற வள 
மிக்கதும் , இயற்றமிழும் இசைத்தமிழும் நீங்காமல் சராநிறைவுற்று விளங்க 
ஒப்புயர்வில்லாத உழவு தொழிலினர் இன்ப நயவசனங்களைக் கூறி வந்த 
விருந்தினரை உபசரிக்கும் பெருமைபெற்றதுமாகிய பெருமுளசை யென் 
னுமூர் கபிலரிஷி கோத்திரத்தார்க்குரியதாம் . ( எ - று . ) 


உழுதுண்டுவாழ்வதற் கொப்பில்லைகண்டீர் 

பழுதுண்டுவேறோர் 
பணிக்கு " என்பதால் எதிரறவீறியே பெயருழவர் எனப்பட்டது . ( உ ) 


ந ... கோழிப்பதாகை-- பாரத்துவாசரிஷி . 

வேறு சந்தம் . 


காலத்தை நாடிமர போர்பொற்பை நாடியும் 

காரத்தை நாடியருள்கூர் 
சீலத்தை நாடிவளர் வேதத்தை நாடியுயர் 

சீரிற்ப்ர காசமுளவூர் 
சாலக்கு லாவியளி கூடிக்கு மாளமிடு 

சார்புற்ற சோலைபதியாங் 
கோலப்ர தாபதவர் பாரத்து வாசர்மகிழ் 

கோழிப்ப தாகை நகரே . 
( இ - ள் . ) காலநிலைமையையும் , தமது குடிப்பிறப்பின் பாரம்பரிய கௌ 
பத்தையும் , தம்மையடுத்தோருக்குதவும் உபகார அளவையும் , தங்கள் 


ஆதீனச் சருக்கம் 


கருணை மிகுதற்கேதுவாகிய பாத்திரப்பெருமையையும் , அப்பாத்திரத்தில் 
உபகாரம் எப்பயன்றருமென வேதங்கூறுகின்றதென்பதையும் ஒருங்கா 
ராய்ந்து கொடுப்பதனாலே மேம்பட்ட கீர்த்தியுடன் பிரகாசிக்கின்ற உத்தமர் 
களுக்கு உறைவிடமாகியதும் , வண்டினங்கள் அதிக சந்தோஷத்தோடு 
பண்களைப் பாடுகின்ற சோலைகளாற் சூழப்பெற்றது மாகிய கோழிப்பதாகக 
யென்னும் நகர் நற்குணமும் கீர்த்தியும் படைத்த பாரத்வாசரிஷி கோத்தி 
பத்தினர்க்கு மகிழ்ச்சிதருவதாம் . ( எ - று .) 


" காலத்தாற் செய்து வுதவிசிறிதெனினும் - ஞாலத்தின் மாணப்பெரிது 
ஆதலால் முதலில் உபகரிக்கப்பெறுவோர் சமயத்தை நோக்கியும் , " இரப்பவ 
ரென்பெறினுங்கொள்வர் கொடுப்பவர் - தாமறிவர்த கொடையின் சீர் " 
என்பதால் தம்முன்னோர் கீர்த்தி சுருங்காதவண்ணம் அளவறிந்தும் , அசற் 
பாத்திரத்தில் கொடுப்பது பாம்புக்குப் பாலூட்டுவது போல் தனக்கே கெடு 
தியையும் பின் நரகத்தையும் தருவதாகையால் பாதிப்பெருமையையும் , 
பன்னும்பனுவற் பயன்றேறிவிலார் - மன்னுமறங்கள் வலியில் ... என்ப 
தனால் வேதசாஸ்திரவிதிப்படி அவ்வுபகாரம் எப்பயன் றருமென்பதையும் 
நன்றாய் அறிந்தும் உபகரிக்கின்றமையால் சர்வலோகப்ரசித்தமான பெருங் 
கீர்த்தியடைகின்றனர் என்க . 


ச . புலிப்பாகை - வியாக்ரமபாதரிஷி . 


வேறு சந்தம் . 


மருப்பாயன் மலர்மாது மியற்பேணு மிசைமாது 

மலைப்பூவை யெனுமா துமார் 
விருப்பான பெருநீதி தரப்பாரின் மணியாய 

விளக்காகி மிகவாழுமூர் 
தருப்பார நிதிமேக மென த்யாக தரர்மேன்மை 

தகக்யாதி மிகவாழ்வுளார் 
பொருப்பான புயமேவு புலிக்கால ருறவான 

புலிப்பாகை நகராகுமே. 


(இள் . ) வாசனை பொருந்திய பத்மாசனியாகிய இலக்குமியும் , அழகு 
மக்க வீணாகானப்ரியையாகிய சரஸ்வதியும் , - தராஜ புத்திரியாகிய 
உலங்கு யும் செல்வம் கல்வி கருணைகளைக் கட..- .சி. தலால் உலகில் மா 
களி போல் பிரகாசமுற்று கற்பக விருகம் , னந்தங்கிய சங்கநிதி ,, 


22 


கஎ O 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
பத்மநிதி , மோமென்னுமிவை போலக் கைம்மாறு கருதாது தவும் சாதுக்கள் 
மேன்மையும் கீர்த்தியும் மிக வாழ்கின்ற புலிப்பாகையென்னும் நகர் மலை 
போற் புயங்களையுடைய வியாக்ரமபாதமஹரிஷி கோத்திரத்தினர்க்குப் 
பிரியமான தாம் . ( எ - று . ) 

... வல்லதரு - நாமர் திமேக நயந்து தவலன்றியே - தாமுதவிநாடுமோ 
சாற்று என்பதால் கற்பகவிரு முதலியவைபோல் இவரும் பிரதியுபகா 
ரத்தை விரும்பாது தீவுவோர் என்றார் . 

( ச ) 


( ரு . ( பல்லாபுரம் - சனகரிஷி . 


வேறு சந்தம் , 


மணியும் வெல் லாதுபுய னிரையும் வெல் லா துவரி 

வகையும்வெல் லாது தருகே 
ரணியும் வெல் லாதபடி பரிசினல் லாதரவி 

னருளும்வல் லார்களுறையூர் 
தணிவிலுல் லாசமது பரவுசல் லாபமுனி 

சனகரெல் லாருமுறைவோர் 
பணிலவில் லார்முறுவ னகைகளுள் ளார்கள்வயல் 

பரவுபல் லாபுரமிதே . 
( இ - ள் .) சிந்தாமணியும் , சப்தமேகங்களும் , சமுத்திரங்களும் , கற்பக 
வருஷமும் தங்கள் கொடைக்குத் தோற்கும்படி கொடுத்தலில் நிகரற்ற 
தயாநிதிகளுக்கு வாசஸ்தானமாகியதும் , குறையாத உல்லாச சல்லாப்பரிய 
ராகிய சனக மஹாரிஷி கோத்திரத்தோர் வாழ்விடமானதும் , சங்கினங்கள் 
பெற்ற பிரகாசமிக்க முத்தை நிகர்த்த பற்களையும் நகைப்பையுமுடைய 
மாதர்கள் பயில்கின்ற வயல்சூழ்ந்த பல்லாபுரமாம் . ( எ.று. ) 

உல்லாசம் - சந்தோஷம் . சல்லாபம் - வினாவும் விடையுங்கூடியது .() 


சு . சதுர் வேதமங்கலம் -- வாமதேவரிஷி . 


வேறு சந்தம் . 


வேதமுந்த வந்துமேவு மூரியந்த ணன்றனாவு 

மேவுமென் றிசைந்துநின்றபா 
லாதரந் தகுந்ததாக வேவன்மீக முன் சொரிந்த 

வாவுதைந் திடுங்கவின்றுமா 


ஆதீனச் சருக்கம் . 


லே தமின்றி ரின்றபோதி னாயர் தங் குலங்களேசர் 

வேசாென றுகந்து தங்குமூர் 
காதல் கொண டிசைந்தவாம தேவன்வர் து வந்து மேவு 

காரணம் புரிந்தமங்கையே . 


( இ - ள் . ) ஸ்ரீமஹாவிஷ்ணுவானவர் ஒரு காரணத்தினால் இலஷ்மீதேவி 
யாணப்பிரிந்து வேதங்கள முற்படப் பிரவேசித்து அழகுமிக அபேக்ஷிததுப் 
புற்றுருவமாக நிலைகொகாடிருப்பதைய நித்த பெருமைமிக்க வசிடராசிர 
மத்திலுள்ள காமதேவைானது விருப்பத்துடன் மனமிசைந்து அப்புற்றுக 
கணமீது பாலை நாடோறுஞ் சொரிந்துவருவதைக் கண்ட இடையாகள் சர் 
வேஸ்வரனாகிய ஸ்ரீமந்நாராயணனிருப்பையறிந்து குடிகொண்ட ந நாமாகிய 
சதுர்வேதமங்கலமென்னுமிப்பதி வாமதேவம்வாரின் அன்புடன் உலந்து 
வாழ்தற்குரியதாம் . ( எ - று .) 

( கா ), 


எ . திருநின்றவூ 3 - முசிகோரிஷி . 


வேறு சந்தம் . 


தருமர் தயாமகிமை கொடைபண்பு ரீதிநெறி 

தமிழின் சமே தமகவே 
ளுருவா தியாக வள ரிலைன்ற கால்வரிசை 

யுளவங்க ணாளாமகியூர் 
மருவண்டு நாலு கையளியங்கு லாவவொளிர் 

வருகின்ற சோலைபுடைசூழ் 
தெருவெங்கும் வேள்விமுறை வளருமப் காசமுள 

திரு ன்றை முஞ்சிரிஷியே. 


( இ - ள் . ) தருமம் , பூக்கயை , மகதவம் , ஈகை , நற்குணம் , நல்லொழுக் 
கம் என்னுமிவைகள் தமிழ்க்கல்வியுடனும் மன்மதசமான அழகோடுங்கூட 
யக்ஞாதி கிருதுக்கள் செய்வதற்கேற்ற வளங்களிருப்பதால் எல்லா மேம்பா 
டுகளும் ஒருங்கமைந்த பிராம்ஹணசிரேஷ்டர்கள் மகிழ்ந்து வாழப்பெற்ற 
தும் , தேனைப்பருகி நால்வகை வண்டினங்களுஞ் சஞ்சரித்தற்கிடமாய் 
விளங்குகின்ற சோலைகள் புடை சூழப்பெற்று வீதிகள்தோறும் யாகாதிகிருத் 
யங்களும் வேதகோஷ்டங்களும் அதிகரிக்கப்பெற்றது மாகிய திருசின்றவூர் 
முஞ்சி கேசரிஷி கோத்திரத்தார்க்காம். ( எ - று .) 

( எ ) 


கஎஉ 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


அ . பருந்தூர் - புயங்கரிஷி . 


வேறு சந்தம் . 


சிரம்பா ணியன்கயி லையன்கோ கநம்பயில் 

செழும்போ துகந்தமனையா 
னாண்பா தபங்கய நினைந்தே வளம்புனை 

யலங்கா முந்திடுமவூர் 
குரம்பா ரரின் ரிருள் வரும்போ தலர்ந்திடு 

குணம்போ யரும்பகலிலே 
பரம்பார் குறுங்குவளையின்போ தலர்ந்திடு 

பருந்தூர் புயங்கரிஷியே . 


( இ - ள் . ) தலையிற் கங்கைசூடியவரும் , கயிலாசபதியுமாகிய சிவபெரு 
மானது திருவடிகளையும் , மேன்மை பெற்ற மேகம் போலும் நிறமுடையவ 
ரும் செழித்த தாமரைப்புஷ்பாசனியாகிய லக்ஷ்மீநாதனுமாகிய ஸ்ரீமந்நாரா 
யணன் திருவடிகளையும் தங்கள் ஆத்மாவிற்குக் காவலாமென நினைந் 
அதனால் எல்லா வளங்களையும் பெருமைகளையும் பெற்று விளங்குகின்றதும் , 
வயல்களின் பரப்பிலே நிரம்பிய வாசனையுடைய நீலோற்பல மலர்கள் 
இராக்காலத்திலே சந்திரன்வர மலரும் இயற்கை நீங்கிக் குரம்புகளிலே 
( சங்குப்பூச்சிகளீன்ற) முத்துக்களின் வெண்மைப்பிரகாசத்தைச் சந்திரிகை 
யென்று மயங்கிப் பகற்காலத்திலேயும் புஷ்பிக்கும் வளம் பொருந்தியது 
மாகிய பருந்தூர் புயங்கமஹாரிஷி கோத்திரத்தினர்க்காம் . ( எ - று . ) ( அ ) 


பரமேஸ்வாமங்கலம் --- பதஞ்சலிரிஷி . 

வேறு சந்தம் . 


பெரியோரின் மிகும் பெரி யோரிளையோர் 

ப்ரியமாக நடந்தருள் வோர் தமிழ்நூ 
நெரிவோர்கண் மகிழ்ந்திட வேதெரிவோர் 

தினமானமு நன்றி செய் வார்கமதூர் 
தரியார் தமை வென்றவர் வாழ்வினையா 

தரநாவலரின்புற வேதருவோர் 
பரிவாலச னம்பகர் வோர்க்ருபைகூர் 

பரமேசுர மங்கை பதஞ்சலியே . 
( இ - ள் . ) வயதினாலன்றிக் கல்வி கேள்வி பறிவொழுக்கங்களிற் பெரி 
போர்களாகியும் அடக்கமுடைமையால் ஒன்றுமறியாச் தெவர்களைப்போல் , 


ஆதீனச் சருக்கம் . 
யாவருக்கும் அன்புடையவர்களாக ஒழுகுவோரும் , தமிழின்கணுள்ள அரிய 
பெரிய நூற்களின் ( ஆழ்ந்த நுணுகிய கருத்துகளை ) அறிந்தோரும் , சந்தோ 
ஷமிகுந்து தமது கல்வித்திறமையை வியக்கும்படிக் கற்றோரும் , எந்நாளும் 
தங்கள் கடமையாகிய பேராபகாரத்தைச் செய்வோர்களுமாகிய ஆன்றோர் 
வசிப்பிடமான பரமேசுரமங்கலம் , தமது சத்துருக்களை வென்று பெற்றவாழ் 
வுகளை விருப்பமுடன் தம்மைப்பாடும் வித்வான்கள் இன்பமடைய அளிக் 
கின் றவரும் , யாவருக்கும் உபசரித்து அன்ன தானஞ்செய்யும் தயாநிதிகளு 
மாகிய பதஞ்சலி மஹாரிஷி கோத்திரத்தாருடையது . ( எ - று .) 


அன்னதானாத் பரம் நாஸ்தி ) என்பதனால் அன்னதானத்தை விசே 
டித்தார் . 

( 4 ) 


க 0 . ஸ்ரீபுருஷமங்கலம் அலாசலரிஷி . 

வேறு சாரும் . 


மாகமுகிலின் செறி பாளைநற வந்திகழ் 

வாழைநற வும்பெருகியே 
யேகந்தி யின்படி கால்வழியின் வர்ததி 

லேவிளைவு விஞ்சிடுமவூர் 
மோகன வருந்தமி ழால்வரிசை தது 

மூவகை யறிந்தருள தாற் 
றேகநிலை கொண்டவ லாசமுனி விஞ்சிடு 

சீபுருட மங்கலமிதே. 


தங்கிய 


( இ - ள் .) பெருமைமிக்க கமுகமரத்தின் பாளைகளினின்றும் வாழைக்க 
னிகளினின்றும் பெருகிய தேன்வெள்ளம் ஓர் பேராறுபோலக் கால்வாய்க 
ளில் ஓடிவருவதால் கழனிகள் விளைவுமிகுதற்கேதுவாகிய ஸ்ரீபுருஷமங்க 
லம் , ( கேட்போரைத் ) தன்வசமாக்கும் அரிய தமிழ்ப்பாஷையின் இயலிசை 
நாடகமென்னும் முப்பகுதியையும் உணர்ந்து கருணை கூர்ந்து பரோபகாரஞ் 
செய்தலால் அரித்யமான தேகத்தை அழியாத தேகமாகக கீர்த்தியினால் 
ஸ்தாபிக்கின்ற அலாசலமஹரிஷிகோத்திரத்தார்க் குரியதாம் . (எ - று .) 

" ஒன்றாவுலகத் துயர்ந்த புகழல்லாற் - பொன்றாதுநிற்பதொன்றில் ) 
என்பதால் தேசநிலைகொண்டதற்குக் கீர்த்தியை ஏதுவாக்கினாம் . ( க் ) 


எறு 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 

கரம் - உரோமமாழநி . 
வேறு சந்தம் . 


கம் . 


மாதவர்கண் மாதவமெய் வாசனையர் வாசயர் 

மாகர்புகழ் மா.கமலமார் 
பாதர்மக பாதகமி லாதரக லாதரர்சு 

பாவரிகழ் பாவகர்தமூ 
நாதரம்வி டா நகரி கேசவன் மகேசன்வள 

நாரியன்மு ராரியருளாற் 
கோதறுமு ரோமமுனி யோதுமரு ளாரமகிழ் 

கூருமுயர் கூரமிதுவே . 


! 
دل 


( இ - ள் ) எவர்களும் புகழ்கின்ற மஹரிகளும் , சாதுசங்கப் பழக்க 
முடைய இன்பவாசகர்களும், தாமரைப்புட்பம்போலும் பாதங்களையுடைய 
மகளிரும் , பஞ்சம ராபாதகத்தை நீக்கிய ஜீவகாருண்யமுடைய வித்வன்மணி 
களும் , இயற்கையே பரிசுத்த குணமுடையவர்களுமாகிய யாவரும் குடி 
கொண்டுவாழும் கூரநகர் , பக்தரிடத்தன்புகொண்டஸ்ரீஹரி , கேசவன் , சர் 
வேசன் , பூஜ்யதைக்குரிய முராரியெனப் பல திருநாமம்பெற்ற ஸ்ரீமஹா 
விஷ்ணுவின் கிருபைபெற்ற குற்றமில்லாத உரோமமஹரிஷி கோத்திரத்தி 
னர் மகிழ்ந்து வாழ்கின்ற அக்ரகாரமாகும் . ( எ - று . ) 


மா 

ரதவர்கண் மாதவமெய் என்று பாடியுள் முன்னின்ற சொல் 
மறித்தும் வந்து தலைப்பட இவ்வாறு சாகஸமாய்த் தொடுத்த இக்கவி 
பின்வருவிளக்கணியின் பாற்படும் . வடநூலார் ஆவர்த்தி தீபகம் என்பர் .( கக ) 


த .. 


வானவன்மாதேவி- வேதவியா ) ரிஷி . 


வேறு சந்தம் . 


ஞான 
னவி சேடமு மேன்மைவி சேடமு 

காளமென் மேலுறவே 
தானவு தாரம னோகர பானவர் 

தாரிறை வாகியவூர் 
அனல் மேனில வாரளி சீரிசை 

பாடிய சோலையெலாம் 
வானகிர் காபதி வேதவி யாசரின் 

வானவன் மாதையிதே . 


ஆதீனச் சருக்கம் . 


( இ - ள் .) விசேஷஞானமும் விசேஷபெருமையும் நாடோறும் மிக , வள் 
ளற்றன்மையும் நிர்சசலன்சித்தமும் பெற்ற சாதுக்கள் சுகித்து வாழ்கின் 
றதும் , நீலோற்பலமலர்களின் மீது பொருந்து விளங்கும் வண்டினங்கள் 
சிறந்த கீதங்களைப்பாட சோலை ளெல்லாம் சுவர்க்கலோகக் கற்பகப்பூஞ் 
சோலையை நிகர்க்கப்பெற்றதுமாகிய வானவன்மாபதவி வேதவியாசமஹா 
ரிஷி கோத்திரத்தாரது . ( எ - று .) 

( கஈ ) 


க ... தினையனேரி- பிருதபஹாரிஷி . 


வேறு சந்தம் . 


அருளினான் மிக்ககொடை யடைவினான் முத்தமிழி 

னறிவினா லொத்துமதவே 
ளூருவினா லெத்திசையு நிறைவுசீர் பெற்றினிய! 

வுலகின் வாழ் வுற்றபெரியோர் 
மருவுகூடத்திரளு மிலகுமே டைத் திரளு 

மதிலுமே விச்சிகரியார் 
தெருவெலா நித்தமகிழ் பிருகுமா லத்தரிசை 

தினையனே ரிப்பதியிதே . 


( இ - ள் . ) கருணையால் முறையறிந்துதவும் பெருங்கொடையினாலும் , 
இயலிசைநாடகமென்னு முத்தமிழறிந்த விவேகத்தினாலும் , மன்மதனுக்கு 
நிகரான அழகினாலும் தம்மைத் தாமே நிகர்த்து ( அதனால் ) எல்லாத் 
திக்குகளிலும் நிறைந்த பிரதாபம் படைத்து உலக வாழ்க்கையின்பங்களை 
முற்றும் அனுபவிக்கின்ற பெரியோர்களுக்கு வாசஸ்நான பாயெதும் , மாளி 
கைகளும் பிரகாசிக்கின்ற உப்பரிகைகளும் மதிலும் கோபுரமுமுடைய 
தாய்த் தெருக்கடோறும் ஹரி சிவ நாமஸ்மரணை பஜனைக் கோஷ்டிகள் 
விளங்குகின்ற துமாகிய தினைய னரி பிருகுமஹாரிஷி கோத்திரத்தார்க்காம் . 
( எ - று .) 

( க ) 


கச . வாயலூர் - பாதலோசனமஹாரிஷி . 

வேறு சந்தம் . 


நாளை வாவெனாமலருள் வாருமேக வாசகரு 

நாவலோரு நீதிநெறியான் 
வேளிராகி வீறிநிலை பேணியோது வார்புகழின் 

மேவுவார்கள் வாழுமிடமாங் 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


காளமேக நாடு குழல் மாதரார்க ணாகெயல் 

காவிமீது பாயவெதிரே 
வாளை பாய நீள்கமுகு பாளை வாசம் வீசுபதி 

பாதலோசர் வாயல்பதியே . 


( இ - ள் .) இரப்பவரை நாளைக்கு வருகவென்று கூறாமல் குறிப்பறிந் 
துதவுகின்ற வள்ளல்களும் , சத்யவாக்யரும் , வித்வான்களும் , நீதிமுறைமை 
தவறாமல் வாழ்தலால் சிற்றரசர் என்னும்படிப் பெருமையுற்றுத் தத்தம் 
வருணத்துக்கும் பிரமசரியம் , கிருகஸ்தம் , வானப்பிரஸ்தம் , சந்யாசமென் 
னும் நால்வகை நிலைக்குமுரிய ஒழுக்கங்களைப்பாதுகாத்து சொல்வோரால் 
சொல்லப்படும் கீர்த்தியோடு பொருந்துகின்றவர்களுமாகிய யாவருக்கும் 
உறைவிடமாகியதும் , கரிய மேகம்போலுங் கூந்தலையுடைய மாதர்கள் தங் 
கண்கள் போலுமென்று கருதிநோக்கத்தக்க சேல்மீன்கள் கழனியில் நீலோ 
ற்பலமலரின் மீது பாய அதற்கெதிராகக் கழனியிலுள்ள வாளைமீன்கள் துள் 
ளிப்பாய்ந்து சிதைத்தலால் நீண்ட கமுகம்பாளைகள் சிதறி விழுந்து பரிமளிக் 
கும் நிலவள நீர்வளமொருங்கமைத்த வாயல்பதியென்னும் இங்சகர் பாத 
லோசனமஹரிஷி கோத்திரத்தார்க்காம் . ( எ - று . ) 

... அடுத்தடுத்துப் பின் சென்றாலீவது காற்கூலி... ஆதலால் நாளை 
வாவென்று கூறாமலீவதே ஈகை என்றார் . “ உரைப்பாருாைப்பவை யெல் 
லாயிரப்பாற்கொன் - றீவார்மேனிற்கும்புகழ் ” என்னுங் குறட்கருத்தைத் 
தழுவி ஓதுவார் புகழின் மேவி ) என்றார் . 

( கச ) 


ம 


கரு .. வேலஞ்சேறை - மாதவரிஷி . 

வேறு சந்தம் . 


காலந் தீதென் றாலுஞ் சீரொரு காலும் தானம்விடார் 
தாலஞ் சூழ்புக ழாலின் பானவி சாலங் காணியவூர் 
கோலஞ் சேரளி நாலும் போயநு கூலங் காவுறவே 
வேலன் றாணினை சீலன் மாதவன் வேலஞ் சேறையிதே . 
( இ - ள் .) வானம் பொய்த்து மாரியற்றுக் கொடும் ஷாமமுண்டாகிய 
காலத்தினும் தமது கீர்த்திக்குரிய தர்மசிந்தையைச் சிறிதும் கைவிடாது 
சாதிக்கவல்லவர்கள் உலகமுழுவதும் வியாபிக்கின் றபிரதாபத்தினால் இன்ப 
மநுபவிக்கும் விசாலப் பிரதேசத்தையுடையதும் , அழகுமிக்க வண்டினங் 
கள் தேனுண்ண உதவுவதனால் சோலையை ஆசிரயிக்கும் வளமிக்கதுமாகிய 
வேலஞ்சேறையாம் இந்நகர் முருகக்கடவுளின் பாதத்யானபரராகிய மாதவ 
மஹாரிஷிகோத்திரத்தார்க்குரியது . ( எ.று.) 

(சடு ) 


ஆதீனச் சருக்கம் . 


என் 


கசு . 


காவணிமங்கலம் -- னந்தமா பரிஷி . 

வேறு சந்தம் . 


தண்டமி ழறிந்தவர்கள் கொண்டநெறி கண்டினிய 

சம்புநெடு மால்கிருபையான் 
முண்டக வணங்குபிரி வின்றியரு ளுங்கருணை 

முந்திட நயந்தவர்களூர் 
கொண்டலை யடர்ந்துமிசை யண்டரை யடைந்து பெரு 

குஞ்சிகரி யின்பு றவுமே 
வண்டகல் சனற்குமரரின்பதி சொல் காவணிய 

மங்கில மெனும்பதியிதே. 


• ( இ.ள். ) தண்ணிய தமிழின் சொற்சுவை பொருட்சுவையறிந்து 
பக்திமார்க்கத்தில் நிற்பவர்களின் ஒழுக்கத்தை மொசி ஸ்ரீசங்கரனும் 
மஹாவிஷ்ணுவுமாகிய கடவுளர்களின் கடாக்ஷ பலத்தால் பத்மாசனியாகிய 
மஹாலக்ஷ்மீ நீங்காமலிருக்க , அதனால் யாவருக்கும் விரையாது கொடுக்குங் 
கருணைக்குணம் மேலோங்க விரும்பப்படுகின்றவர்களுக்கு உறைவிடமான 
தும் , மேகமண்டலத்தையும் ஆகாயத்தையும் அளாவியோங்கிய கோபுரங் 
கள் குலாவப்பொருத்தியதுமாகிய காவணிமங்கலம் என்னுமிப்பதி குற்ற 
மற்ற சனத்குமாரரிஷி கோத்திரத்தார தாம் . ( எ - று .) 

( கசு ) 


கள . 


நெல்வாயல் - ஜமதக்னிமஹரிஷி . 


வேறு சந்தம் . 


நாவினி லீருரை பேசறி யாதவர் நான்மறை தேறவலோர் 
மேவிய நீரதி னாண்மலர் மாமயின் மேவிட வீறியவூர் 
காவினி லேசொரி தேன்மிசை யாயிரு காலினும் வீழ்வதெலாம் 
வாவியின் வீழ்பதி யார்சம தக்கினி வாழுநெல் வாயதுவே . 


( இ - ள் . ) நாவினாலே சொல்லிய வார்த்தையை வேறோர் பயன் கருதி 
மாற்றிப் புரட்டத்தெரியாதவர்களும் நான்குவேதமும் உணரத்தக்கவரும் 
பொருந்திய தன்மையால் அன்று பூத்த தாமரைப் புட்பா சனியாகிய திரு 
மகள் தங்கப்பெற்றுப் பெருமை மிக்கதும் , பூஞ்சோலைகளில் சொரிகின்ற 
தேன்கள் பெருகி வாய்க்கால்களின் இருகனாயும் நிரம்ப ஓடிச் சங்கமமா 
கும் தடாகங்களினாலே யாவரும் வசிக்க விரும்பத்தக்கதுமாகிய நெல்வாயல் 
என்னும் நகர் எல்லா நற்குணங்களும் நிறைந்த ஜமதக்னிமஹரிஷி கோத் 
திரத்தார் வாழுமிடமாம் . ( எ - று . ) 

23 


கஎஅ 

ஸ்ரீகருணீகர் புராணம். 
கஅ . புல்வேளூர் - சுகரிஷி . 

வேறு சந்தம் , 
வாளாண்மையி னாலுமிகுந்திடு வேளாண்மையி னாலுமிலங்கிய 

வாகாம்பெரி யோர்களுமேவிய மகிழ்வாலே 
தாளாண்மையி னார்கலை நூல்வழி வேதாகம மேபலவோதிய 

தாடாளர்கு லாவியுமேவிய பெருவாழ்வூர் 
சூளாமணி யாருடன் வேல்புரி சூராரியு மா தவர்தேவர்கள் 

சூழ்மாபதி யாகியும்வாகுள சுபமே சேர் , 
வேளார்கலை தீர்சுகமாரிஷி வீறாகியெந் நாளினுமேபுல்கு 

வேளூரானு மாநகராமிது மிகவாயே , 


(இ.ள்.) சத்துருக்களை வெல்லத்தக்க சாமர்த்தியத்தினாலும் மிகுந்த 
உதாரத்வத்தினாலும் உண்டாகின்ற பிரதாபத்தையே தங்கள் சம்பாத்திய 
மாக ஆராய்கின்ற அறிஞர்களுக்கு வாசஸ்தானமாகவிருத்தலால் சந்தோ 
ஷித்து சுயமுயற்சியால் அரிய கலைக்ஞானங்களையும் வேதாகமாதி சாஸ்தி 
ரார்த்தங்களையும் ஐயந்திரிபறக்கற்ற வித்வ திலகர்கள் விளங்கிவாழ்கின்ற 
பெருமையுடையதும் , ( தெய்வமகளிருள்) சிகாமணிகளாய் விளங்கும் உள்ளி 
தெய்வயானை சமேதராய் வேலாயுதத்தை விரும்பித்தரித்த ஸ்ரீமுருகக்கடவு 
ளும் உமாதேவிக்குத் தலைவராகிய சிவபெருமானும் மற்றதேவர்களும் . 
சேர்ந்துவாழும் மகத்துவ ஷேத்திரமாகியதும் , அழகும் நன்மையும் பொருந் 
திய புல்வேளூர் என்னுமிந்நகர் மன்மதனது காமபாசத்தினின்று விலகிய 
சுகமஹரிஷி கோத்திரத்தோர் சதா பெருமையுற்று வாழுமிடமாம் . ( எ - று . ) () 
ககூ . ஸ்ரீபெரும்பூதூர் - காத்தியாயனரிஷி . 

வேறு சந்தம் . 


வேதமந் த்ராதிகலை யாதரந் தான்வீர் 

வீறுகொண் டோர் நாவலோ 
போதுமன் பானாளு நீதியின் சீர்பேணி 

யோர்மனங் கோணாதவூர் 
மாதவன் பூமாதி னாயகன் கூராழி 
மால்வளர்க் 

தாகாயனாம் 
ஆதரன் றானான பேர்கொளுங் காதாய 

னார் பெரும் பூதூரிதே. 
( இ - ள் . ) வேதமந் திரமுதவிய சாஸ்திரங்கள் ஆதரவு பெற்றுப் பெருமை 
கொள்ள அவற்றின் பெருமைகளைத் தமதாக்கிக்கொண்டவர்களாகிய பண்டி 


என் 


ஆதீனச் சருக்கம் . 
தர்கள் ஸ்தோத்தரிக்கத்தக்க அன்போடும் சன்மார்க்கத்தினால் வருவதாகிய 
கீர்த்தியைப்போஷித்துச் சற்றும் மனங்கோணாது வாழப்பெற்றதும் , மாத 
வன் , லக்ஷ்மீநாதன் , கூரிய சக்கிரந்தரித்த ஸ்ரீமஹாவிஷ்ணு , மாபலிச்சக்ர 
வர்த்தியிடத்து மூன்றடிமன் யாசித்துத் திரிவிக்ரமாவதாரங்கொண்டு ஆகாய 
மளாவ வளர்ந்த லீலாவிநோதன் தனதாகத் திருக்கோயில் கொண்டெழுர் 
தருளிய ஸ்ரீ பெரும்பூதூர் என்னுமித்திவ்ய க்ஷேத்திரம் பேர்பெற்ற காத்யா 
யன மஹரிஷி கோத்திரத்தினர்க்குரிய நாம் . ( எ - று .) 

(கக ) 


உ . 


நென்மலி -- கௌடரிஷி . 
வேறு சந்தம் , 


| 


அளகை : பி தெனவுய ரமரர்கள் பதியென 

வழகினி லெழில்பெறலாய்ப் 
புளகிதம் வரமுழு வரிசைகு லவமிகு 

புகழ்நெறி திகழ்பாரூர் 
கிளைஞர்கண் மறையினர் வளரிய லிசையினர் 

கிளர்வுற வருகையினால் 
வளைபர வியவயல் பதிகவு டருமிசை 

மருவுநென் மலியதுவே . 
( இ - ள் . ) (தனலக் மீ தாண்டவமாடப்பெற்றதனால் ) இஃது குபோக 
ராம் அளகாபுரிதானென்றும் , (மிகுசுகபோகஸ்தானமாவதால் ) இந்திரன் 
நகரமாம் அமராவதிதானென்றும் கண்டோர்கூற அழகுக்குள் விசேடித்த 
அழகு பெற்றதாகி , எல்லா வரிசைவண்மைகளும் நிரம்பியிருத்தலால் இப்ப 
தி.யில் யாம் வசிக்க என்ன மாதவம்புரிந்தோமென்று புளகாங்கிதமுற்றுச் 
சந்தோஷிக்க அதிகரித்த கீர்த்திக்குரிய நீதிமார்க்கத்தில் நடக்கின்றவர்க 
ளுக்கு இருப்பிடமாகியதும் , சுற்றத்தார் , வேதவேதியர் , இயலிசைத்தமிழறி 
ஞர்கள் மகிழ்ச்சி பெற அடிக்கடி விஜயஞ்செய்யப்பெற்றுப் புகழ்மேவுகின்ற 
தும் , சங்குப்பூச்சிகள் பரவியுலாவும் வயல்களையுடையதுமாகிய தென்மலி 
யென்னுமிப்பதி கௌடமஹாரிஷி கோத்திரத்தாரதாம் . ( எ - று . ) ( 20 ) 


உக . புண்ணியம் - கௌதமரிஷி . 

வேறு சந்தம் . 


கன்னனை யடர்ந்துமுகி றன்னியல் படைந்துநிதி 

கைந்நிறைய வுந்தியருளான் 
மன்னவர் சிறந்தபுகழ் தன்னில் வள ருங்கருணை 

வண்மைமிகு மந்தணர்களூர் 


கஅம் 

ஸ்ரீகருணீகர் புராணம் 
தென்னைமரம் வண்கமுகு புன்னைவள ரின்கிளிகள் 

சின்னமொழி பன்னவெழிலார் 
பொன்னணி பதன்கவுத் மன்மரபின் மன்னிமகிழ் 

புண்ணிய வளம்பதியிதே . 
( இ - ள் . ) உபகார குணவிசேஷத்தால் கன்னனையும்வென்று , நவநிதிக் 
ளையும் கைரிறைய வாரிப் பிரதியுபகாரவிருப்பமின்றி மேகம்போல் பொ 
ழிந்து கிருபைக்குணமுடைய அரசர்களுக்குச் சமானமாய்க் கீர்த்தியைப் 
போல் உபகாரமும் மிகுந்த பிராம்ஹண சிரேஷ்டர்கள் வாழ்கின்றதும் , 
தென்னை , கமுகு , புன்னை நிறைந்த சோலைகளிலே கிளிக்குலங்கள் குதலைச் 
சொல்லைக் கூறப் புண்ணியமென்னும் பெயர்பெற்ற இந்நகரம் பொன்கழ 
லணிந்த பாதங்களையுடைய கௌதமமஹரிஷி கோத்திரத்தார் நிலைபெற்று 
மகிழ்வுடன் வாழந்கேற்ற வளம்பொருந்தியதாம் . (எ - று .) ( உக ) 


உஉ . ஆழர் - வரருசியஹரிஷி .. 

வேறு சத்தம் . 


தருவையொப் பாயே முகிலையொப் பாயே 

சலதியொப் பாயேது தான் 
இருகவிப் பாவோர் மகிழாட் பாயோர் 

வரிசைகற்றோர் வாழுமூர் 
திருமினுக்காமூ சொருசொலுக் காமூர் 

செபுகழ்க் காமூரதா 
யருளினுக் காமூர் வாருசிக் காமூ 

ரழகினுக் காமூரிதே . 


( இ - ள் . ) (பரோபகாரத்தன்மையால் ) கற்பகவிருக்ஷங்களையும் மேகத் 
தையும் சமுத்திரங்களையும் போல் தங்கள் கீர்த்தியை வினவிப் பரிசிலுக்காக 
வருகின்ற கவிஞர்களுடன் சந்தோஷித்துச் சிநேகம் பாராட்டுகின்றவர்க 
ளும் , அவரவர்கள் வித்வத்திறமை தெரிந்து கொடுக்கும் வரிசைகளையனுப 
வத்தால் கண்டு கொண்டவர்களுமாகிய சான்றோர்கள் வாழ்கின்றதும் , செல் 
வத்திற்கும் சத்தியவாக்குக்கும் நிறைந்த கீர்த்திக்கும் கருணைக்கும் பிறப் 
பிடமாகின்றதுமாகிய ஆமூர் என்னும் இப்பதி வரருசிமஹரிஷிகோத்திரத் 
நார்க்குரியதாம் . ( எ - று . ) 


ஆகாயவுலகத்துள்ளதென்ற கேள்விமாத்திரையானன்றிப் பிரத்யகூத் 
திழ் பயன் படாத கற்பகத்தருவினும் உலகிற்கின் றியமையாத பேருபகாரமா 
கிய மழையைப்பெய்யுமுகில்கள் சிறந்ததனாலும் , அம்முகில்களும் ஒவ்வோர் 


ஆதீனச் சருக்கம் . 

கஅக 
காலத்துக் கிரகவக்ராதிக திகளால் பெய்யாதும் காலந்தவறிப்பெய்தும் தீமை 
விளைப்பதுமன்றிச் சமுத்திரஜலத்தையே முகந்து கொடுத்தலாலும் , அவற் 
றின் ஒன்றினொன்றுயர்வு காட்டுவார் தருமுகில் சலதி , யென முறையிற் 
கூறினார் . 

(22 ) 


உங .. 


சோமங்கலம் -- அஷ்டகோணமஹரிஷி . 


வேறு சந்தம் . 


நீதந் தரித்த மறை யோருந் தமிழ்ப்புலவர் 

சேசம் பெருத்தமனையே 
சீதந் தரித்தமொழி மாமங்கை சொற்கலைதி 

ரீடந் தரித்தவர்கள் சேர் 
வேதந் தனைப்புகழெண் கோணன் றரித்தருள 

மேவுந் தகித்தபுரனார் 
சூதந் தனிற்கு பில்கள் கூவுஞ் செழித்தபதி 

சோமங்க லப்பதியிதே. 


( இ - ள் . ) நீதிக்குத் தாய் வீடாகிய வேதத்தின் நுட்பங்களைக் கற்ற தமிழ் 
நவலர்களுடன் அன்புகொண்டதனால் இராகத்திற்குச் சமானமாகிய இனிய 
சொற்களையுடைய சரஸ்வதியை அதிதேவதையாகப் பெற்ற கலைக்ஞானங். 
களிற் சிறந்த வித்வ சிரேஷ்டர்களாய் விளங்குகின்றவர்கள் வாழ்கின்ற பெ 
ரிய மாளிகைகளையுடையதும் , குயில்கள் கூவுகின்ற செழித்த மாஞ்சோலை 
கள் சூழப்பெற்றதும் , திரிபுராந்தகராகிய ஸ்ரீசிவபெருமான் திருக்கோவில் 
கொண்டருளப்பெற்றதுமாகிய சோமங்கலமென்னும் இப்பதி வேதங்களைப் 
புகழ்பெறக்கற்ற அஷ்டகோணமஹரிஷி கோத்திரத்தார்க்கு வாழ்க்கையிட 
( 

( உங ) 


மாம் . (எ - று .) 


வடமதுரை-ஆங்கு வமஹீரிஷி . 

வேறு சந்தம் . 
பணிவகையி னாலுமிகு துகில் வகையி னாலுநடை 

பரிவகையி னாலுமிரவோர் 
தணியவருள் பேணியருள் பரிசிலையு மீயுநெறி 

தருமமுள வேதியர் தமூர் 
கணிகையர்க ளாடவவ ரருகினிசை பாடநிறை 

கனபடிக சாலைபுடைசூழ் 
மணிமகுட மேடைமதில் சிகரமுதன் மேவுபதி 

வடமதுரை யாங்குரவரே . 


கஅஉ ஸ்ரீகருணீகர் புராணம் . 

( இ - ள் .) இரத்னாபரண வஸ்திராதிகள் , ஐந்து கதியையுமுடைய அசு 
வங்கள் ஆகிய இவற்றை யாசகர்களின் ஆவலடங்க அன்புடன் கொடுத்து 
அவர்களும் தங்களைப்போலவே மற்றவர்களுக்கும் இல்லையென்னாது கொ 
டுக்கும் செல்வவான்களாகும்படிச் செய்து விடுகின்ற தருமகுண தயாளுக்க 
ளாகிய பிராம்ஹண சிரேஷ்டர்கள் வாழ்கின்றதும் , ஆடற்கணிகையராட , 
அவர்கள் அருகே இன்னிசைப்பாடல்கள் பாட ( யாவரும் அக்காட்சிக்காக 
வந்து ) நிறைகின்ற ஸ்படிகக்கல்லால் சமைத்த நடனசாலைகளும் , அவற் 
றைச்சூழ்ந்துள்ள இரத்தினசிகரம் பொருந்திய கோவில்களும் , மேடைக 
ளும் , மதில்களும் தலைமை பெற்று விளங்கக்கொண்டுள்ள துமாகிய வடமது 
ரை என்னும் நகர் ஆங்குரவ மஹாரிஷி கோத்திரத்தார்க்காம். ( எ - று . ) 


* பரிசிலையும் என்ற இறந்தாதழீஇய எச்சவும்மையால் , மற்றோர்க் 
கும் தம்மிடமிரந் தவர் கொடைவள்ளலாகுமாறு கொடுப்பாரென்று அருத்தா 
பத்தியாற் கோடுதும் . மல்லகதி, மயூரகதி , வியாக்ரகதி , மற்கடகதி , விடப் 
கதி என்னுமிவை குதிரைகளின் ஜங்கதிகளாம் . 

( உச ) 


உரு . காயாறு - மார்க்கண்ட மஹரிஷி . 

வேறு சந்தம் . 


மகரமார் வேலைவளை யுலகுநேரேபெறினு 

மகிமைகோ டாதபெரியோர் 
திகழ்தலா னாவலர்கள் புகழ்தலா லாதரவு 

செறியவே வாழ்வு தரூமூர் 
சுகமுநீள் கோகிலமு மயிலுமா றாதுமறை 

தொனிகளே வீறுமதனாற் 
ககனமார் சோலைபதி மருவுமார்க் கண்டருள 

கருதுகரீ யாறையிதுவே. 


( இ - ள் .) மகரமீன்கள் பொருந்திய கடல்சூழ்ந்த வுலகத்தையே பெறு 
வதாயினும் தங்கள் மகத்வந்தங்கிய நியாயவழியிற் சிறிதுங் கோணாத பெரி 
யவர்கள் வாழ்தலாலும் வித்வான்களாற் புகழப்படுதலாலும் யாவர்க்கும் 
ஆதரவுண்டாகும்படிச் செல்வத்தங்கிய திருக்கராகியதும், கிளி, குயில் , 
மயில் முதலிய பக்ஷிகளும் ( நீங்காமல் வேதியச்சிறுவர் அத்யயனம் செய்யப் 
பலதரங்கேட்ட பழக்கத்தினால் ) வேதங்களை உச்சரிக்கின்ற பெருமைவலி 
மிக்கதும் , ஆகாயமளாவ வளர்ந்த சோலைகள் புடைசூழப்பெற்றதுமாகிய 
காயாறு என்னும் இப்பதி மார்க்கண்டேய மஹரிஷி கோத்திரத்தினர்க் 
குரியதாம் . ( எ - று .) 


ஆதீனச் சருக்கம் . 

கஅம் 
... வையம் பெறினும் பொய்யுரைக்க மாட்டார் தொண்ட நாட்டாரோ 
என்பதனால் உலகுநேரேபெறினு மகிமைகோடாதபெரியோர் என்றார் . 
மதன் - வலிமை ; மதனுடை நோன்றாள் ” என்றார் பிறரும் . ( உரு ) 


உ சா . முது - இலாடமாமுனி . 
கிளறு நால் வேதமொழி நெறியினா னீதியுள 

கிருபையா னாடியுலகோர் 
தளர்வுறா தேயுதவு பெருமையோ ரால்வரிசை 

தனையவா வாழ்வு தருமூர் 
விளரியா ழேழிசையு மொளிரவே பாடுமளி 

விரையின்மீ தேநினைவதாய் 
முளரிமே னீலமலர் குளனுமார் லாடமுனி 

முனையுமூ தூருமிதுவே . 


( இ - ள் . ) விளங்குகின்ற நான்குவேதங்களாலும் சொல்லப்படுகின்ற 
சன்மார்க்க நீதிகளும் கருணைக்குணமும் தம்மிடமுள்ளதால் ( பேராபகாரத் 
தினுமிக்கது வேறில்லையென்று ) அறிந்து உலகத்தில் சர்வ ஜீவர்களும் யா 
தொரு மனத்தளர்ச்சியும் அடையா திருக்க உபகரிக்கும் பெருமையுடைய 
பிரபுக்களால் செய்யும் வரிசைகளைப் பரிசிலர் யாவரும் விரும்பும்படிச் 
செல்வம் நிரம்பியதும் , விளாசையினாலே சப்தஸ்வரங்களும் விளங்கும் 
படிப் பாடுகின்ற வண்டினங்கள் வாசனையை ஆராயும் ஞாபகத்தினாலே அங் 
குமிங்கும் பறந்து சென்று தாமரைப்புஷ்பத்தின் மேலே நீலோற்பல மலர்ந் 
தாற்போல் மொய்க்கப்பெற்ற தடாகங்கள் சூழப்பெற்றதுமாகிய மூது 
பொன்னும் இப்பதி இலாடமஹரிஷி கோத்திரத்தார்க்குரியது . ( எ - று . ) (உசு ) 

வளவன்மாதேவி - கண்ணுவமஹரிஷி . 
ஒளிரும்வே தத்தெளிவு மிலகுஞா னத்தெளிவு 

முலகினூ லிற்றெளிவுநேர் 
வெளியதா கப்பகரு மவர்களான் மிக்க திசை 

விரவவாழ் விக்கவலவூர் 
கிளர்சிகா ரத்னமிசை தரள மா லைத்தொகை கொள் 

கிரணமே வப்புரிசைமேல் 
வளர்பதா கைத்திரள்கண் மருவவீ றக்கணுவர் 

வளவன்மா தைப்பதியிதே. 
( இ - ள் ) விளங்குகின்ற வேதசாஸ்திர ஆராய்ச்சியும் அதனாலுண்டான 
ஞானத்துணிபும் லௌகிக சாஸ்திரங்களின் தேர்ச்சியும் தகுதிபெற யாவ 


உஎ . 


க அச 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


ருக்கும் விளங்கும் வண்ணம் கூறத்தக்க பெரியோர்களால் நிரம்பப்பெத் 
றதும், தன்கண் வந்தவர்களைக் கீர்த்தியோடு வாழ்விக்கவல்ல கல்வியையும் 
செல்வத்தையுமுடையதும் , விளங்குகின்ற சிகரங்களில் ரத்னம் பதித்து 
முத்துமாலைகள் சுற்றப்பட்ட காந்தியையுடைய பொன்னாற்செய்த கொடிக் 
கம்பங்கள் நாட்டிய மதில்களையுடையதுமாகிய வளவன்மாதேவியென்னும் 
இத்திருாகர் கண்ணுவமஹரிஷி கோத்திரத்தினர்க்குரியது . ( எ - று .) ( உ.எ ) 


உ அ . கோவூர் - புட்பதந்தமஹரிஷி . 


வேறு சந்தம் . 


மறையத னாலே நெறியத னாலே மரபினன் வீறாலே 
யறைதமி ழாலே நிறைபுக ழாலே யறுதினம் வீறாமூர் 
துறைமறை நூலோ ரறிவினி தாயே சுகமுறு நீராலே 
குறைவற வாழ்வால் மலர்புரி தந்தன் குலவிய கோவூரே. 


( இ - ள் .) வேதசாஸ் திரவிற்பன்னம் , சன்மார்க்கசீலம் , வம்சப்பெருமை , 
சொல்லப்படுகின்ற தமிழ் வித்வத்திறமை , நிறைந்த கீர்த்தியாகிய இவற் 
றின் மேன்மையினாலே சதாகுறைவற்ற பெருமைமிக்கதும், யக்ஞாதி கிருத் 
துக்களை விவேகித்தறிந்து வேதியர்கள் செய்து இம்மைமறுமை யின் பங்க 
ளை புண்டாக்குகின் றமையால் மிகுந்த ஐஸ்வரியம் பெருகி விளங்குவதுமாகிய 
கோவூர் புஷ்பதந்தமஹரிஷி கோத்திரத்தினர் உறைவிடமாகும் . ( எ - று .) ( ) 


உ.கூ. உத்திரன் மேருர் - விஸ்வாமித்திரமஹரிஷி. 


புத்தியி னாலுஞ் சொற்செல லாலும் பொற்பமர் சீராலும் 
விந்தையி னாலுங் கற்றறி வாலும் விற்பன மேவியவூர் 
பத்தியி னால்வே தச்சொலை யோர்வார் பத்திமை யோராலே 
யுத்தம விஸ்வாமித்திர தேவர்க் குத்திரன் மேரூரே . 
( இ - ள் . ) ( சாஸ்திரார்த்தங்களைக் கிரந் தகர்த்தர்களின் உள்ளத்தோடு 
படுத்துணர்ந்த ) நுண்ணறிவும் , தங்கள் வார்த்தை செல்வாக்கும் , அழகும் , 
மிக்க கீர்த்தியும் , கல்விப் பிரபலமும் , கற்றவாறொழுகும் நேர்மையும் , கிரம 
வாக வகுக்கப்பட்ட நான்கு வேத விதிகளையும் அறிந்து பக்திநெறியொழு 
கும் உயர்வும் ஆகிய இவ்வகைமேம்பாடுகளால் அறிவுக்குத்தாயகமாகிய உத் 
திரன் மேரூ ரென்னுமிது உத்தமராகிய விஸ்வாமித்திர மஹரிஷி கோத்திரத் 
தினர்க்குரித்து . (எ.று.) 

( உக ) 


ஆதீனச் சருக்கம் . 
ந 0. உத்திரம் பேறூர் - அகத்தியமஹரிஷி . 


வேறு சந்தம் . 


தொட்ட தொன் றேதுதிவை யிட்டபண் பாலினிது 

சொற்செலும் பான்மையதனால் 
உட்டவன் பாரதளின் முட்டவொண் பொழுதி 

வைத்துகந் தோர்களிடமா 
திட்ட முன் லூலறிய கத்தியன் சேர்வைபதி 

சித்தர்வந் தாடல்புரிய 
வுட்டருஞ் சோலைமுடி மிக்கமே கங்களுறை 

யுத்திரம் பேறை லையே , 


( இ - ள் . ) தாங்கள் செய்யத் தொடங்குங் காரியங்களில் வினைவலிய 
தன்வலியும் மாற்றான் வலியுந் துணைவலியுங் காரணவகையாலறிந்து உண் 
மைநிலை தெரிந்திட்ட தன்மையினாலும் . ஜனங்கள் மேற்கொண்ட பேரன்பு 
கா ரணமாகவுண்டாகும் செல்வாக்கினாலும் , தொடங்கும் அரும்பெருங்காரி 
யங்களை முற்றும் இன்பமாக நிறைவேற்றி . வட்ட டிவையுடைய வளப்ப 
மிகுந்த உலகின்கண்ணே அழியாதிருக்கும்படித் தங்கள் கீர்த்திப் பிரதாபத் 
தை ஸ்தாபித்து ( இந்தேகத்தினாற் பொற்குரிய பெரும்பேறு பெற்றோ 
மென்று ) சந்தோஷிக்கின்றார்களுக்கு வாசஸ்நானமாகியதும் , யோகி புரு 
ஷர்கள் ஸ்தலவிசேடத்தால் வந்து சிந்து விளையாடல்களைப் புரிவதற்கேற்ற 
தும் ; ( புறநகருக்கும் அகாகருக்கும் ) இடையேயுள்ள பூஞ்சோலைகளின் 
முடியிலே மேகங்கள் சஞ்சரிக்கப்பெற்றதுமாகிய உத்திரம் பேறூர் என்னும் 
நகர் பழமையான வேதங்களையறிந்த அகத்தியமரக கோத்திரத்தினர்க் 

( 60) , 


காம் . ( எ - று .) 


ங க . மகேந்திரபாடி - காசிபமஜாரிஷி . 


தயவுமேம் படு சீரு மரபு தாங் கலும் வீறு 

சரசமாங் குணநேருமா 
நயமுமேய்ந் தழகான சுருதிகாண் டகமோது 

நலமெய்தோய்ந் திடவாழுமூர் 
புயலினோங் கியபூகம் வரையின்வான் கதிர்மேவு 

பொழுது தேன் சொரிபாளைமே 
லியலினா லளிபாட னிறைமகேந் திரபாடி 
யினியகா சிபரிஷியரோ 

24 


க அசு ஸ்ரீகருணீகர் புராணம் . 

( இ - ள் . ) தயையும் , மேன்மை பெற்ற சிறப்பும் , வருணாச்சிரமவொழு 
கம்பேணுதலும் , யாவரிடத்தும் நயவார்த்தையாடுங் குணநலமும் பொருந்தி 
வேதநீதிகளை யொழுங்குபெறக்கற்று அதனால் உயர்வுடன் வாழ்கின்றவர் 
களுக்கு வசிப்பிடமானதும் , உதயகிரியில் சூரியன்றோன்றும் பிராதக்காலத் 
திலே மேகமளாவ வெழுந்த கமுகமரங்களின் தேன்சொரிகின்ற பாளைகளி 
லிருந்து கொண்டு நால்வகை வண்டுகளும் உதயவிராகத்தைப்போல் நிறைந்த 
பண்களைப்பாடப்பெற்றதுமாகிய மகேந்திரபாடி நகரம் இன்பமிக்க காசிய 
மஹரிஷி கோத்திரத்தினர்க்காம். ( எ - று .) 

( ஙக ) 


உக்கல் - வசிஷ்டமஹரிஷி . 


கலைகண்ட மெய்த்தெரிவை யுலகந்த னிற்றெரிவை 

கமலந் தனிற்றெரிவையா 
னிலைநின்றி டக்கருது தருமர் தழைத்தருள் 

சிகரின்றி மிக்கதிறலூர் 
மலையுங் களிற்ரைமுனை பொருதண் கதிர்ப்பழன 

வளமெங்கு நத்துமதவேள் 
சிலைகன்ன னற்கருணை முனிவன் வசிட்டனி 

செறியுஞ்சொ லுக்கலதுவே . 


( இ - ள் .) சரசுவதியும் பூதேவி சீதேவியும் மனமுவந்து தத்தம் நிலையில் 
நிற்கும்படி எண்ணுகின்ற தருமங்கள் தழைக்கத் தனக்குச் சமானமில்லாத 
வெற்றிபெற்றதும், சண்டைக்குரிய யானைகளின் தலை மறையவெழும்பிய 
நாட்களிலுள்ள கதிர்கள் அல்யானைகளின் முதுகிலே குத்தும்படி வளர்ந்த 
வளம் பெற்ற வயல்கடோறும் சங்கினங்களும் மன்மதனுக்கு வில்லாகிய 
கரும்புகளும் மிகுந்துள்ளன வென்று சொல்லப்படுகின்ற உக்கல் என்னும் 
பதி நன்மைமிக்க கருணைக்குணமுள்ள வசிஷ்டமஹரிஷி கோத்திரத்தார 
தாம் . ( எ - று .) 

( * 2 ) 
ந.ந. வேளூர் 

வேளூர் - கீர்ழனி. 

வேறு சந்தம் . 
மாறா த்யாகமு மேகாப் பிரியமு மாதாட்டிகமுமுளார் 
பேறாய்த் தாரளி மேல்வாக் காகிய பேராற் பேர்பெறுமூர் 
தாருர்ச் சோலையி னானப் பூவளர் சார்பாற் கோலமெலாம் 
வீறாக் காவகை யாறாப் பேர்புனை வேளூர்ச் சீர்முனியே . 
( இ - ள் . ) என்றும் நீங்காத கொடையும் இரவலரிடத்து மாறாத விஸ் 
காசமும் மிக்க பராக்கிரமமுமுடையவர்களும் , மானிடப்பிறவிபெற்றது 


ஆதினச் சருக்கம் . 

கஅஎ 
அரும்பேறுகளையடைவதற்காமென் அறிந்து இயல்பாகப்பொருத்திய கரு 
ணைக்குணத்தினாலே மேன்மையான சத்யவாசகமுடையவர்களுமாகிய சா 
துக்கள் வசிக்குமிடமெனப் பிரசித்திபெற்றதும் , சோலைகளிலே பூங்கொத் 
துகளினிடையே மலர்ந்த நானாவிதமலர்கள் விளங்குவதனால் அழகின் வகை 
களெல்லாம் பெருமைபெற நிறைந்தாற்போல்வதுமாகிய வேளுரென்னு 
மிப்பதிக்குரியவர் சீர்முனிகோத்திரத்தினராம் . ( எ - று .) 


ஆய்ந்தார் ) என்பது ஆய்த்தார் ) என வலிக்கும் வழி வலித்தல் சந்த 
வின்பப் பொருட்டு . 

( 5 ) 


கூ . சா . வல்லம்-- திவ்யாங்கமஹரிஷி . 


வேறு சத்தம் , 


நல்லபண் பதனாலும் வெல்லும்வெம் படையாது 

நல்குசெங்கையினாலும்கான் 
கல்லடர் திடு திரி எல்லாத் தவிமுக 

கல்வியின் பெரிதான 
பல்லவஞ் செறிசோலை யெல்லையெங் காணும்வாவி 

பல்கிரின் றிடவேத நூல் 
வல்லவந் தணர் நீதி சொல்லவொன் புகழ்மேன் 

வல்லமுந் திவ்யாங்கரே. 


னவூர் 


( இ - ள் . ) மேகங்கள் உயர்ந்த மலைகளிலேறிக் கருவுற்றுச் சொரிகின்ற 
மழைவளத்தால் தவறாத நன்மைமிக்க தருமமும் , நற்குணமும் , சத்துருக் 
களை ஜ.பிக்கத்தக்க சேனைகளின் பெருக்கும் , யாவருக்கும் வரையாது வழங் 
கும் கொடையும் , கல்வியும் ஆகிய இவற்றால் மேம்பட்டதும் , இளந்தளிர்கள் 
நெருங்கிய சோலைகளைச் சூழத் தடாகங்கள் மிகப்பெற்றதும் , வேத நூல் 
வல்ல வேதியர்கள் சன்மார்க்கத்தை யாவருக்கும் உபதேசிக்க அழியாத 
கீர்த்தி தானே விரும்பி வலிய வந்து சேரத்தக்கதுமாகிய வல்லமென்னும் 
நகர் திவ்யாங்கமஹரிஷி கோத்திரத்தின ரதாம் . ( எ - று . ) 


மேகங்கள் மலையேறிச் சூல்கொள்ளுமென்பதை ...வெருவிமால் 
வரைச் சூன்மழை மின்னுமே ” ” என்னுங் கம்பராமாயணப் பாலகாண்டக் 
கவியிலுங்காண்க . நீரின் - ஐந்தாம் வேற்றுமை ஏதுப்பொருள் , தான 
தவமிரண்டுக் தக்காவியனுலகம் - வானம் வழங்காதெனின் ) . என்பதால் 
மழை வளத்தால் தருமம் முதலியன வுண்டாயிற்சென்றனர் . 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


கூரு . பையனூர் - * செய்யழனி . 
முதுவசன மெய்யினா னிதியுதவு கையினான் 

முனைமகமு நெய்யினாலே 
பொதுவிலுரை பொய்யிலார் மனது தனின் மையிலார் 

புகழ் நிறுவு செய்யபேரூர் 
விதுவினொடு மையளா வியபொழிலி னுய்யமே 

வியவரிகள் பையநேரே 
பதுமமுறு செய்யிலே யுளவவொளிர் பையனூர்ப் 

பதியின் முனி செய்யராமே . 


( இ - ள் . ) ஆய்ந்து சொல்லும் சத்யவாக்குடைமையைத் தங்கள் நடத்தை 
யும் , இரப்போர்க்கீயும் உதாரகுணத்தைத் தம் கைகளும் , எக்யாதி கிருதுக் 
கள் செய்வதை மிகுதியாக விலைப்படுகின்ற ரெய்க்குடங்களும் பொதுவாக 
யாவருக்கும் தெரிவிக்கும்படி உண்மையாகவே களக்கமற்ற மனத்தராகிக் 
கீர்த்தியை நிலை நிறுத்துவோர்களின் வாசஸ்தானமானதும் , சந்திரமண்ட 
லத்தையும் மேகமண்டலத்தையும் தொட்டெழுந்துள்ள சோலையிலே தமது 
ஜீவனார்த்தம் சுழன்று கொண்டிருக்கும் வண்டுகள் மெதுவாகச் சென்று தாம 
ரை மலர்ந்த வயல்களிலே உலாவ விளங்குகின்றதுமாகிய பையனூர் செய்ய 
முனி கோத்திரத்தார்க்காம் . ( எ - று . ) 

( கூரு ) 


15. சு . 


மெதுவூர் - பிருகுமாமுனி. 

வேறு சந்தம் , 
முதிராதெழு சாலியி னீழலிலே 

முனைசேர்கயல் சேன்முத லானவைதாம் 
சதிராய்விளை யாடிய பூவயல்சூழ் 

தருசீர்பெரு மாநகர் சேருமதூர் 
மதியாரவொ ணாதெழ லாகியமா 

மதில்கோபுர மேடைகள் வீதிதொறும் 
விதியாரண நூல்வல பேர்புகழூர் 

மெதுவூர்ப்ருகு மாமுனி யாகுமிதே. 
( இ - ள் . ) இளஞ்செந்நெற்பயிர்களின் நிழலிலேயிருந்து சண்டையிடு 
கின்ற கயல்மீலும் மற்றமீன்களும் அப்பகைதீர ஒருமித்து விளையாதெற் 

* செயமுனி என்றும் சிலபிரதிகளில் காணப்படுகின்றது . அவ்வாறா 
யின் அது விரித்தல் விகாரத்தால் சந்தவின்பநோக்கிக் கவியிற் கூறிய 
தென்க , 


ஆதீனச் சருக்கம் .. 

கஅக 
கிடமாகிய பொலிவுபெற்ற யெல்களாற் சூழப்பெற்றதும் , சந்திரன் தாண் 
டிவருதற்கரிதாக வுயர்ந்த பெரிய மதில்களும் கோபுரங்களும் மேடைகளு 
முடையதும் , வீதிகடோறும் விதிவத்தான வேத நூற்கருத்துணர்ந்தவர்கள் 
பிரசங்கிக்கின் றதுமாகிய மெதுரென்னுமிது பிருகுமஹாரிஷி கோத்தி 
ரத்தினர்க்காகும் . ( எ - று .) 

( கூசு ) 


ந.எ . ஆதன்பாக்கம் - நாதமஹர்ஷி . 

வேறு சந்தம் . 
நாடுண் டானதும் வானுண் டாமென நாகந் தானளவா 
வேடுஞ் சேர்தரு மேனின் றார்புக ழேறுஞ் சீரிடமா 
நீடுங் கோகில நாடுந் தோகைய நேகங் காரளிமே 
லாஞ் சோலைகு லாவுர் நாரத ராதன் பாகையிதே. 
( இ - ள் .) இதழ்பொருந்திய புஷ்பங்களையுடைய விருகங்கள் , நாம் இப் 
பூமியில் வளர்ந்தது மேகத்தின் நன்றியினாலல்லவா ? ஆகையால் நமது 
கனிமுதலிய பலன்களை அம்மேகங்கட்குத்தந்து நன்றிபாராட்டுவோமென்று 
சென்றாற்போல ஆகாயமளாவ வளருஞ்சோலைகளிலே குயில்கள் சுருதி 
கூட்டுவதைக்கேட்டு மயில்கள் நடனஞ்செய்யக் கரிய வண்டினங்கள் பாடிச் 
கொண்டுலாவும் வளமும் கீர்த்தியுமிக்க ஆதம்பாக்கமென்னுமிந்நகர் நாரத 
மஹரிஷி கோத்திரத்தினர்க்காம் . ( எ - று . ) 

(ஙஎ) 


ந.அ. காட்டூர் - கமண்டலமஹரிஷி . 

வேறு சந்தம் , 


எதிர்பொரு வார்க்கோ ரரியென ஞாட்பூ டிதலிய மாத்தோளார் 
சதிர்பெற வேட்டே மருவிய தாற்சீர் தருமவ ராற்பேரூர் 
முதிர் தமி ழாற்பார் மிசைவலி சேர்த்தே முனைபெறு வாய்ப்பாலே 
கதிரொளி காட்டூர் கமண்டலர் காட்டூர் கனமுள காட்டூரே . 


( இ - ள் .) தம்மோடு எதிர்த்து வரும் பகைஞருடன் ஆண்சிங்கம் போல் 
யுத்தகளத்திலே நின்று கீர்த்தியை விரும்பிப் போர்புரிந்து ஜயம்பெறுகின்ற 
புஜபலபராக்கிரமமுடையவர்களின் வீரத்தன்மையைச் சுவைமிகுந்த பரணி 
முதலிய தமிழ்ப்பிரபர் தங்களில் இயைத்துப் புலவர்களாற் பாடப்பெற்ற 
மேன்மையினாலே சூரியனைப் போல் விளக்கமிக்க காட்ெேரன்னுமிது கமண் 
டல மஹரிஷி கோத்திரத்தார் பெற நாம் காட்டிய ஊராகும் . ( எ.று ) ( ஙா அ .) 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


கூ கூ . கொற்றம் பாக்கம் - * அங்கமஹரிஷி . 

வேறு சந்தம் . 


கண்டமட் டின்பாமொ ழிந்தமட்டுந்தா 

கந்துசுற் றம்மாகவே 
தண்டு முத் தந்தானை வண்பதக் கஞ்சீமை 

தந்தாட் புண்டாகுமூர் 
வண்டுமொய்த் துங்கோகி லங்கண்மற் றுந்தோகை 

வந்திசைக் குஞ்சோலைதான் 
கொண்டல்முற் றன்கேசர் தங்கருத் துண்மேவல் 

கொண்ட கொற் றம்பாகையே . 
( இ - ள் ) அறிந்த அளவும் இனிய பாடல்களைச் சொன்ன மட்டிலும் 
விரும்பிக்கேட்டு அப்புலவருக்கு முத்துப்பல்லக்கும் பரிவாரங்களும் பதக்க 
முதலிய ஆபரணங்களும் தந்து அவர்களுடன் ஈட்பாடும் அறிஞர்களுக் 
குறைவிடமானதும் , பூக்களிலே வண்டுகள் - மாய்க்கப்பெற்றுக் குயில்க 
ளும் மயில்களும் வந்து தங்கள் பாடலாடற்சாமர்த்தியத்தை விளக்குகின்ற 
சோலைகள் மேகத்தைச் சுமந்து நிற்கும் வளப்பத்தையுடையதுமாகிய கொற் 
நம்பாக்கம் அங்கமஹரிஷி கோத்திரத்தார் விரும்பும் வாழ்விடமாம். ( எ - று . ) 


( " நம்பும் மேவும் நசையாகும்மே எனுந் தொல்காப்பிய உரியியற் சூத் 
நிரவி தியான் மேவல் 1 - விரும்பல் என்றாம் . 

( ஙகூ ) 


வெண்தள தூர் - அஞ்சலிமாரிஷி . 

வேறு சந்தம் . 


விருந்தொ டருந்த மகிழ்ந்து திகழ்ந்து விரும்பு பெரும்புகழா 
லருந்தமி ழுந்திசை யும் பெற விஞ்சி யலங்க றுலங்கியவூர் 
மருந்து செறிந்த தலந்தனை யுந்தி வளர்ந்த கரும்புடனே 
குருந்து பொருந்திய வஞ்சலி வெண்கொள் குளந்தைய மாநகரே . 
( இ - ள் . ) t இருவகை விருந்தாளிகளுடலும் சந்தோஷித்துண்ண ஆசை 
யுறுகின்ற பெருந்தன்மையினாலே விளங்கி சிய தமிழையும் திக்குகளையும் 

* நிரங்க மஹரிஷி எனப் பிரதிபேதமுண்டு. 

+ இருவகை விருந்தாளிகளாவார் : - பண்டறிந்தமையாற் குறித்து வந் 
தோர் , அவ்வாறறியாமையாற் குறியாது வந்தோர் என்னுமிவர் . இங்கனம் 
-ரிமேலழகருரை யிற்கண்டது . 


ஆதீனச் சருக்கம் . 


ககூக 


போல் அளவிடற்கரிய விசாலந்தக் கிய மதில்கள் விளங்கலாலே பிரகாசிக் 
கின்றதும் , அமிர்தத்தைத் தன்கட்கொண்டுள்ள தெய்வலோகத்தைப் பரிக 
த்து எமது சுவையை நீயறியாய் என்று சொல்லச் செல்வது போன்று 
உளர்ந்த கருப்பர்சோலைகளும் தென்னஞ்சோலைகளும் பொருந்தப்பெற்ற 
துமாகிய வெண்குளத்தூராகிய வக்நகர் அஞ்சலிமஹரிஷி கோத்திரத்தா 
ரது . ( எ.று.) 


கரும்பு சாறாகவும் , வெல்லமாகவும் , பாகு , சர்க்கரை , கற்கண்டு முத 
லியகாகவும் வெல்வேறுருவின் வெங்வேறு ருசியைத் தானொன்றே தருதல் 
போலன்றி ஒரே சுவையைத் தரும் பனழயதுபட்ட தேவாமிர்தத்தையுடைய 
தெய்வலோகத்தை எளனிந்துத் தள்ளுகின்றனவென்றார் . குருந்து - குருத் 
தெழுந்து வளருந் தென்னைக்கு ஆகுபெயர் . இஞ்சி - மதில் . ( சா ) 


சக . * வெள்வரை - மநுமஹாமுதி . 


வேறு சந்தம் . 


சதுர்மறை வலவர்களியலிசை வலவர்கள் 

சகலமும் வலவர்கண்மா 
முதுமொழி தாவலர் புரவல ரநுதின 

முறையுடன் வளர்தருமூர் 
புதுமதி யுடனெதிர் சருவிய நுதலியர் 

புரிகுழல் விரகுளதா 
மதுகர முனியென வுயர்வுறு மநுமுரி 

மருவிய வெளிவரையே , 


( இ -ள் .) தாங்கள் நான்குவேதம் , இயலிசைத்தமிழ் , மற்ற கலைக்ஞானங் 
களிலும் நிகரற்ற பாண்டித்யமுடையவர்களாயினும் , பழைய காவியங்களில் 
வல்லுநரைக் காணில் அவர்கட்குத் தக்க சன்மானஞ்செய்யும் விருப்பமுள்ள 
பிரபுக்கள் சதா நீதிநெறி தவறாது வாழ்தற்கிடமாகியதும் , பிறைச்சந்திர 
னோடொப்புமையால் சேசம்பாராட்டும் நெற்றியையுடைய மாதர்களின் 
கட்டப்பட்ட கூந்தல்கள் வண்டுக்கூட்டங்களைப் பகைக்கும் வஞ்சகத்தாற் 
கறுத்தன என்னும்படிப் பெருமையுற்றோங்கப்பெற்றதுமாகிய வெள்வரை 
ஈகர் மறுமஹாமுகி கோத்திரத்தார் தங்கக்குரியது . ( எ - று .) 

முதுமொழி தரவலர்க்குப் புரவலர் என நான்காவது விரிக்க . புர 
வலர் . கொடையாளர் . 


* வெள்வலூர் , வேள்வலூரெனப் பிரதிகளில் வித்தியாசம் . 


ககூஉ 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
சஉ . பட்டாலம் - கோழநி 

வேறு சந்தம் . 


இட்டாண மீயுமவர் தட்டாத சீரினவ 

ரெப்பாரு நாடுமுறவோர் 
தொட்டால் விடாமுனைபு ரட்டாத வீரியர்கள் 

சொற்சீர்மை பேணுமரூர் 
கட்டாணி யாகியொளி விட்டாரு மாருமொரு 

கட்டாமென் மேலடரவே 
பட்டால் விதானமுற வெட்டாத மேடைதிகழ் 

பட்டாலை கோமுரியதே . 


( இ - ள் . ) ஏற்போருக்குத் திரவியாதிகளை வழங்கித் தம்மிடத்துள்ள 
வாஞ்சையையும் அவர்கள் மனதிற் பதித்து அனுப்புகின்றவர்களும் , குறை 
வற்ற கீர்த்தியுடைமையால் எல்லாத் தேசத்தினரும் சிநேகிக்க விரும்ப 
அவர்களைச் சுற்றமாக்குகின்றவர்களும் , ஓர் காரியத்தைத் தொடங்கினால் 
இடையே அயர்ந்து முயற்சி குன்றவிடாது பகைவர்களால் அசைக்கமுடி 
யாத வல்லமையைக்காட்டிச் சாதித்தே தீருகின்றவர்களும் , சொன்ன சொல் 
மருத சத்யவாக்யர்களும் ஆகிய மேன் மக்களுக்கு வாழ்விடமானதும் , 
உறுதிபெற நிர்மாணிக்கப்பட்டு முதன்மை பறப் பிரகாசிக்கின்ற பட்டுக்க 
ளால் மேற்கட்டி புனையப் பெற்றதாகியும் யாவருந் திரண்டு மேன்மேல் 
நெருங்கினும் பற்றப்படாத உயரத்ததாகியும் விளங்கும் மேடைகளையுடைய 
துமாகிய பட்டாலைநகரம் கோமுகி கோத்திரத்தார்க்காம் . ( எ - று .) 


ஆணம் - அன்ப , கட்டு - உறுதி , ஆணி - முதன்மை . " ஆணியாயுலகுக் 
கெல்லாம் அறம்பொருள் நிரப்புமணணல் " என்பது சுந்தரகாண்டம் ( கம் 
பராமாயணம் ). கட்டாணியாகியொளி விட்டாரும்பட்டால் விதானமுற 
யாரும் ஒருகட்டாமென்மேலடர எட்டாத மேடை என அந்துவயங் 
கொள்க . 

( சஉ ) 


சக . நின்றையூர்- துன்முகமஹரிஷி . 
மன்றலங் கமலழுத லொன்றுநன் குவளையொடு 

மண்டுமென் பழனமுமெலாஞ் 
கென்றடர்ந் தளிகளுமு நன்றதென் றிலி துளது 

தென்றல்வர் துலவியரிவூர் 


. 


ஆதீனச் சருக்கம் . 

ககங் 
குன்றமுங் கடலுநிலை சென்றிடும் படிகதலி 

குன்றவென் றிடுவிசயரோ 
நின்றியம் புறமகிழு மன்றறுன் முகனுறையு 

நின்றையம் பதியுமிதுவே . 
( இ - ள் . ) பரிமளந்தங்கிய தாமரையுடன் நீலோற்பலங்களும் நிறைந்து 
மலரும் குழைசேற்றையுடைய வயல்களில் பறந்து சென்று நெருங்கி வண் 
டுகள் இசைபாடுதலால் அக்காட்சியை நோக்கவந்தாற்போல இன்பம் வரு 
வித்தலையுடைய தென்றற்காற்று மெல்லென வந்துலாவுகின்றதும் , அஷ்ட 
குலபர்வதங்களும் சப்தசாகரங்களும் நிலைகுலையும்படிப் படையெடுத்துச் 
சென்று மாற்றலருடைய விருதுக்கொடியையறுத்து அவர் இராஜ்யத்தைக் 
கைக்கொள்ளும் வீரர்கள் தம் வீரப்ரதாபத்தைப் பிறர்சொல்ல மகிழ்ச்சி 
மிக்க சுபசோபனங்கள் நிறையப்பெற்றதுமாகிய நின்றையூரென்னும் இப் 
பதி துன்முக மஹரிஷி கோத்திரத்தாரது . ( எ - று .) 

(சங ) 
இலைக்காட்டூர் - சூதமஹரிஷி . 

வேறு சந்தம் , 
புயன்மணி யெனச்சீர்ப் பாவோர் 

புகழெழு சொனற்பாத் தாமே 
லயலவர் தமைக்காட் டாதே 

யடர்மிடி தலைக்காட் டாதே 
நயமுத வுதற்காய் வாழ்வார் 

நளினியில் வாய்ப்பாய்ச் சூழ்வா 
ரியலிசை மணத்தாற் சூத 

பொழில்புனை யிலைக்காட் டூரே . 
( இ - ள் . ) ஈகையாளரைப் புகழ்ந்து முகிலென்றும் சிந்தாமணியென்றும் 
பாடும்புலவர்கள் கவிமாலையைப் பிறர்க்குச் சூட்டவொட்டாமல் தாங்களே 
தரித்து அக்கவிஞர்களின் வறுமையைத் தலைகாட்டாமலோட்டிப் பிறர்க்கு 
நன்மை யுதவுதற்கென்றே தாமரைமலர்மேலிருக்கும் மஹலக்ஷ்மீ கடா 
க்ஷத்தால் வாழ்கின்றவர்களுக்கு வாசஸ்தானமாகியதும் , இயலிசைத்தமிழ் 
மணக்கப்பெற்றதுமாகிய இலைக்காட்டூரென்னுமிது சூதமஹரிஷி கோத் 
திரத்தினர்க்காம் . ( எ - று . ) 

நயமுதவுதற்காய் வாழ்தலாவது : - செல்வம் படைத்தலின் பயன் 
பேராபகாரஞ் செய்தலே என்னும் உண்மையை அறிந்துதவி வாழ்தல் . 
தனக்கெனவாழாப் பிறர்க்குரியாள என்பர் மணிமேகலையில் புத்தர் 
வாழ்த்திலும் , 

(சசு ) 
25 


. 


கூது 


ஸ்ரீகருணீகர் , புராணம். 
சாரு . ஆற்றுப்பாகை - * தூலசிறுவமஹரிஷி . 

வேறு சந்தம் . 
ணையாற் சொற்பேணு மகிமையாற் பொற்பாயல் 

கமலமேற் பற்றாயமா 
னுருகி வாழ்க்கைப்பாடு கருதிவேட் கப்பாடு 

முறுதிபோற் றான்வாழுமூர் 
தருமநாட்டிப்போத வரிசைநாட்டிக்கூறு 

தகுதிநாட் டித்தேசினான் 
மருவுகீர்த் தித்தூல சிறுவர்கோற் றுச்சேரும் 

வரிசையாற் றுப்பாதையே , 


( இ - ள் .) ஜீவகாருண்யத்தினாலும் சொன்ன சொற் றவரு மையாலும் 
அன்புகூர்ந்து செந்தாமனா வாசினியாகிய திருமகள் வாழ்வற்றிருத்தகை 
யெண்ணிக் கேட்பவர் விரும்பும்படிப் புலவர்கள் பாடுகின்ற கீர்த்திபோல் 
நாட்குநாள் அபிவிருத்தியடைந்து வருவதும் , தார்த்ரமறிந்து கொடுக்கும் 
தருமத்தையும் தங்கள் நற்குணத்தையும் நிலைநாட்டிப் பெருமையால் விளங் 
குகின்றவர்கள் புகழ் பெற்று வாழ்கின்றது. மாகிய ஆற்றுப்பாகையென் 

தூலசிறுவமரிஷி கோத்திரத்தினர் தவத்தாலமைந்த அகரமாம் , 
( எ - று .) 


சகா 


கோதிலா நல்லூர் - மீனஜமஹரிஷ . 
மாலைமக தேவரையு நாலுமுக வேதரையும் 

வாழ்வுறு புதேசரையுமூ 
வேலையுடை யா ரமைதி யாகியம னோகரர்சொன் 

மேவியருள் பேணியிடுமூர் 
சோலையளி பாடுபதி மீனசரு மேவியிரு 

தோகை திரு வாணிபரவ 
வாலைபடு பாகினிய வாசமுள கோதறு 

லூரின் வள மாகுமிதுவே . 
( இ - ள் .) ஸ்ரீமஹாவிஷ்ணு , பிரமன் , சிவன் என்னும் மும்மூர்த்திகளை 
யும் காலை , உச்சி , மாலை என்னுந் திரிகாலங்களிலும் தியானிக்கின்றவர்கள் 
ரூம் மனோவிருத்தியற்ற ஞானாநந்தருமாகிய சாதுக்கள் கீர்த்தி பெற அருட் 
குணமுடையவர்களாய் வாழ்கின்றதும் , சோலைகளிலே வண்டுகள் இசைப் 
பண் பாடப்பொருந்தி லஷ்மீ சரஸ்வதியென்னும் இருமா தர்களுக்கும் வியா 

* சிருவரிவு யென்றும் பிரதிபேதம் , 


பட்டா 


சகூரும் 


ஆதீனச் சருக்கம் . 
பகஸ்தானமாகி ஆலையிற்பெருகிய கருப்பஞ்சாற்றினைக் காய்ச்சும் இனிய : 
வாடைசூழப் பெற்றதுமாகிய வளம் பொருந்திய கோதிலாநல்லூரென்னு 
மிந்தகர் மீன ஜமஹரிஷி கோத்திரத்தார்க்காம் . ( எ - று . ) 


மாலை என்பதின் ஐ ) சாரியை . மாலாகிய மகதேவரையும் என்க . 
க்ஞ பருமனாகலின் மகதேவரை எனத் திருமாலைக்கூ . சீனர் . இஃது 
சைவர்கட்குடம்பாடன் றெனினும் ஸ்ரீ மகாபாகவதந்து இரண்டாவது ஸ்கக் 
தத்தில் விளக்கப்பட்டுள்ளது . திரு. வாணி ( ஆகிய ) இருதோகை எனக் 
கூட்டுக . பூத + ஈசர் - பூதேசர் வடமொழிக் குணசந்தி சந்தம் நோக்கிக் 
குறுக்கல் பெற்றது . 

( சசு ) 


சாஎ . திருவெண்ணெய்நல்லூர் - சல்லியமஹரிஷி . 


வண்ணமிகு தாழிசையு நண்ணுபல பாவினமும் 

வண்ணமுற வே முதிய நூற் 
பண்ணவல பேர்கடமை யெண்ணியுழ லாவகைகள் 

பண்ணினைவு தேருமவரூர் 
தண்ணழகி னாலெமது வுண்ணளிகு லாவியது 

தன்ணுமையை நேருகையினால் 
வின்னவரு மேபரல் சல்லியரு மேவு திரு 

வெண்ணெய்நக ராகுமிதுவே . 


( இ - ள் . ) வித்வதிலகர்கள் வண்ணப்பாக்களும் தாழிசைகளும் பொருந் 
திய நால்வகைப்பாவும் பாவினங்களும் இலக்கணம் நிரம்பச் சிரேஷ்டமான 
பிரபந்தம்புனைந்து யார் மேற்பாடுவதென்று நினைத்துப் பிரபுசிகாமணிகளைத் 
தேடியலையாமல் தங்களைப் பாட்டுடைத் தலைவர்களாகக் கொள்ளச் செய் 
கின்ற இசைவிருப்பமுடையவர்கள் வாழ்கின்றதும் , குளிர்ச்சியும் அழகு . 
முடைமையால் புஷ்பங்களை விரும்பித் தேனுண்ணும்பொருட்டு வரும் வண் 
6.களின் ஓசை மிருதங்கம் போல் முழங்கப்பெற்றதும் ஆகிய திருவெண் 
ணெய்நல்லூரென்னு மிந்சகர் தேவர்களும் ஸ்தோத்தரிக்கும் பெருமை 
யுடைய சல்லியமஹரிஷி கோத்திரத்தினர்க்காம் . ( எ - று . ) 

வெண்பா , ஆசிரியப்பா , கலிப்பா , வஞ்சிப்பாவென்னுமிவை நான்கே 
பாக்கள் . மருட்பாவுக் கூட்டி ஐர்தென்பாருமுளராலோவெனின் வெண் 
பாவும் ஆசிரியமும் கலத்தலினன்றி மருட்பா தோன்றாமையின் அது எண் 
ணற்பாற் றன்றாம் . பாவினமூன்றனுட் டாழிசையை முதற்கட்கூறினமை 
யிற் பின்னரினமென்றவற்றுள் துறை , விருத்தமென்னு மிரண்டுமேயடங் 
கும் . என்னை ? சொல்லில் வழியதுய்த்துணர்வாதலின் . 


கககா 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
சாஅ . இன்னம்பூர் - * புலகமஹரிஷி . 

வேறு சந்தம் . 


சொன்னம் பால்பழ மன்னம் பாவலர் சொன்னம் பாலிடலான் 
முன்னம் பேர்பெறு கன்னன் போல்வர முன்னின் றார்தமதூர் 
வன்னம் பேணிய பொன்னின் பூமர மன்னுஞ் சோலையெலாந் 
தென்னுஞ் சேர்புல கன்னும் வாழ்பதி யின்னம் பூரிதுவே. 


( இ - ள் . ) சுவர்ணம் , ஷட்ருசியன்னம் , பால் , பழம் முதலியன வித் 
வான்களின் வாக்கு நயவிருப்பத்தால் கொடுப்பதனால் பூர்வத்தில் மிக்க 
கொடைவள்ளல் எனப் பெயர்பெற்ற கர்னனைப்போல் இப்போதும் பல 
கர்னர்களாக வருவதற்கு முற்பட்டவர்களின் வாழ்விடமானதும் , பஞ்ச 
வர்ணங்களையுடைய நவரத்னங்களாலிழைத்தாற்போன்று பொன்மயமான 
புஷ்பங்களைக்கொண்டுள்ள தருக்கள் நிரைந்த சோலைகளிலே தென்னை 
மரங்களும் மிகுந்திருக்கப்பெற்றதுமாகிய இன்னம்பூரென்னும் நகர் புலக 
மஹரிஷி கோத்திரத்தார் வாழ்விடமாம் . ( எ - று . 


சொல் + நம்பால் + இடலான் எனக் கண்ணழித்துரைக்க . நம்பு - ஆசை . () 


சகூ . திருமழிசை - பிரியமஹரிஷி. 

வேறு சந்தம் . 


உவரிவளை யுலகினிலு முயர்க்கும் வரையினிலு 

மொளிர்கனக வரையினிலுமேற் 
றவழ்புகழி னிசையெழுதி யொருவர் சரி யறநிறுவு 

சதுர்மறையும் வளர்வுசெயுமூ 
ரெவருமன மகிழ்வுமிக வுதவுமருள் வடிவரெழு 

பரமர்பத மருவுமவராஞ் 
சிவனுமவை வனிதைப்ரிய ரிஷியுநிலை பெறவிரவு 

திருமழிசை பதிநகரிதே . 


( இள் . ) சமுத்திரஞ்சூழ்ந்த பூவுலகத்திலேயன்றி எட்டுத் திசாமுகங்க 
ளிலும் பிரகாசிக்கின்ற மகமேருகிரியிலும் மேற்பட்ட தங்கள் புகழையெழு 
தித் தமக்குச் சமானமான கீர்த்திமான்கள் முக்காலத்துமில்லை யென்பதை 
ஸ்தாபிக்கின்றவர்களும் , தம்மிடம் வந்தோர் யாவரும் சந்தோஷமடையும் 
* புகல , பூகள் என்றும் பிரதிபேதம் . 
பிரியவாக்யரிஷி என்றும் பிரதிபேதம் , 


ஆதீனச் சருக்கம் . 


கன 


படி உபகரிக்கும் கிருபாமூர்த்திகளும் , சப்தப் பிரகாரமான இலிங்க மூர்த்த 
மாய் விளங்கும் பரமசிவத்தையும் பார்வதாதேவியையும் வணங்குகின் 
களுமாகிய சாதுக்கள் ஸ்திரமாய் வாழப்பெற்றதாகிய திருமழிசையென்னு 
மிந்நகர் பிரியமஹரிஷி கோத்திரத்தார் வசிக்குமிடமாம் . ( எ - று . ) 


ரவர் 


இலிங் கவகை ஏழாவன :-- பரார்த்தலிங்கம் , சுயம்புலிங்கம் , காண 
லிங்கம் , தைவிக லிங்கம் , ஆரிடலிங்கம் , மானிடலிங்கம் , க்ஷணிகலிங்கம் 
என இவை . இவற்றுள் , பரார்த்தலிங்கம் - சிவபிரான் மாசங்காரகாலம் 
வரையும் சாந்நித்யராயிருந்து ஆன்மாக்களுக்கு அநுக்ரஹிக்குமிலிங்கம் , 
சுயம்பு - தானேதோன்றியது , காணலிங்கம் - விநாயகர், சுப்ரமண்யர் முதலா 
ன கணங்களாலே ஸ்தாபிதமானது . தைவிகம் - விஷ்ணு முதலிய தேவர்கள் 
ஸ்தாபித்தது . ஆரிடம் . முனிவர் அசுரர்கள் ஸ்தாபித்தது . மானுடம் - 
மனுஷ்ய ஸ்தாபிதம் . க்ஷணிகம் - மண் , அரிசி , அன்னம் , ஆற்றுமணல் , 
கோமயம் , வெண்ணெய் , உருத்திராக்கம் , சந்தனம் , கூர்ச்சம் , புஷ்பமாலை , 
சர்க்கரை , மா என்னும் பன்னிரு பொருளாற்செய்து பூஜித்தவுடனே நதி 
களில் விடப்படுவது . கூணிக் முதல் பரார்த்த மீறாக ஒன்றற்கொன்றுயர்ச் 

( சக ) 
–0 . புதுப்பாக்கம் - வகிர்தரிஷி . 

வேறு சந்தம் . 


தது என்பர் . 


பங்கயத் தாரிலகு தொங்கன் மெய்த் தோளினர்சு 

பங்கொள்சொற் றேவமறையோர் 
தங்கவிப் பார்புகழ்வி ளங்கநிற் பார்நலவி 

தங்களைப் பேசுமவரூர் 
மங்கலக் கூடமுமி லங்குபொற் கோபுரமு 

மஞ்சையுற் றார்வகிர்தராக 
செங்கதிர்ப் பா நுவைய டங்கடற் சோலைதிகழ் 

தென்புதுப் பாகைநகரே . 


( இ -ள் . ) தாமரைமாலைபுனைந்த புயங்களையும் மங்கல ஆசீர்வாதங்கூறும் 
வாக்கையுமுடைய தெய்வப் பிராம்ஹணரும் , இவ்வுலகின்கண்ணே தங்கள் 
தேகமழியினும் அழியாத புகழுடனே ஒக்க நிற்கின்றவரும் பயன்படும் 
வார்த்தைகளையே கூறுகின்றவர்களுமாகிய மற்றவருணத்தவரும் வசிக்கப் 
பெற்றதும் , நித்யகல்யாணம் பொருந்திய மாளிகைகளும் விளங்குகின்ற 
கோபுரங்களும் மேக மண்டலத்தை யளாவுதலைப்பார்த்துச் சோலைகள் சூரி , 


ககூ 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
யன் தங்களுக்குள் நுழைந்து செல்லும்படி , தெருக்குகின்ற வளப்பத்தையு 
டையதுமாகிய புதுப்பாகையென்னும் நகர் வகிர் தமஹாரிஷி கோத்திரத் 

ர்க்குரியதாம் . ( எ - று . ) 


சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க - சொல்லிற் பய 
னிலாச்சொல் ) என்பது . தமிழ் வேதமாகலின் நல விதங்களைப் பேசுவார் 
என்றார் . 

( ரு ) 


ருக . 


மதுராந்தகம் - ரீசிமஹாரிஷி . 


வேறு சந்தம் . 


புதிதாந் தமிழ்நெறி பழைநாந் தமிழ்கொடு 

புரை தீர்ந் திடுபெரியோர் 
ததியாய்ந் தனவா தமுமிந் துரைபிசை 

கனில்வாய் திடல் பெறுமூ 
ரெதிர்பூக் தளிரினி லிறு மாந் தளிகளி 

னிசைசேர்ந் துரைசெயவே 
மதியார்ந் துவசமு முகிறோய்ந் திடவளர். 

மது ராக் தமரிசியே . 


( இ - ள் . ) தமிழ்ப்பாஷை பின் முற்கால நடைக்கும் தற்கால நடைக்கும் 
உளதாம் பேதாபேதங்களை நன்குணர்ந்து ஜனங்களின் விவேக விருத்திக் 
கேற்ப மாற்றிக் குற்றந் தவிர்க்கும் பெரியோர்கள் தம்மிடம் வருகின்ற லித்வ 
ஜனங்களின் சமயமறிந்து எப்போதும் உபகரித்து அவர்களாற் கூறப்படும் 
கீர்த்தியைப் பொருந்து தற்கேற்ற ஸ்தானமானதும் , சோலைகளில் இளந் 
தளிர்களினெதிரில் வீற்றிருந்து வண்டுக்கூட்டங்கள் இன்னிசைக்கதம்பாட 
துவஜ ஸ்தம்பங்கள் சந்திரமண்டலத்தையும் அளாவச் செழுமைமிக்கது 
மாகிய மதுராந்தகம் மரீசி . மஹரிஷி கோத்திரத்தாரதாம் . ( எ - று . ) 


மதியார் துவசமும் என்பது . இடையில் நகரவொற்றுப்பெற்றது 
சந்தநோக்கி . தமிழ் நடையைக் காலவேற்றுமைக்கேற்ப ஜன சமூகத்துக் 
குப் பயன் படுமாறு மாற்றுதல் பண்டையோர்க்குங் கருத்தாதலினன்றே 
பழையன கழிதலும் புதியன புகுதலும் - வழுவலகால வகையினானே ) 
எனச் சூத்திரமெழுந்ததூஉம் . காலந்தேர்ந்து செய்யாத நன்றி யவமாகுமாத 
லீன் , ததியாய்ந்து என்றும் , புலவர்க்கீயும் பரிசிலுக்குக் கைம்மாறாக 
அவர் கூறும் புகழ்க்கவியேற்பார் என்பார் உரையிசைதனில் வாய்ந்து 
இன்றும் வேண்டினார் . 

(ருக ) 


ககக 


ஆதீனச் சருக்கம் . 
ரு உ . * விளை )ை - கலிபமஹரிஷி . 


விஜாமுத் தமிழ்கொடு ? யைத் தருபவர் 

விசையச் சுருதியையோர் 
தெளிவுற் றவயலிசைகற் தவாரு 

டிகழந் திக பெறுமார் 
கிளையிற் ( தென முலற் சொரிநரு 

கிரனந் தராமெலாம் 
விளை முத் தொல்கான் மடைாட்டினிலுறு 

விளைசைப் பதிகயே. 


(உள் .) 5 வரங்களுமுதிர்ந்த முத்தமிழ் களம் அங்கேரித்துப் புலவர் 
கட்குப் பொன் மாா பொ கின் AM.5 எரும் , மற்ற வேதசாஸ்திரங்களையும் 
இயலிசை களையும் சந்தேக பாரமாக் கற்றுத் தேர்ந்தவர்களும் , எந்த 
நூலைக் கற்கிலும் சொருண்யமும் பரோபகாரமும் பொருளாகக் காட்ட 
லால் கருணைக்கு கத்திகழ அதவே மர பெயரும் விசாகப் பெற்றவர் 
களும் ஆகிய கல்லோர் வசிக்கு மிடமாகியதும் , மூங்கிலினும் செர்நெலி 
னும் கரும்புமுதலியவற்றிலும் வில்கின்ற முந்துகளுடன் மேகதினின் 
றும் சொரியப்படுகின்ற பிரபை புடைய முந்துகளும் கலந்து வயல்களில் 
மடை கட்டும் வாய்க்கால்களிலே பகுகின்ற வளமுடைய துமாகிய நெல் 
விளைசேரி என்வும் நகர் கல m F கோத்திரத்தார்க்கு யதாம் . (எ.று .) 

கிளையில் செகெலின உளமுத்தொடு முகிலிற் சொரிதரு கிரணத் 
தரளம் எலாம் எனக் கட்டியுரைக்க. இன என்ற கருல் முத்துப்பிறக் 
கும் ஏனை இடங்களையும் கொள்க . முத்துப் பிறக்கும் இடம் உ 0 என்பர் 
உவமான சங்கிரக நாலாசிரியர். தந்திவராக மருப்பிப்பிபூகந்தழைக கலி . நர் 
துசலஞ்சலமீன்றலைகொக்நாளின மின்னார் - சந்தாஞ்சாலிகழைசன்னலா 
வின்பல்கட்செவிகா - ரிந்து 12 ம்புகராமுத்தமீனுமிருபதுமே. ” 


– . மாங்காடு - விண்நிரதி . 


வேறு சந்தம் . 


தீங்கான தின்றியரு ணீக்கா நிலங்குபுகழ் 

தேங்கா தரம்பழகவே 
யோங்கார மந்த்ரமறை பாங்காய் மொழிந்தெளிமை 

யோங்கா து நந்தவர்களூ 
* நெல்விளை சேரி என்பது மரூஉ வழக்கால் விளைசை எனப்பட்டது . 


உ O0 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
ராங்கார முங்கிரணம் வாங்கார முஞ்சசியி 

னான்.காவி யுந் திகழவே 
மாங்காய் விளைந்து நிறை பூங்கா வனங்கிளரு 

மாங்காடு விண்டு முநியே , 


( இ - ள் . ) நன்மைகள் மிகுந்து காருண்யம் நிறைதலால் விளங்குகின்ற 
கீர்த்தியானது ஸ்திரமாய் வசிப்பதற்கு ஆரைகொண்டு பழகப்பெற்றதும் , 
பிரணவஸக்யமான கற்பமந் திரங்களைக் கூறும் வேதங்களை அத்யயனஞ் 
செய்து பிறரை எதிர்பாராமல் வாழ்கின்றவர்ரூக்குறைவிடமாலதும் , 
மலைவெள்ளத்தாற் கொணரப்பட்ட சந்தனக்கட்டைகளும் ஒளியை வகிக் 
கும் முத்துக்களும் சந்திரிகைக்கு மலரும் நீலோற்பலங்களும் விளங்குகின்ற 
யெற்புறங்களி லே மாம்பழங்கள் கனிந்து தேன் நிரம்புகின்ற சோலைகளை 
யுடையது மாகிய மாங்காடு என்னும் நகர் விண்மொமுதி கோத்திரத்தினர 


தாம் (எ - று .) 


தீங்கானதின்றி என்றதனால் நன்மைகள்மிக்கு என்றும் , அருள் 
நீங்காது ) என்றதனால் - நிறைதலால் ) என்றும் கொள்ளக்கிடந்தது . மர் 
திரமறை -யாசாதிகிருத்தியங்கட்குரிய கற்பங்களைக் கூறும் வேதம் . நீலோற் 
பலங்கூறுதலால் வயல் வருவிக்கப்பட்டது . 


ருசு . தினைப் பெரும்பாக்கம் - சிவமித்ரமஹரிஷி . 

வேறு சந்தம் , 


புவனத் துளநெமி முனிவர்க் கமுநனி 

புலவர்த் தொகையர் மகளீரு 
நவமுற் றிடுதரு மணிநற் சுரபியு 

நளினக் திருகலை யெனுமானு 
முவமிக் கருமக முறுதிக் கொடுதின 

முசிதத் துடன்மகிழ் வுறுமூதூர் 
சிவமித் திரரிஷி சிவன்மைப் புரவரி 

தினையிற் பெருமைகொள் பதியீதே. 
( இ - ள் . ) உவமை கூறுதற்கரிய மகத்தான யாகங்கள் சதாசெய்யப்பெறு 
நலாலே ஸ்திரமாகத் தங்கள் வசிப்பிடமெனக்கொண்டு எல்லாவுலகத்திலு 
முள்ள தவநெறிபூண்ட முனிவர்களும் , தேவர்களும் , அப்சரமாதர்களும் , அழ 
இய கற்பகம் , சிந்தாமணி , காமதேனு முதலிய சுவர்க்க வர்க்கங்களும் , பத் 
மாசன மேலிய லமீ, சரசுவதியென்னுமிருவரும் , ஸ்ரீசிவபெருமானும் , நீல 
மேகஸ்வரூபியாகிய ஸ்ரீவிஷ்ணுவும் சந்தோஷத்துடன் எழுந்தருளப்பெற்ற 


ஆதீனச் சருக்கம் . 

உலக 
நினைப்பெரும்பாக்கம் என்னுமிது சினமித்திரமஹரிஷி கோத்திரத்தார்க்கா 
கும் . ( எ - று . ) 

( ருச ) 


ருரு . சேரியூர் - சிவயோகமஹரிஷி . 


வேறு சந்தம் . 


பூவலரின் மடமாது ஞாலரிறு வியமாது 

போர் விசய முளமா துமா 
நாவதனி லுறைமாது சீர்வனிதை யுடனாளு 

காடுதல் குலாவியிடு 
ராவலரி வையர்மார னூல்பகரு மிளையோர்க 

ளாதரவின் விளையாடவே 
தேவர்களு நிகராய சோலைரிறை திகழ்வான 

சேரியுறை சிவயோகரே . 


( இ - ள் . ) சீதேவி , பூதேவி , விஜயலஷ்மீ , சரஸ்வதி , கீர்த்திலக்ஷ்மீ 
ஆகிய தேவிகள் இதன் செழிப்பை வியந்து நோக்கி வாசிக்கப்பெற்றதும் , 

சையையுடைய ஸ்திரீகள் மதனகலைகளைப் பாராயணஞ் செய்கின்ற தத் 
தம் யுவநாயன்மாருடன் அன்போடு கூடித் தேவர்களையுங் கந்தர்வர்களை 
யும் போல போகசுகம் பொருந்தி விளையாடப் பெற்ற சோலைகளையுடைய 
துமாகிய சேரி என்னும் நகர் சிவயோகமஹரிஷி கோத்திரத்தார்க்குரியது . 
( எ - று ) 


அரிவையர் ... இளையோர்கள் ... தேவர்களும் நிகராய ஆதரவின் விளை 
யாட என்று கூட்டுக சீதேவி வீக்ஷண்யத்தால் ஸௌபாக்கியமும் , பூ 
தேவியால் தான்ய சமிருத்தியும் , விஜயலக்ஷ்மியால் வெற்றியும் , சரஸ்வதி 
யால் கல்வியும் , கீர்த்திலக்ஷ்மியால் புகழுமுண்டாம் . மன்னாவுலகத்து மன் 
னியமூன் றி - னடுவண்தெய்த விருதலையுமெய்தும் ஆதலின் முதற்கட் 
சம்பத்தும் , எத்தனை தனமிருந்தும் அவை உணவுத்தானியம் போல் ஜீவரக்ஷ 
ணைசெய்வதின்மையால் தான்யசமிருத்தியும் , இளைகளும் தோல்வியுடை 
யார் கையினின் றகலுமாதலால் அவை பயன்பட வெற்றியும் , அவ்வெற்றி 
போல் இம்மை மாத்திரையினன்றி மறுமைப்பயனுந் தருஞ்சிறப்பினாற் கல் 
வியும் , அக்கல்விதானும் கற்றவாறொழுகினன்றி மேம்பாடு தராமையானும் 
மனிதப் பிறவிக்குத் தன்னிகரில்லாப் பெரும்பயன் புகழேயாதலானும் அத 
னையும் வரிசையாக வைத்த நுட்பமுணர்க . 

( ருதி ) 


26 


202. 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


ருசு . 


களத்தூர் - சத்யமஹரிஷி . 


முத்தமி ழுரித்தான சித்தசனை யொப்பான 

முற்றுமறை சொர்பாவலோர் 
சத்தியி னிடத்தானை யக்கர தாத்தானொர் 

சற்குரு விணைத்தாளையே 
நித்தமு நினைத்தோது முத்தம குணத்தோர்க 

ணிற்பர்நெறி பற்றாகவே 
வித்தகர் களத்தூரர் சத்யமுரி பொற்பாதம் 

விற்பனர் துதிப்பார்களே . 


( இ - ள் . ) இயலிசை நாடகமென்னு மூவகைத்தமிழுக்கும் உரிமை பூண் 
ட்வர்களும் , மன்மதனுக்குச் சமான மான அழகையுடையவர்களும் , வேத 
முழுதுமுணர்ந்த பண்டிதர்களும் , உமாதேவியை வாமபாகத்திலுடைய பஞ் 
சாக்ஷரத்தலைவராகிய பரமசிவத்தையும் அவரை வழிபடும் மார்க்கத்தை உப 
தேசிக்கும் பரமகுரு பாதங்களையும் சதா ஸ்மரித்து ஸ்தோத்தரித்து பக்தி 
மார்க்கத்தில் நிற்பவர்களும் , சதுரர்களுமாகிய மஹாத்மாக்களுக்கு வாசஸ் 
தானமாகிய களத் தூரென்னும் நகர் சத்யமஹரிஷியின் பாதங்களைப் போற் 
றிப் புகழும் அக்கோத்திரத்தார்க்குரித்தாம் ( எ - று . ) 


. 


மற்ற கவிகளைப்போல் களத்தூர் சத்யமஹரிஷிக்கென்னாது அம்முகி 
வரைத் துதிப்பவர்கள்தாம் என்றதனால் தம் கோத்திரமஹரிஷிகளிடத்து 
வணக்கமுடைமையுங்கூறி உபலக்ஷணத்தால் எல்லாக்கோத்திரத்தினர்க்கும் 
இவ்விதியைச் சார்த்தினர் . 

( ருசு ) 


ரு எ . மணிமங்கலம் - ஆங்கீரசமஹரிஷி .. 


கொண்டனிறை பொழினாடல் கண்டுமயி முனாடு 

கொஞ்சுகுயின் மாநாடவே 
வண்டமிழர் கலைப்பாட மங்கையர்கண்டமாட 

மந்த்ரமுடன் மறைநீடவே 
யண்டமுடி தொடுவாழை தென்கமுகு முதலான 

வும்பரவு வயல் சூழவே 
மண்டலமி னுயிராகி நின்ற முனி யங்கீர 

தன்சொன்மணி மங்கையிதுவே . 


( இ - ள் . ) புஷ்ப பலவிருக்ஷங்கள் நிறைந்த சோவையிலே மேகங்கள் கூடு 
வதனால் மயில்கள் சிறைவிரித்தாடலைக் குயில்களும் வண்டினங்களும் தங்க 


2.05 . 


ஆ தீனச் சருக்கம் . 
ளிசையோடு கூட்டி நோக்கவும் ( இக்காட்சியைப்போல் நகரத்திலும் ) 
வளப்பமிக்க தமிழறிஞர் இசைப்பண்பாட நிருத்தமாதர் நடனம்புரியவும் , 
( வேறோர் பக்கத்து ) யக்ஞஞ்செய்யும் வேதமந்திரவோசை மிகவும் , ஆகாயத் 
தைத் தம் தலையால் தொடுகின்ற வாழை , தென்னை , கமுகு முதலிய விரு 
ஷங்கள் நிரம்பிய வயல் புடை சுழப் பெற்றுப் பூமிதேவியின் ஜீவஸ்தானம் 
போல் விளங்குகின்ற மணிமங்கலம் என்னுமிப்பதி ஆங்கீரசமஹரிஷி கோத் 
திரத்தினர்க்காம். ( எ - று . ) 


. 


LOIT 


- 


வண்டு . 

நிலமகண்முகமோதிலகமோகண்ணோ நெடுநிறை 
மங்கலநானோ - விலகுபூண்முலைமேலாரமோவுயிரி னிருக்கையோ ) ) எனக் 
கம்பர் அயோத்திநகரைச் சிறப்பித்தாற்போன்று இவரும் மண்டலமினுயி 
ராகி என்றார் . 

( ருஎ ) 


ருஅ . திருமயிலை - வான்மீகமஹரிஷி . 


சத்திசிவ னார்புரியு முத்தநகை யார்கமலை 

தத்தைமொழி விறன்மா துடன் 
வித்தமிக வளவழகர் சித்திபெறு தவமுவர் 

வித்தியர்க ளுற்றமருமூர் 
முத்தமிழ்கள் பல கலைக நிற்றநெறி யுளமனிதர் 

முற்குணமு முளபெயர்களே 
யெத்திசையு மிலகு திரு ரித்தமிகு திருமயிலை 

யிற்குலவு வன்மீகரோ . 


( இள் . ) உமாமஹேஸ்வாரும் , முத்துப்போலொளிவிக்க தந்தங்களை 
யுடைய மஹாலக்ஷ்மியும் , கிளிபோன் மொழியுடைய விஜயலஷ்மியும் சிறப் 
புண்டாகவாழப்பெற்றதும் , அஷ்டமாசித்திகளையும் பெற்ற யோகி புருஷர் 
களும் கல்விமான்களும் பல கலைக்ஞானத்துறைகளையும் அறிந்து பயன் 
பெற்ற மேம்பட்ட குணத்தையுடைய சாதுக்களும் விரும்பி வசிக்கப்பெற் 
நதும் , அஷ்ட திசைகளிலும் விளங்குங்கீர்த்தி தினே தினே அபிவிருத்தி 
யடையப்பெற்றதுமாகிய திருமயிலையென்னும் திவ்ய க்ஷேத்திரம் வான்மீக 
மஹரிஷி கோத்திரத்தார்க்குரித்து . ( எ.று.) 


ஸ்ரீசம்பந்தப்பெருமானால் அங்கம்பெண்ணாக்கப்பெற்ற மகத்வத்தைக் 
கருதிச் சித்து புருஷர்கள் தம் சித்துக்கள் அபிவிருத்தியடைய அத்தலத் 
வசிப்பரென்க . இத்தலம் சிவக்ஷேத்திரமென்பார் முதற்கட் சத்திசிவனார் 
என்றறிவுறுத்தார். 


உசே 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
கோயம்பேறூர் - தூர்வாசமஹரிஷி. 


அயிலைநிகர் விழியான வலரின் மகள் கலைமானு 

மநுதினமு மகிழ்மேவவுங் 
குயிலுமயின் மரைமான்கள் குருகுபல பொழில்வேலி 

குளிர்மொழிகள் பகர்பொய்கையார் 
சயில முலை மடவார்கள் கையிலமனை கழலான 

தரளமணி கொமோடவு 
மெயிலையெரி சிவன் ஞான மருவியிடு துருவாச 

னினியது கொயம்பேறையே , 


( இ - ள் . ) வேல்போற் கண்களையுடைய மஹாலக்மீபும் கலைமகளும் 
எந்நாளும் குடி பிருக்கப்பெற்றுக் குயில் , மயில் , மான் , மரை முதலிய பக்ஷி 
மிருகவிசேடவர்க்கங்கள் நிறையும் சோலை பும் தீர்வாழ்பறவைகள் ஒலிக்கும் 
தடாகங்களுமுடைய தாய் மலைபோன்ற முலைகளை புடைய மாதர்கள் முத் 
துப்புனைந்த இரத்தினமிட்டிழைத்த அம்மனைகளும் கழங்குகளும் கைக் 
கொண்டாடுகின்ற செல்வப்பெருக்கின தாகிய கோயம்பேறூர் என்னும் நகர் 
திரிபுராந்தகராகிய பரமசிவத்துக்கன்புடைய ஞானமிக்க துர்வாச மஹரிஷி 
கோத்திரத்தினர்க்குரியதாம் ( எ - று . ) 


மரை , மான் முதலிய மிருகங்கள் காட்சிக்காகப் பொழிலிற் கொணர்ந் 
வளர்க்கப்படுவன . குயில்மயில் மரைமான்கள் பல ஆர் பொழில்வேலி 
யும் , குளிர்மொழிகள் பகர் குருகு ஆர் பொய்கையும் எனக்கொண்டு கூட் 
டுக . இச்சருக்கத்துச் சிற்சிலகவிகள் இயஙனங்கூட்டிப் பொருள் கொள் 
ளக் கிடப்பதறிக . இவ்வாறு மாட்டேற்றாவிடின் இலக்கணந் திறம்பு 

( ருசு ) 


மென்க . 


ச 0 . காமன்புல்கூர் - கலைக்கோட்டுமஹரிஷி . 

வேறு சந்தம் . 


பாவும் பாவுறு சீருஞ் சீரிலு பாயந் தானுமுனூல் 
யாவுந் தேறவ லோர்நன் றாயென வாரும் பேர்பெறுமூர் 
பூவுந் தேனும் ளாவுங் காரளி போதுஞ் சோலையெலாது 
காவுஞ் சூழ்கலைக் கோடன் வாழ்பதி காமன் புல்கூரே. 


( இ - ள் .) பாடல்களையும் , அவற்றிற் பொதிந்த பொருளாகிய கீர்த்தியை 
யும் , அக்கீர்த்தியை அடைதற்கண் வேண்டப்படும் சதுரத்தன்மையையும், 


ஆதீனச் சருக்கம் . 


உபரு 


பழைமையுற்ற சாஸ்திரார்த்தங்களையும் நன்கு கற்றுத் தெளிந்தவராகிய 
அறிஞர்கள் வசிக்கின்றதும் , புஷ்பத்தில் வாசனையுடன் தேனையும் நுகர் 
கின்ற கரியவண்டினங்கள் உலாவும் சோலைகள் ( ஆகாயத்தின்கண் ) கற்ப 
கச் சோலையைச் சூழ்ந்துநிற்கப் பெற்றதுமாகிய காமன்புல்கூர் என்னுமிவ் 
ஆர் கலைக்கோட்டுமஹரிஷி கோத்திரத்தார்க்காகும் . ( எ - று . ) 


2 


அழிதற்பாலனவாம் பொருட்களைச் சம்பாதிக்கச் சாமான்யர்கள் எத்த 
னையோ தந்திரங்களைச்செய்கின்றனர் . அழியாப்பொருள் ஈர்த்தியொன் 
றுமே என்றறிந்த உத்தமர் அதையடைய வேண்டுந் தந்திரஞ்செய்யாதிரார் . 
ஆதலின் சீரிலுபாயந் தானும் எனக்கூறினார் . கா என்றது இங்கே கற் 
பகச்சோலையைப் பெருமையாலுணர்த்திற்று. 

( < பாவெனப்படுவதுன்பாட் 
டுப் - பூவெனப்படுவது பொறிவாழ்பூவே என்றார் சிவப்பிரகாசரும். (நால் 
வர் நான்மணிமாலை .) 

( சு ) 


சுக . சோமட்ன . - ஆதிமஹரிஷி . 


வேறு சந்தம் . 


வேலைக்கு சேரென விசாலத் தடாகமொடு 

வீதிப்ர தாபமுளதான் 
மாலைக்கு நேர்குழலி யார்மிக்க மோகமட் 

வார்சுத்த ராகமுடனே 
சாலைக்கு ளேநெடிய வீதிக்குளே சகல 

மேடைக்கு வீடுமதில்சேர் 
சோலைக்கு ளாடமறை யோர் மெந்த வோ துபதி 

சோமட்டை யாதிமுனியே , 
( இ - ள் . ) சமுத்திரம்போல் விசாலித்த கடாகங்களும் பெரிய வீதிகளும் 
உடையதாகி பூமாலை சூடிய கூந்தல்களையுடைய மிகுந்த மோகத்தை வரு 
விக்கின்றமாதர்கள் நடன சாலையிலும் நெடிய வீதிகளின் மத்தியில் விளங் 
கும் மேடைகளின் மீதும் பெரிய மதில் சூழ்ந்த சோலைகளிலும் நின்று 
(இசைப்பாட்டுடன் ) நடிக்க வேதியர் வேதகோஷ்டம் ஒரு புறத்தில் மிகப் 
பெற்றதுமாகிய கர்த்திமிக்க சோமட்டையென்னும் நகரம் ஆதிமஹரிஷி 
கோத்திரத்தினர்க்குரியது . ( எ - று . ) 


ச 


சுத்தராகம் - கலப்பறவல்லோரால் பாடப்பெறும் கர்த்தா ராகங்கள் . 
இவை எழுபத்திரண்டெனவும் இவற்றின் ஜன்ய ராகங்கள் 

தஅ 
வும் இசை நூல்வல்லோரியம்புவர். 

( சுக) 


20 சு 


ஸ்ரீகருணீகர் புராணம். 


• உ . போளியூர் - பாசாமஹாரிஷ் . 

வேறு சந்தம் . 


வாளை தாவிய சோலை நீடிய கோவின்மாமதிண் மேவவே 
வேளினாகம நூலினார்கள் விசாலமாய்நட மாடுமூர் 
தோளுமாறிரு வாகுசேர்கர மாறுமாறுள சோதிவாழ் 
போளியூரினில் வேள்பராசர ராகுமேபுக ழாகவே . 
( இ - ள் . ) வாளை மீன்கள் பாயுஞ்சோலைகளும் பெரிய கோபுரங்களும் 
மதில்களுமுடையதாகி மதன சாஸ்திரங்களையறிந்த நடனமாதர் பரதசாஸ் 
திரவிரிவைக்காட்ட நிருத்தஞ்செய்கின்றதும், பன்னிரண்டு புயங்களும் அழ 
கிய கைகளும் படைத்த ஸ்ரீசுப்பிரமணியக்கடவுள் எழுந்தருளியிருக்கப் 
பெற்றதுமாகிய போளியூவான்னும் நகர் புகழ்ச்சியையுடைய பராதரமஹ 
ரிஷி கோத்திரத்தினரதாம் . ( எ - று. ) 


வாகு - அழகு . “ வாகுவே யழகுதோளாம்... ” ( மண்டலப்புருடனிக 
ண்டு பதினோராவது தொகுதி ) . பரதசாஸ்திர அபிநயம் காமக்குறிப்பைப் 
புலப்படுத்தும்பொருட்டா தலால் வேளின் ஆகம நூலினார் நடமாடுதற் 
கேற்றவராயினர் . * விசாலம் ஆய் நடம் ஆடும் ஊர் ) எனக்கண்ணழித்து 
ஆய் என்னுமெச்சத்தைக் காரியப்பொருட்டாகச் செயவென் எச்சமாய்த் 
திரித்துரைக்க . 


• .. ஆமிதாநல்லூர்- தெய்வழநி. 

வேறு சந்தம் . 
பூமியோ ரெல்லோரு மேவே துய்யபுகழ் 

போதவே நன்னாவலோர் 
தாமெலா முல்லா ச மாகவே செய்ய தமிழ் 

தானுமே சொல்லுமிசையூர் 
சோமனார் தண்ணான வேணியா ரையனருள் 

சுவாமியார் தன்னருளினா 
லாமிதா நல்லூரி லேமகா தெய்வமுனி 

யாகுமே யெந்தாளுமே . 
( இ - ள் . ) மேன்மையாகிய பிரசித்தியினால் உலகத்தோர் யாவரும் வந்து 
நோக்கிக் கண்களிக்க , நன்மை பெற்ற வித்வான்களும் சந்தோஷக்க அழகிய 
தமிழ் கற்களையும் பிறபாஷைகளையும் ஓதப்பெற்றதும், சந்திரனையுங் கவ் 
சையையும் தரித்த ஜடாதரராகிய பரமசிவமும் , பிரமதேவனைப்பெற்ற 


ஆதீனச் சருக்கம் . 

201 
ஸ்ரீமஹாவிஷ்ணுவும் கடா தித்தலால் எல்லா வளமும் நிறைந்ததுமாகிய 
ஆமிதாநல்லூரென்னுமிது தெய்வமுனி கோத்திரத்தாருடையதாம் . ( எ - று .) 

ஐயன் ) அயன் என்பதின் போலி மொழிமுதற்கண்வந்தது . இரண்ட 
னுருபு தொக்கது . 

( சங ) 
காசு . வேப்பத்தூர் - அருளாளமஹரிஷி . 

வேறு சந்தம் . 
நாற்றிக்கேயெழி லாகியமாமறை யோர்க்கெப்போதினு மாதவனாரு 

ணாட்டப்பா நுவின் மேலசுராள் படை வருபோது 
பாற்றப்பான தி நீரளியால் விட நீற்றுத்தானவர் வீழ்வுற நீதிகொள் 

பார்க்கப்பாரினில் வீறியதாகிய பதிமூதூர் 
ஏற்றிக்கோவென மாமுகில்சீர் தரு போற்பொற்பாரன தானமுமீபவ 

பேராற்கப்பாவலர் பேறெனவாழ்பவ ரெழிலார்பூ 
மேற்பொற்பாவையி னாலிசையாகிய தார்க்குத் தாயக மாகிய பேரணி 

வேப்பத்து ரரு ளாளமகாமுனிவிறலோரே. 


) 


( இ - ள் . ) நான்கு திசையினுமளாவிய பிரதாபத்தையுடைய பிராம்ஹ 
ணோத்தமர்களுக்குக் கர்மசாசகியாகநின்று காலங்காட்டிக் கிருபைகூர்கின்ற 
சூரியபகவான்மேல் அசுரப்படைகள் சண்டைக்கு வருகின்ற திரிசந்தியா 
காலங்களிலும் அவ்வசுரர்களை மாற்றும் பொருட்டுப் பாலாற்றின் ஜலத்தைக் 
கருணையால் அபிமந் திரித்து அர்க்கியந் தருதலால் அவ்வசுரர்கள் சாம்பராகி 
வீழ்ந்தழியச்செய்யும் நீதியை உத்தேசிக்கும்போது உலகில் மிக்க பெருமை 
பெற்றோர்க்கு வாசஸ்தானமாகிய நிகரற்ற மேன்மையுடையதும் , பரிசில 
ராகிய வித்வான்கள் தம்மைத் துதித்து ேேர பிரபு என்பாராயின் அவர்களுக் 
குப் பெரிய முகிலையும் கற்பக விருக்ஷங்களையும்போல எல்லாத் தானங்க 

டனும் அன்னதானத்தையும் தருபவர்களும் இரப்போருடைய செல்வ 
மாகத் தமது செல்வத்தை வகுத்தவர்களுமாகிய பெருங்கொடை வள்ளல்கள் 
வசிக்கப்பெற்றதும் , அழகிய தாமரைப் புட்பத்தில் வீற்றிருக்கும் திருமகள் 
கடாக்ஷத்தினால் புகழ்ச்சியாகிய கவிமாலைகட்கு உற்பத்தி ஸ்தானமாகியதும் , 
மிக்க அழகின துமாகிய வேப்பத்தூர் அருளாளமஹரிஷி கோத்திரத்தாராகிய 
பலசாலிகள் தாம் . ( எ.று.) 

சூரியபகவானிரதத்தைப் பின்றொடர்ந்து சண்டைக்குவரும் அசுரர்களை 
அழித்தற்காகவே திரிசந்தியா காலத்தும் வேதியர் சந்தியாவந்தனஞ்செய் 
து ஜலத்தினால் அர்க்கியம் தருகின்றனரென்பது நூல்வழக்கு ., கதிரவனைத் 
தொடர்ந்து மஹரிஷிகளிற் சிலரும் சூழ்போகின்றனர் என்றும் கூறுவர் . 


20 அ 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
இவ்வுண்மை நிலமிசைவாழ்ந ரலமரறீரத் - தெறுகதிர்க்கனலி வெம்மை 
தாங்கிக் - காலுணவாகக் கதிரொடுகொட்கு - மவிர்சடைமுனிவரும்மருள 
என்னும் புறநானூறு சங - வது கவியாலுமுணர்க . அன்ன தானாத்பரம் 
நாஸ்தி என்னுஞ் சுருதியால் அன்னதானமும் எனச் சிறப்பும்மை வேண் 
டினார் . ஆகியபேரணி ) என்பதனை முன்பின்னாக மாற்றியுனாக்க . ( சுச ) 


இதுமுதல் ஆறுகவிகளால் மேற்கூறிய சுசு - கோத்திரங்களுக்குழரிய 

சூத்தியங்கள் ஆறனையும் ஒவ்வொன்றகக் கூறு கின்றனர் . 


வேறு . 


இனியபுல்வேளூர் பருந்தூர் மகேந்த்ரப்பாடி 

யிலைக் காட்டூர் பட்டால மினியதான 
மனிதர்புக ழாதம்பாக் கஞ்சீரான 

வண்மையுடைத் திருநின்றை யுத்ரமேரூர் 
நனிபரவுங் கோதிலா நல்லூர்சேரி 

நாடோறும் புகழ்கோழிப் பதாகைான்மை 
புனையுமிசைப் பதினொருவர் குடிகளுக்கும் 

போதாய னம்மெனவே புகலுவாரே . 


( இ - ள் . ) புல்வேளூர் , பருந் தூர் , மகேந்திரப்பாடி , இலைக்காட்டூர் , பட் 
டாலம் , ஆதம்பாக்கம் , திருகின்றையூர் , உத்திரன்மேரூர் , நல்லூர் , சேரியூர் , 
கோழிப்பதாகை ஆகிய இப்பதினொரு அகரத்தில் வசிக்குங் கோத்திரத் 
தார் பதினொருவருக்கும் போதாயன சூத்திரமென்பார்கள் . ( எ - று . ) 

அடைமொழிகளை நீக்கி எழுதியதென்னையெனின் பாவின் எதுகை 
மோனைக்கன்றி அடைமொழிகளைக்கூறிய ஆசிரியருக்கு வேறு கருத்தின்மை 
யாலென்க . வருஞ்செய்யுட்களுக்குமீதொக்கும் . 


( சுடு ) 


ஆதியூர் சீர்புருட மங்கலஞ்சி 

ரான பெரும் பூதூர்கொற் றம்பாக்கந்தான் 
மாதுலவு வெண்குளத்து ருத்ரம் போர் 

வடமதுரை புதுப்பாக்க மறையோர் போற்று 
நீதிமணி மங்கலமெந் நாளுந்தான 

நிறைந்தசோ மங்கலமிந் நெறியூர்பத்துந் 
தாதுலவு மாறுசாத் திரத்துள்ளாபத் 

தம்பமெனப் பெரியோர்கள் சாற்றினாரே . 


ஆதீனச் சருக்கம் . 

கே 
( இ - ள் . ) ஆதியூர் , ஸ்ரீபுருஷமங்கலம் , ஸ்ரீபெரும்பூதூர் , கொற்தம்பாக் 
சம் , வெண்குளத்தூர் , உத்திரம்பேறூர் , வடமதுரை , புதுப்பாக்கம் , மணி 
மங்கலம் , சோமங்கலம் ஆகிய இப்பத்து அகரக்கோத்திரத்துக்கும் ஆபஸ் 
தம்பசூத்திரமென்றறிஞர் கூறினார்கள் . ( எ - று . ) 

( சசு ) 


வரிசைபுலிப் பாகைமங்கை தினையனேரி 

வாகுடைய மெதுவூரும் வண்மைமேவும் 
புரிசடையார் கயிலாய நாதர்மேவும் 

புண்ணியச்சீர் வேப்பத்தூர் நின்றையூரும் 
பரிசு தவும் போளியூ ராற்றுப்பாக்கம் 

பண்பான சோமட்டை கோயம்பேறு 
ரரசுபெறுங் குடிகள்பதி னொன்றினுக்கு 

மாசுவலா யனரதுசூத் திரமதாமே . 


( இ - ள் . ) புலிப்பாகை , சதுர்வேதமங்கலம் , தினையனேரி , மெதுவூர் , 
புண்ணியம் , வேப்பத்தூர் , நின்றவூர், போளியூர் , ஆற்றுப்பாக்கம் , சோமட் 
டை , 

கோயம்பேறூர் இப்பதினொரு அகரவாச கோத்திரத்தினர் பதினொரு 
வர்க்கும் ஆஸ்வலாயன சூத்திரமாம் . ( எ - று . ) 

( கன) 


அதிபுகழ்கொள் வானவன்மா தேவிலாய 

லாநல்லூர் காவணிமங் கலமுநெல்வாய் 
நதிபரவுந் திருவெண்ணெய் நல்லூர்வல்ல 

நன்மையுள வேளூர்நெல் விளைநென்மேலி 
சதிரினிய சோலை வளர் பையனூருந் 

தகைப்பரமேச் சுரனார்மங் கலமுங்கூடப் 
பதினொருவர் குடிகளுக்குஞ் சூத்திரந்தான் 

பண்டிதர் முன் றிராக்கியா யனமென்பாரே . 


( இ - ள் .) வானவன்மாதேவி , வாயிலூர் , காவணிமங்கலம் , நெல்வாயல் , 
திருவெண்ணெய்நல்லூர் , வல்லம் , வேளூர் , நெல்விளைசேரி , நென்மேலி , 
பையனூர் , பரமேசுரமங்கலம் ஆகிய இப்பதினோரகர கோத்திரத்தாருக்கும் 
திராஹ்யாயன சூத்திரம் என்பர் . (எ - று :) 

( கஅ ) 


பெருமுளசை வளவன்மா தேவிமூதூர் 

பெருக்கமுள கோவூரும் வளமையான 
புருகூதன் றேவரொடு வாழுங்காமன் 

புல்கூருங்களத்தூரு மின்னம்பூருந் 


27 


உக 0 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
திருமழிசை யுலகமெலாஞ் சிறந்த கூரஞ் 

செழித்ததினைப் பெரும்பாக்கங் காட்டூர் சேர 
மருவுநய குடிகள்பதி னொன்றினுக்கு 

மகிழ்காத்தி யாயன சூத் திரமதாமே . 


| 


( இ - ள் .) பெருமுளையூர் , வளவன்மாதேவி , மூதூர் , கோவூர் , காமன் 
புல்கூர் , களத்தூர் , இன்னம்பூர் , திருமழிசை, கூரம் , தினைப்பெரும்பாக் 
கம் , காட்டூர் இப்பதினொரு அகரத்தில் வாழுங் கோத்திரத்தார்கட்குக் காத் 
தியாயன சூத்திரமாம் . ( எ - று . ) 

( சுக ) 
இலகுபல்லா புரமாமூர் வேலஞ்சேறை 

யெழிலான மாங்காட்டோ டுக்கனீதி 
வலிமையுள் காயாறு வெள்வலூரு 

மதிப்பான திருமயிலாப் பூரும்வானோர் 
குலவுமிசை யார்ந்தவெழி லாகுநல்லூர் 

கொண்டமது ராந்தகமாங் குடிகள்பத்து 
நிலைமை பெறப் பெரியோர்கள் சூத்திரத்தை 

நேர்வைகா னசமென்றே நிருமித்தாரோ. 
( இ - ள் . ) பல்லாபுரம் , ஆமூர் , வேலஞ்சேலூர் , மாங்காடு , உக்கல் , கா 
யாறு , வெள்வலூர் , மயிலாப்பூர் , ஆமிதாநல்லூர் , மதுராந்தகம் இப்பத்து 
அகர கோத்திரத்தினர்க்கும் வைகாநச சூத்திரமென்று நிர்மித்தார்கள் . 
( எ - று .) 

( எஸ் ) 


( அவ்வவ்வகரங்களில் குடியேறுதல் .) 

வேறு . 


இவ்விதத் தறுபதுட னால்வருக் கின்பாக 

வெழினகர மெண்ணெணீந்தே 
செவ்விதாய் விபவமுட் சேர்ந்துமங் கதினூறு 

சீர்தரும நெறியுமகலா 
நவ்வியங் கரர்சிவனை நரகரியை மற்றுளரை 

நாட்டியே நகரமெங்கு 
மவ்விய மகன்றுமறு தொழிலாதி வாழுமூ 

ராகுமென முனிமொழிந்தே. 
( இ - ள் .) இப்படி அறுபத்து நான்கு கோத்திரத்தினர்க்குஞ் சந்தோஷ 
முண்டாக அழகிய அறுபத்துநான்கு நகரங்களையுந் தந்து , சுபம் பொருந்திச் 
சிறந்த தருமநீதி நீங்காமல் மான் தரித்த கையினராகிய சிவபிரானையும் 


ஆதனச சருக்கம் . 
மஹா விஷ்ணுவையும் மற்றத்தெய்வங்களையும் ஸ்தாபித்து , இந்நகரங்கள் 
யாவும் பொறாமை நீங்கவும் பிராம்ஹணரின் ஷட்கர்மமும் சிறந்துள்ளனவே 
யாதலால் இவை உங்கட்கு வாசயோக்யமானதேயாமென்று ஞானமுநிவர் 
சொல்லியபின்பு . ( எ - று . ) 


வேதமோதல் , ஓதுவித்தல் , யாகஞ்செய்தல் , செய்வித்தல் , தானங் 
கொடுத்தல் , ஏற்றல் என்னும் இவ்வாறு கர்மங்களும் பிராம்ஹண வர்ணத் 
அக்குரியனவென ஆதியில் வகுக்கப்பட்டவை . 

(எக ) 


( இதுவுமது . ) 


மறைவளரு மண்டமு முறைவளரு மண்டபமும் 

வளர் தரும மண்டபமுமோர் 
குறைவற நீயர் துடன் செய்துமினி யென்றும் 

குலாவுசீ ருண்டாக்கியே 
நிறை புகழ் வளர்ந்திட வளம்பதி யமைந் தினிது 

நீழே வாழுமென்றே 
யிறையவ னுரைக்கமுதி யிறைவனும் பூசுரரை 

யினி துவாழ் கென்னவைத்தான் . 


( இ - ள் . ) சென்னிச்சோழ மஹாராஜன் வேதமண்டபம் , ஆஸ்தான மண் 
டபம் , தர்மமண்டபம் முதலியவற்றைக் குறைவற நடாத்தி விரைவிலே 
எங்கும் விளங்குங் கீர்த்திபடைத்துப் பிரபலிக்க உங்களுக்கு நாம் வழங்கிய 
வளந்தங்கிய நகரங்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு பல்லாண்டாய் 
வாழ்கவென்று சொல்ல , ரிஷிசிரேஷ்டராகிய ஞானமாதவரும் அவ்வாறே 
அவ்வவர்களை அவ்வந்நகரத்துக் குடியேற்றினார் . ( எ - று . ) 

( எஉ ) 


ற 


( இதுமுதல் மூன்று கவிகள் அகாங்களில் பாகம் 

அமைத்தல் கூறும் . ) 


வைத்தவந் தணர்களனை வருமருவி மெய்ஞ்ஞான 

மாவிருடி தாள் பணிந்தே 
யெத்தலந் தன்னிலுமி லாதபாக் கியமுமா 

லெய்தின மிதற்குளெல்லாஞ் 
சித்தமெவ் வௌவுபங் கெனவிதித் திடுமெனச் 

செல்வமிகு ஞானமுனிவ 
னத்தக வியைந்துமூ வாசைகளு 

மேகவே 
யரசளித் தீரரசரே . 


2.கடி 


1 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
( இ - ள் .) அவ்வாறு குடியேறின கருணீகப்ராம்ஹணர் யாவரும் ஞா 
மஹரிஷியையடைந்து அவர் பாதங்களை நமஸ்கரித்து எவ்விடத்தும் கிட் 
தற்கரிய பாக்கியங்கள் உம்மால் படைத்தோம் ; இந்நகரில் எங்களுக்குள் 
பாகம் எவ்வளவென்று வினாவ அம்முநிவர் அதனை ஆமோதித்துச் சோழலை 
நோக்கி ஆசை நீங்கும்படி உபகரித்தீரல்லவா மகாராஜாவேயென்று புகழ்ந்து 
(( தங்கருத்தைச் சொன்னார் ). ( எ.று ) 

( எக 
எனுமுனிவ ருடனனி தனித்தனி வணங்கிநின் 

றேத்தியே வாய்த்தபெரியோ 
ரனைவருங் கடவுளே யடி.களே முதலிலோர்க் 

கானவூ தியமுள்ளதோ 
கனமுறும் படிகனச காயஞ்செய் தீர்நீதி 

கண்டுகொண் டாடிமுதலோன் 
மனமுவந் தந்தந்த வகரமொவ் வொருபங்கு 

வையுமென் றேமொழிந்தான் . 


( இ - ள் .) என்றிப்படிச் சொன்ன முனிவரையும் கருணீக குலத்தினரை 
யும் தனித்தனிவணங்கி ஸ்தோத்தரித்து பெரியோர்களாயுள்ள இவர்கள் 
யாவரும் அடியேனுக்கு வழிபடுதெய்வம் போன்றவர்களே ; முதலில்லா , 
வர்க்கு லாபம் உண்டாகுமோ ? யான் பெருமை பெறும்படி நிர் சகாயஞ்செய் 
தீரே ( என்று ) தயாளசிந்தையைப் பாராட்டி அாசன் ஒவ்வொரு அக்கிரகா 
ரத்திலும் ஒவ்வொருபங்கு ளையுமென்று சொன்னான் . ( எ - று . ) 
சொன்னபடி யேவண்மையகங்க டோனுந் 

துலக்கவொவ் வொருபங்குவைத் 
தன்னவாை யெண்னெண் னகர்க்குமே பங்கு செய 

வறுபத்து நான்குபேர்க்கு 
மன்னனைச் செய்தவர் கணக்கைக் கணக்கிலே 

வகைதொகை விரித்தெழுது 
ருன்னதஞ் சொலமுருகர் மரபுவர வாறெலா 

மொருவழி யுணர்த்து மென்றான் . 
( இ - ள் .) எனது ஆக்ஞைப்படி வளப்பந்தங்கிய அகரங்களிலெல்லாம் 
களங்க ஒவ்வொருபங்கு வைத்ததனால் அறுபத்து நால்வருக்கும் அறுபத்து 
கான்கு பாகமாக வகுத்து அவரவர் கணக்கில் அதனளவு குறித்துவைத்து 
அக்கிராமங்களின் கணக்குத்தொழிலைத் தொகைவகையாக விரித்து எழு 
துங்களென்று சொல்லிப் பின்னும் உங்கள் மேன்மையைச் சொல்லுமிடத்து 


ஆதீனச் சருக்கம் . 


முருகக்கடவுள் போலிருக்கின்றீர்கள் ! உங்களது வம்ச வரலாறுகளை நான் 
கேட்டறிய ஒருவாறு சொல்லுக வென்று கேட்டான் அரசன் . ( எ - று . ) ( எரு ) 


(அசலுக்கு ஞானழ நிவர் கருணக்கும் மேன்மை கூ y ஸ் .) 
ஐயா றிரட்டிநால் வர்க்கு நான் முகவள்ள 

லன்புடைய வொ ,லிம.யேர் 
துய்யா வேர்க்கினிய விருடியெனிடத்திற் 

நூலங்கயை தேசமுற்றே 
மெய்யான கோத்திரம் குத்தி : முரர்கள் 

விளக்குவித் தருண்மேன்மையாற் 
பொய்யாத வர்தணர்களக முடை யாரெனப் 

போற்றினர்க ளேத்தமுறலே . 


( இள் . ) இல் வறுபத்து நால்வருக்கும் பார்ஹ தோனிடத்தன்புபூண்ட 
அழகிய மஹரியர்கள் கோத்திரத்தலைர் ககார தலால் இவர்களுடன் நேசமி 
குந்தவென்னிடத்தில் கலக்ஞானர்களெல்லாம் விளங்கும்படி பரோம் 
பெற்றுச் சிறந்த கோத்திரஞ் சுத்திரங்களையும் தெரியாத்து எமது கிருபை 
யை ஆகாவாகக் கொண்டு இந்த கருவிப்பிராள்ளாவர்களை இப்போது 
அகாமும் தத்தம் போத்தி முமுடையா பாக்கு வித போமென்று நானமுனி 
வர் கூறக்கேட்ட அரசன் முதலிய யாவரும் அவர்களை மேன்மையாக 

து வணங்கினார்கள் . ( எ - று .) 


குறிப்பு --இவர் நநாக்கு நேசிக்கும் யோபயைக் காட்ட .. இரு 
டியென் ) எனத் தம்மைக் கூறிதர் . 


( நாசமாதவர் ( ஃகக்கு ஆலாகானியரித்தல் ) 


5 


ஏற்றவந் தணருமெய்ஞ் ஞான் பார்த்தியும் வந் 

இலக்கும் படைத்தது ய 
போற்ற மலர் மாதுகந் போது பாலான் 

புகலடை கலமென்றுமே 
யாரால்சே ரருள் பெறுஞ் சீர் " பாலை 

யா வளர் பாக்கியத்தான் 
மாந்தயே திருமருவு கோயிலுங் காணியும் 

வளத்துட னளித்தருளினர் . 


கச 


ஸ்ரீகருணீகர் புராணம் 


( இ - ள் .) தகுதியையுடைய கருணீகப்ராம்ஹணர்களும் ஞானமஹரிஷி 
யும் முன்பு அரசனை அபயஸ் தந்தந்திருத்த மஹாலக்மி தேவியினிடத்திற் 
சென்று வணங்கிரிற்க அவள் மகிழ்ந்து வினாவிய போது அம்முநிவர் இப்பா 
லர்கள் உமது அடைக்கலமென்று பிரார்த்தித்து அம்மஹாலக்ஷ்மியின் கிரு 
பையைப்பெறச் செய்த பாக்கியத்தினால் இச்சீர்கருணீகர்க்கு லஷ்மீதேவி 
குலதெய்வமாக விளங்குகின்றாள் . ( எ.று. ) 

( எ எ ) 
( அரசன் இவ்வம் சத்தினர்க்கு மதி திரி , சேனாதிபதி முதலிய 

உத்யோகங்களை அளித்தல் .) 
அந்தெகெறி கண்டு தன் 2.ரரா சன் கருணை 

யானசீர்க் கருணரையெலாஞ் 
சிந்தையின் மகிழ்ந்து தம துத்தம் குலத்தருட் 

செல்வமிகு கல்வியழகாற் 
சந்ததமு மந்திரித் தலைமைசேனாபதித் 

தலைமைரிலை பெறமகிமையாற் 
பந்தமுற வேகொடுத் தருளவே மந்த்ரபூ 

பாலரா யினர் ஞாலமேல் . 
( இ - ள் . ) சீர்கருணீகரின் உத்தமகுலமும் , செல்வமும் , கல்வியுடைமை 
யும் அறிந்த துண்டீர ( தொண்டை மண்டல ) ராஜனால் சந்தோஷமுற்றுத் 
தன் சமுகத்தில் மந்திரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் நியமிக்கப்பெற்று 
இவ்வம்சத்தினர் இராஜாங்கத்தின் முக்ய ராஜதந்திரிகளாகப் பூமியின் கண் 
மேம்பாடுபெற்றனர்கள் . ( எ.று. ) 

( ஞானமுநிவர் ஆகிதாபனம் . ) 


சீர்பெறுஞ் சதுர்வேத நூலகர நிலைமையுஞ் 

சீர்மகா லக்குமியினா 
லேர்பெறுங் கோயிலுந் தொண்டீர மன்னனா 

லேமந்திரித்தலைமையுந் 
தார்பெறும் படிமுதற் கோத்திரத் தடைவிலே 

தண்டாம லுண்டாகவே 
நேர்பெறும் படியுமது மரபுவழு வாமலே 

நின்மினென நல்லமுனிவன் . 
( இ - ள் . ) கீர்த்திபெற்ற நான்குவேதங்களும் , அறுபத்துநான்கு அக்ரகா 
ரங்களும் , ஸ்ரீமஹாலஷ்மீ கடாஷத்தினால் ஆலயவுரிமையும் , அண்ட மஹா 


ஆதீனச் சருக்கம். 

உக்கு 
ராஜனால் மந்திரித்தன முதலிய வத்தியோகங்களும் , தலைமைபெற்ற கோத்தி 
ரங்களுடன் செழிக்க உங்கள் வருணாச்சிரமம் எழுவாமல் வாழ்வீர்களாக 
வென்று கூறி ஞானமஹாரிஷியானவர் பின் லுஞ்சொல்வார் . (எ.று. ( எக ) 


( கருணீகரீக்குத் தசாங்கம் வழங்குதல் . ) 


கனகவரை கங்கைநதி காம்பீலி நாடுசர் 

கண்டவோ தனபு : ந்தார் 
வனசமாக வாசி வெள்ளானை வியன்ன 

மரு கோடி வேத சந் 
தின தினமு டுர்க்கருப்பான 

தசாங்கங் கொடுத்தன்பம் 
நனமதிக மகிழ்வாகி யூகியங்கத்துடன் 

மாணியில் வாழ்கவென்றார் . 


(இ.ள்.) மஹமேருமலை, கங்கா நதி , காம் லிநாடு , ஓதனபுராகர் , தாம 
ணமாலை . பச்சைக்குதினா, வெள்ளையானை , அன்னக்கொடி , வேதமுரசு , 
கருணீகராணை என்னும் தசாங்கமும் அன்புடன் தக்கரு.ரிச் சௌபாக்கி 
யத்துடன் களிப்புற்று உலகில் வாழ்கவென்றாசீர்வதித்து ஞான முனிவர் 
தமதிருப்பிடஞ்சென்றார் . ( எ - று . ) 


தசாங்கம் - பத்துவகை உப்பு ; அவயாக. .N : - மலை , ஆறு , நாடு , 
நகர், மாலை , பரி , கரி , முஈ, கொடி , ஆக்கைஎாலை; உவமான சங்கி 
ரகத்து ( ரு.க ) கவி வரையாறுநா ) கும்ப மகரிய - விரையாரு 
மாலை முரசம்பதாகைமெய்யான யென் 1 - மு.ாயார நகரங்கத்தி னொவ் 
வொன்றைநாடி யுறவகுத்தே - கரை யாரு ! .. ன்னர் 

முதலாயெவருக்குஞ் 
சாற்றுகவே எனவும் , நெடுமலையாறு நாயர் நீண்டாப்புரவி யானை - 
கொடிமுரகடனே தானை கூரிய தசாங்கமென்ப மண்டலப் புருடனி 
கண்டு கஉ - ம் தொகுதி கரு -ம் கலியிலும் கூறுதல் அறிக . இந்து அரசர்க் 
குரிய நாயினும் இவ்வம்சத்தினரும் அ "ஈபுரிந்த தகுதியால் பெந்தனர் . ( ) 


( கருணீகரின் பிரயாவம் ..) 


அன்றுமுத லகரமுங் கோயிலுட னரசர்மா 

யிலுமேன்மை நிலையாகவே 
நின்றுல கடங்கலுந் தமதுவரை வுக்குணிறை 

நீதியை நடத்துதிறலா 


உதசு 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


ரென்றுமொரு மொழியாள ரெங்கணுந் திறைகொண் 

டிருப்பார் விருப்பமுடனே 
மன்றலணி யுந்தா மனாததிரு வுரத்திலக 

வைத்தன ருளத்திலினிதே. 


( இ - ள் . ) அந்நாண் முதலாக அகரமுங் கோவிலும் உடையவர்களாய் அர 
சர்கள் சமுகத்தில் நிலைபெற்று உலகமுழுவதும் தங்கள் கையெழுத்துக் 
குட்பட நிறைந்த தர்ம நீதியைச் செலுத்தும் வல்லபத்துடன் யாவராலும் 
சன்மானமும் சத்யவசனமுமுடையவர்களாய்த் தாமரை மாலையணிந்த மார் 
பிற்போல ஹிருதயாப்ஜத்திலும் ஸ்ரீமஹாலஷ்மீநிவாசஞ்செய்யுமாறு தியா 
னசீலர்களாயிருந்தார்கள் . ( எ - று .) 

( அக) 


(ஆதீன சருக்கம் மற்றும் .)) 


ஆகப் பாயிரமுப்படக் கூடிய செய்யுட்கள் கூஅடு) . 


பன்னிரண்டாவது 


t 


பிற்காலசம்பவச் சருக்கம் . 


[ இச்சருக்கத்தால் கருணீகவம்சத்தவரின் பிற்கால சரித்திரம் விளக்கப்படும் . ) 


( ஓர் துக்காப்பிரவேசத்தால் நாட்டில் கலவாம் . ) 


வேறு . 


இன்ன தன்மையா யிருக கத்துண் ட ரநாட்டிடையொரு பேரூரி 
யன்ன துர்க்கையா டலைப்பட்டெல் வெவலாயு மமளிகு மளிபுரிய 
வென்ன செய்குவ மென்னவந் நாட்டின போகிய முறைசோழ 
மன்ன வன்செவி யிடைவிடாத டுந்திட வல்லவ ரெவரென்றே . 


( இ.ள். ) இந்தவிதம் ஸ்ரீகரு.னீகர் வாழ்ந்திருக்குங் காலத்தில் அத்துண் 
டீர தேசத்திலே பெரிய பழிக்காலம்போல ஓர் துர்க்காதேவி ( கொள்ளை 
நோயாகத் ) தோன்றி ஜனங்களைப் பீடிக்கத் தொடங்கி வெகுஷ்டம விளை 
விக்க அந்நாட்டுக்குடிகள் என்ன செய்வோமென்று பயந்து வெவ்வேறு 
தேசங்களுக்குக் குடிப்போக இம்முறை அரசனாகிய சென்னி சோழன் கா 
திலே அடிக்கடிபட அத்துக்கையை வாந்திககத்தக்க வல்லவா யாவ 
சென்றாலோசித்து . ( எ - று . ) 

( க ) * ( 79 ) 


( அரசனுத்திரவு .) 


மந்திரி மார்களை வினவலு மவர்பறை வழங்கிடி னெவரேனுந் 
தந்த்ர மோர்ந்தவர் தடைபுரி குவரெனத் தகுதியென் றிறைகூர்ந்தே 
மந்த்ர வாறுகை வந்தவர் வர் திடர் மாயையை வாய்மைசெய் 
னெந்த மாலவர்க் கேதுத வத்தகு மென்பதீ குவனென்றான் . 

( இ- ள் . ) அரசன் மந்திரிகளிடம் ஆலோசனை கேட்க , அவர்கள் இவ்வி 
ஷயம் பறையறைவித்தால் மந்திர சாஸ்திரமுணர்ந்தவர்கள் யாராவது முற் 
பட்டுத் தடை செய்வார்களென்றுரைக்க, இது நல்ல ஆலோசனையென்று அவ் 

இச்சருக்கத்துள்ள கவிகள் கருணீகவம்சப் பிரதாப " மென் 
னும் அச்சுப்புத்தகத்தினின்றெடுத்தெழுதப் பட்டவை . * இக்குறியிட்ட 
ண்கள் ஷை அச்சுப்புத்தகக் கவிகளினெண்கள் . 

23 


உகஅ 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
வாறே சித்திபெற்ற மந்திரவாதிகள் யாரேனும் துன்பம் விளைக்கின்ற இம் 
மாயாதேவியைத் தடைசெய்தால் அவர்களுக்கு நம்மாலியன்ற வுபகாரங் 
களிலெதுவேண்டுமெனினும் செய்வோம் என்று கட்டளையிட்டான் . ( எ - று .) 


(கருணீகரிலெழுவர் முற்படல் .) 


இந்த வாசக மிறைதிரு நாட்டிலெங் கெங்கணும் பறைசாற்றச் 
சந்த மாமெண்ணென் கணிதரிற் றுணிவொடு தனித்தெழு வர்கள் கூடி 
இந்து சோழனை வணங்கலும் வேண்டுவ வழங்கினன் வளர்காஞ்சி 
யந்த லஞ்செரிந் தவர்செப தபமுறை யநர்வணத் தாற்புரிந்தே . 


( இ - ள் . ) இந்தக்கட்டளையை அந்நாடெங்கும் பறைசாற்றி யறிய 

பிக்க 
அழகிய அறுபத்து நான்கு கோத்திரச் சீர்கருணரிலே எழுவர் துணிவு டன் 
கூடிச் சோழபாஜனை வந்து கண்டு யாங்கள் துர்க்கையை ஜயிப்போமே 

என்று 
வணங்கிக்கூற அவர்கட்கு வேண்டிய திரவிய சகாயமுஞ்செய்து அ 

சன் 
அலுப்பக் காஞ்சியத்திலிருந்து கொண்டு ஜபம்பாதி மந்திரகிரியை 
ஆதர் மணவேதவிதிப்படி செய்து . ( எ - று .) 

( ஈ ) * ( 91 


களை 


வொப்ப வூம் 


( துர்க்கையை ஜயித்தல் .) 
செப்பொ னாத்திறல் படைத் துண்ட்ரனார் தேயத்து ளுறுமூழி 
வெப்ப மேதணி தவிற றுர்க்கை தாள் விலங்கெனப் புரி நூலா 
லெய்ப்ப ஷகள் பாதகளை பூட்டின ரிவர்க்கிணை யெவரென்ன 

மொற் றுருதாரென் றோதின ருலகின ரனைவருமே . 
( இ - ள் . ) சொல்லுதற்கரிய வலிமைபெற்ற துண்டரமன்னன் தேசத் 
திலே பொருத்திய வழிந்துர்க்கையின் கொடுமை கணியும்பம் . அததேவி 
யின் காலில் முப்புரி நூலால் விலக கிட்டார்கள் வழிகாலத்தை மாற்று 
கின்ற ஸ்ரீருத்திரமூர்த்தியைத் தவிர இவாகளுக்கிணையாக யாரைச்சொல் 
வது என உலகம் புகழ்ந்தது . (எ - று . ) 

( ச ) * (82 ) 
( இராஜசன்மானப் .) 


எவ்வெவ் வூரின துர்க்கையா லிடர் தவிர்ந் திட்டமென் கின்றாரோ 
வவ்வவ் வூரினு மவளைக்கட்டியபெய ராற்சில மானியமுஞ் 
செல்வை யாமணி யணிபொன்பட்டாடையுச் சிதமளித் தேகச்சி 
யொவ்வச் சீர்கரு ணேசரா லயமமைத் துவகைசெய் தனன் மன்னன் . 


( இ - ள் .) எந்தெந்த கிராமங்களில் அத்துர்க்கையினாலடைந்த துன்பம் 
நீங்கினோமேன்று குடிகள் சொல்லிக்கொள்கிறார்களோ அந்தந்த கிராமங் 


உ 


பிற்காலசம்பவச் சருக்கம் . 
களிலெல்லாம் துர்க்காதேவி பந்தனத்திற்கு மான்யம் என்று பிற்காலத் 
தும் தெரியும்படிச் சிற்சில மான்யங்களை வழங்கியும் , உசிதமாகிய இரத்தி 
னாபரணங்கள் திரவியம் பட்டாடை முதலியன நிரம்பக்கொடுத்தும் , காஞ் 
சிபுரத்தில் ஸ்ரீ கருணீகர் ஆலயம் அமைத்தும் அவர்களை அரசன் மகிழ்வித் 
தான் . ( எ - று . ) 

( ரு ) * ( 83 ) 


( துர்க்கா சாபம் . ) 


பெற்ற சீரும்பே றும்பிர பலித்திடப் பெருமைகண் டவர்வம் 
முற்ற மந்த்ரவே தோத்தம நெறிக்குல வொழுக்கமு முறைமாறி 
யற்ற சூத்ரத்வ மடைந்திடக் கடவதென் றகங்கடு கடுத்தாங்க ( யே .. 
ணிற்ற துர்க்கையாள் சபித்தன ளகந்தை கொண் டிவர்களு மவடனை . 


( இ - ள் .) மந்திரத்தாற்கட்டுண்டு தன்வலிகுன்றிய துர்க்காதேலியான 
வள் தன்னை அவ்வாறு செய்த சீர்கருணீகர்கள் அடைந்த தியா தியையும் 
இலாபத்தையும் பெருமைப் பிரபலத்தையும் கண்டு சினக் கொண்டு இவர் 
கள் என்னை விலங்கிட்டது வேதமந்திரங்களை ய நிவதற்கேற்ற பிராம்ஹண 
வம்ச முடைமையாலல்லவாவென்று கருதி அல்லதம குலாச்சார ஒழுங்கு 
தவறிச் சூத்ரத்வமடைகவென்று சபிக்கவே இவர்களும் அகங்கரித்து அவ 
ளை நோக்கிக் கூறுவாபாயினர் . ( எ - று . ) 

( சு ) * (34) 


(சாபநிவாரணகாலம் கூறுதல் . ) 


சத்தி யெமைச் சபித்தனை யேனுநின் றளைவிடு தலைக்குன்னும் 
புத்தி யெய்தில மிவணுறை கெனப்பதி போயினர் புகலப்பின் 
சுத்த மானமற் றவர்களி னால்வரத் துர்க்கையைத் தொழுதன்பாய் 
மெத்த வேண்டவு மாயிர வருடமிவ் வினைக்கள பெனமீண்டார் . 


( இ - ள் .) ஓ ! துர்க்காதேவீ ! நீயெங்களை எப்படிச் சபித்தாலும் உன் 
விலங்கை விடுவிக்க நாங்கள் நினைக்கவும் மாட்டோம் ; நீ இங்கேயே 
இருக்கவேண்டியது தான் என்று தங்கள் யதாஸ்தானம் சென்றார்கள் . 
அவர்களில் பரிசுத்தர்களாகிய நால்வர் அன்புடன் அத்துர்க்கையை நமஸ் 
கரித்து அம்மணி ! இக்கொடிய சாபவிமோசன காலம் எப்போது என்று 
பலவாறு பிரார்த்திக்க ( மனமிரங்கி ) இச்சாபம் ஆயிரவருடங்கட்குப் பின்பு 
நீங்குமென்று சொல்லிய பின்பு திரும்பினார்கள் . ( எ - று . ) 

ஆயிரவருடமிவ்வினைக்களபெனப் புகலமீண்டாரென்றுமாற்றுக . ( எ ) () 


2.20 

ஸ்ரீகருணீகர் புராணம் 

( அரசன் விசேஷாதிகாரம் வழங்கல் .) 
பின்ன ரன்னகா ரணமனு வினுமுயர் பிரபல முறுசென்னி ( குத் 
மன்னர்க் கிவ்வகை வழுத்தின ரவர்களின் வாய்மைகண் டொருவற் 
தன்ன மைச்சரிற் றலைமைதந் தனன்சர்வ காரிய தளகர்த்த 
னென்ன வும்மொரு வனைத்தர்ம பாலக னென்னமற் றொருவனையே . 

( இ - ள் . ) பிறகு மனுவினும் உயர்ந்த பெருமை பெற்ற சென்னிச்சோழ 
னுக்கு இக்காரணத்தைச் சொல்ல அவர்களது வம்சாபிமானத்தை உத்தே 
சித்து மெய்ச்சி ஒருவரைத் தன் முதன்மந்திரியாகவும் மற்றொருவரைச் 
சர்வகார்ய தளகர்த்தராகவும் வேறொருவரைத் தன் தேசதர்ம பரிபாலன 
கர்த்தராகவும் நியமித்துப் பின்னும் . ( எ - று . ) 

( அ ) * ( 86 ) 


( அரசன் தேசவளங்களைப் பார்க்கச் செல்லுதல் .) 


வேத பாலகர் கடமை மவர் கருண் மேன்மைவி சாரிதனென் ( பின் 
நோதினனாரு வனையுமப் பெருமைகொண் டொழுக்கமுற் றிருந்ததற் 
ரீதி றன்புவிச் செழுமைகண் டிடவிறை சேனைக ணான்கோடு 
மாதி யூர்முத லாயபெரும்பதி யறுபதி னான்கையுமே . 

( இ.ன்.) மற்றொருவரை பிராம்,மணரையும் அவர்களது யக்ஞா தி கிருத் 
யங்களையும் பாதுகாக்கும் விசாரணைக் கர்த்தராகவும் நியமித்துப் பெருமைப் 
படுத்த இந்நால்வரும் தம் ஒழுக்கநெறி நடவாமல் வாழ்ந்துவருங் காலத் 
தில் ஒருநாள் அரசன் தன் தேசவளங்களைப் பார்வையிடும் நிமித்தமாக இரத்த 
ஈஜதுர்கபநாதிகளுடன் பிரயானமுற்று ஆதியூர் முதலாகிய அறுபத்து 
நான்கு அகரங்களையும் சுற்றிவருகின்றவன் . ( எ - று . ) ( க ) * ( 87 ) 


( இதுவுமது . ) 


ஒன்றொன் றாகச்சென் றுளவதி சயங்கள் கண் டுத்திரன் மேரூரி 
லன்றவ் வூரியை யடக்கிய முதல்வன்ற னரண்மனைக் கருகேகக் 
கன்றி நோக்கியிம் மாளிகை யுளரெவர் கழறென வருகுள்ளோர் 
வென்று துர்க்கையை விலங்கமைத் தகணித வேதியர் வீடென்றார் . 

( இ - ள் . ) ஒவ்வொரு நகரங்களிலுமுள்ள அதிசயங்களைப் பார்த்துவரும் 
போது உத்திரன் மேரூரிலிருக்கின்றவரான துர்க்காதேவிக்கு விலங்குபூட் 
டியவருள் ஒரு கருணீகரின் வீட்டருகாமையில் நின்று கொண்டு ( அம்மாளி 
கையினின்று ஒருவரும் வந்து தன்னைக்கண்டுகொள்ளாமையால் ) பக்கத்தில் 
நின்றோரைச் சினந்துநோக்கி இவ்வீட்டிலிருப்போர் யாவர் சொல்க என்று 


பிற்காலசம்பவச் சருக்கம் . உஉக 
கேட்க அவர்கள் இஃது முன்பு துர்க்கையைச் சிறைசெய்த கருணீகப்ராம் 
ஹணர் வீடென்றுரைத்தனர் . ( எ- று . ) 

( க ) * ( 88 ) 
( கருணீகர் ஒருவர் அரசனை அவமதித்ததனாற் சினழற்றுத் 

தண்டிக்கப்படுதல் .) 


அன்ன வன்றிரு மனையெனப் புகலவு மகங்களித் தவணின்று 
மன்னன் கூவென வரைதலு மந்திர மகத்வம் மதைகொண்டே 
யின்ன காலை லிறைவனெங் கெய்தின னே குமி னெனக்கூற 
வன்ன செய்திகேட்டரசன் மெய் கொதிப்பெழ கடந்தய லிருந் தன்றே . 


( இ - ள் . ) இவ்வாறு சொல்லக்கேட்ட தகணமே மனமகிழ்ந்து அப் 
பிராம்ஹண சிரேஷ்டரை அழையுங்களென்று சொல்லத் தூதர் கூப்பிப் 
போது தனது மந்திரப் பெருமைக் கருவத்தினால் இவ்வேளையில் அரசன் 
எதற்காக வந்தார் செல்க என்று கடுத்துரைத்து அரசனைக் காணவராமை 
யால் மன்னன் பெருங்கோபத்துடன் அவ்வீட்டைவிட்டுச் சற்றுத் தூரத் 
தில்போய் நின்று கொண்டு . ( எ - று . ) 

(55 ) * ( 80 ) 


( இதுவுமது .) 


அந்த மாளிகை தனையிடித் தடிக்குள மாக்கு வவர் தம்மை 
முந்தக் காவலின் விடுக்குக விழிக்கவொண் 

ணா . 

கவர் முகந்தன்னி 
னெந்தப் பாதகஞ் செயினும் வர்க்கினி படங்கலன் யானெண்ணி 
னுந்த காதென வுரைப்பதற் கேதிட முறுதியென் நனன்மன்னன் . 


( இ - ள் . ) அவரது மாளிகையை இடித்து நிரவிக் குளமாக்குக ; அவரை 
யும் பிடித்துச் சிறைசெய்க ; அவர் முகத்தில் யாம் விழித்தல் கூடாது ; எவ் 
வளவு கடுந்தண்டனை விதித்தாலும் அவர்பொருட்டு மெது மனம் இரக்கங் 
காட்டாது ; நாம் இவ்வாறு நினைப்பது கூடாதென்று மறுப்பதற்கு இடமும் 
உறுதியுமுண்டாக அவர் பின்பாவது மன்னிப்புக் கோரவில்லையல்லவா ? 
என்று அரசன் ஆக்குரோஷத்துடன் கூறினான் . ( எ - று .) ( கஉ ) * ( 90 ) 


(இதுவுமது . ) 


சொன்ன நாறுசெய் தனரவ ரோநிமுன் றோழமை கொண்டவரு 
மென்னி லந்தனி லேகணி தத்தொழி லியற்றவொண் ணாதுசிறை 
தன்னில் வைமினென் றானிறை யேவலர் தக்கண மேசெய்தார் 
பின்னர் தன்னொடு வந்தவர் நால்வரின் பிள்ளைக டமக்கிர்தான் . 


உஉஉ ஸ்ரீகருணீகர் புராணம் . 

( இ - ள் .) இராஜனக்ஞைப்படியே தூதர்கள் மாளிகையைப் படுசூர் 
ணஞ்செய்து குளமாக்கி அக்கருணீகரையுஞ் சிறையிலிட்டனர் . அரசன் 
இக்கருணீகருடன் மாந்த்ரீக விஷயத்தில் நட்புற்ற மற்றையிருவரும் எமது 
தேசத்திலே கணிதத்தொழில் புரியக்கூடாது ; ( அவர்களும் இதேவித மம 
தை கொண்டிருப்பாராதலின் ) அவர்களையும் சிறையில் வைத்தல் வேண்டு 
மென்ன அவ்வாறே . எவலர் செய்தனர் . பின்பு அம்மூவரது ஆதீன உரிமை 
யுத்யோகங்களையும் தன்னோடு வந்த நால்வர்களுடைய புத்திரர்களுக்குக் 
கொடுத்தனன் . ( எ.று.) 

துர்க்கையைச் சிறையிட்ட எழுவரில் க்ஷமாபணை கோரிக்கொண்ட 
நால்வருக்கே விசேஷ உத்யோகம் கொடுக்கப்பட்டதென மேல் அ , கூ - கவி 
கள் கூறுதலாலும் , வருங்கவியிலும் அந்நால்வர் புத்திரர்களுக்கே மமதை 
கொண்டோரின் உரிமையா தீனங்களை வழங்கினதென விளங்கலாலும் , 
தண்டிக்கப்பட்ட கருணீகர்க்குத் தோழமையுடையார் இருவரேயாதல் 
பெற்றாம் . 

( கங) * ( 91 ) 


(தண்டிக்கப்பெற்றேரின் உரிமையை மற்ற நால்வர் 

புத்திரர்க்கு வழங்கல் . ) 

வேறு . 


பேசிய மந்திரி தன்சுதன் சோழப் பிரியன் றளகர்த்தன் 
னாசைமைந் தன்சருவப்பிரி யன்னற மாற்றுகின் றவன் மகனே 
வீசுதர் மப்பிரியன்மறை யோர்கடம் வினைமுயல் பவன்புதல்வன் 
றேசம காசனப் பிரியனென றியற்பெயர் செப்பினர் நூல்வகையே . 

( இ - ள் . ) அந்நால்வராவார் யாவரெனின் பிரதம மந்திரியின் மகனா 
கிய சோழப்ரியனென்பவனும் , தளகர்த்தன் மைந்தனாகிய சர்வப்ரியனென் 
பவனும் , தர்மபரிபாலன கர்த்தன் புத்திரனாகிய தர்மப்ரியனென்பவனும் , 
வேதபாாக விசாரணாதிபன் புதல்வனாகிய மஹாஜனப்ரியனென்பவனும் 
ஆகிய இவர்களென்று பண்டை நூற்களில் வகுத்து முதியோர் கூறியிருக் 
சின்றனர் . ( எ - று .) 

( கச ) * ( 92 ) 


( அரசன் கோபந்தணிதல் .) 
பேரொடு மூரிவர் பெறவரு ளிறையவன் பின்னர் தன் னகர்க்கேகி 
நேர்படு சிறையுள் பேர் முறை யிடவக நீங்கிய தென்றளியாற் 
போரிடு துர்க்கையைக் காறளை யிட்ட போபல மமதையினும் 
மூர்விடு வித்தன மேர்படு துர்க்கையை யுபசரித் திருமென்றான் . 


பிற்காலசம்பவச் சருக்கம் . 


2 உங 


( இ - ள் .) இவ்வாறு அம்மூவர்களின் தொழிலுரிமைகளையும் ஆதினக்க 
ளையும் நால்வருக்குங் கொடுத்த அரசன் பின் காஞ்சிமாநகரம் வந்து சேர்ந்து 
சிலகாலங்கட்குப் பின் காவற்கூடத்திருக்கும் மூவரும் முறையிட்டுக்கொண் 
டதால் வாகளது அகங்காரம் நீங்கிற்றென்று கருணைகூர்ந்து 

ணைகூர்ந்து நீங்கள் 
துர்க்காதேவியைப் பாதித்த மந்திர ஜப மமதையால் எம்மை அலக்கியஞ் 
செய்தபடியால் உம்முடைய ஆதீனத்திலிருந்து நீக்கினோம் ; இனி நீங்கள் 
அத்துர்க்காதேவியை ஹிதமாகப் பூஜித்து கொண்டிருக்கவேண்டுமென்று 
சொல்லிப் பின்னும் சொல்வான் சென்னிசசோழபூபதி . (எ - று . ) ( ) * ( 03) 


( அரசன் பரிகாரமொழி ) 
அவள் பெய ரான்முன் மளித்திடு மானிய மானதை மாத்திரமே 
கவன முமக்கருள் செய்தன மென்றனன் காவல் விடுக்கனன்மற் 
• றவர்கள் வளம்பதி சார்தரு மூரிலங் கங்கு தனித்தனியா 
மிவர்களுடன்படு மிடமினி யவமதிப் பி.எறி யிரு மகளென்றான் . 

( இ - ள் . ) அத்துர்க்காதேவியை விலங்கிட்டான் பொருட்டு இமக்குக் 
கொடுத்த மானிய மாத்திரம் பெற்று ஆதீன யைச் சார்ந்த கிராமார்தாங்க 
ளில் உங்களினத்தார் எங்கே இடந் தருகின் றனரோ அவ்விடத்தில் நிர்தைய 
றச் சுகமேயிருங்களென்று ஹிதஞ்சொல்லிச சிறையினின்று நீக்கிச சக்கரித் 
தான் . ( எ - று . ) 

( 5 சு ) * ( 94 ) 


( இ துழதல் ஐந்துகவிகர் கருணீகவம் சப்பகுப்பும் 

காரணமும் கூறும் . ) 
மண்டல முங்நெடி கொண்டிடு மூரி மக மெய் யாமளையைக் 
கண்டெவரும்பய மின்றிந் யந்திடக் காலில் விலக்கிலும் மேற் 
கொனடசை வின்றிங்கொதில் சென்று தரிது மரித்தசிறு 
துண்டிழை நூற்சர டிட்டவக் காரண , நோசாடாகளாரூர் . 


( இ - ள் . ) உலகமெல்லாம் நடுநடுங்கும்படிப் பரவிய பாழிந்தெய்வமாகிய 

கையை யாவருக்கும் அச்சம் நீக்கும் வனணம் இவ்விடத்திலேயே தங் 
குகவென்று காலில் சிறிய நூற்சாடு பூட்டி விலங்கு நரித்து மறித்தகாரணத் 
தினால் அவ்வேழு கோத்திரத்தினரும் சரட்டுக்கணக்கரெனப் பெயர்பெற் 
றார்கள் . ( எ - று ) 

( கஎ ) * ( 95 ) 
அன்பொடு சோழ னளித்த பெரும்பதி யறுபதினான்கதனு 
டன்படு மூர்களை யுங்கீழ் மேனா டென்றிடம் பருத்ததனா 
லின்புறு கணிதர்மே னாடர்கீழ் நாடரென் றியம்பின ரதுகொண்டே 
வன்புவி மேவும் வகுப்பு மிரண்டென வாய்ந்தசொ லேயிந்ததுவோ 


உஉசு ஸ்ரீகருணீகர் புராணம் . 

இள் . ) சென்னிசசோழ மஹாராஜாவால் முன்பு கொடுக்கப்பெற்ற 
தலைமைநகரங்கள் அறுபத்து நான்கையும் அவற்றைசசோந்த உபகிராமங 
களையும் அம்மன்னவனுக்குப் பின்வந்க அரசர்கள் மேல்நாடென்றும் கீழ்நா 
டென்றும் இருபிரிவாகப் பிரித்கமையால் அவ்வப்பிரிவுகளிலிருந்தவர்கட்கு 
மேல்நாட்டுக் கணக்கர் , கீழ்சாட்டுக் கணக்கான இருவகைப்பெயர்களும் 
வந்தன . ( எ று. ) 

( கஅ ) * ( 96 ) 
( கலிவிருத்தம் . ) 
மேனாடர் களிற்சில மெல்லியர் நீர் 
தானாடி வரத்தட மேவிறைவ 
னேனடியெவ் வூரினி ரென்றலுமே 

கோனோரை கூறவொண் ணாமையினே . 
( இ - ள் . ) (பின்னொரு காலத்தில் ) மேல்நாட்டார் வகுப்பைச் சேர்ந்த 
சிலகருணீகமாதர்கள் தடாகத்தில் ஸ்நாகஞ்செய்து வருகையில் அவர்களை 
வழியிற் சந்தித்த அரசன் அவர்களை நோக்கி நீங்கள் எந்த வூரிலிருப்போர் 
என்று வினாவ , அம்மங்கையர்கள் அரசனோடு வார்த்தையாடச் சங்கோச 
முற்றதனால் . ( எ - று .) 

( கக ) * ( 100 ) 
கைகாட்டிய காரணத் தாற்கணிதர் 
சைகைத்தெரி வித கமை யாற்றயவாய் 
வைகப்பெரு மானதை மந்திரியொடிச் 

செடகைதெரி தற்குரை செப்பினனால் . 
( இ - ள் . ) தாங்கள் கருகமாகரன் 

கமா நரென்னுமுணமை விளங்கக் கைஜாடை 
செய்தபடியினால் அதன் பொருளையறிந்த அரசன் இவர்கள் இவ்வாறு சை 
கைசெய்வானேன் என்று மந்திரியை வினாவினன் . ( எ - று . ) ( 20 ) * ( 101 ) 

அதுவேயவா கற்பென எணனலுடன் 
மதிமந்த்ரி விளம்பிய தாலவர்கை 
நிதமில்லுள் வேலையி னுந்நிகழ 

விதிமேவின சென்றனர் மேலவரே . 
( இ - ள் . ) மந்திரியானவன் அம்மாதர்களது கற்புடைமையால் அவ்வா 
று செய்தனரென்று அரசனுக்குத் தெரிவித்தான் . அன்று முதல் கிரக 
கிருத்தியங்களைச் செய்யும் பொழுதும் பிறருடன் வார்த்தையாடாமலிருத் 
தல் விதியாக வழக்கிற்று. அவர்களே தைகாட்டிக் கருணீகாெனப் பெ 
யர் பெற்றார்கள் . ( எ.று. ) 

( உக ) * ( 102 ) 
( பிற்கால சம்பவச் சருக்கம் முற்றும் .) 
ஆகப்பாயிரமுட்படக்கூடிய சருக்கங்கள் சஉ -க்கும் செய்யுட்டொகை # சு . 


A 


பதின் மூன்றாவது 
ஸ்ரீகருணீகர் புகழ்கூறிய சருக்கம் , 


( இச்சருக்கத்தால் இவ்வம்சஸ்தவர்களின் கீர்த்திப்பிரதாபங்கள் 

வர்ணிக்கப்படுகின்றன. ) 


வேறு . 


வைத்தபடி யக ரமுஞ் சீர்காரி யங்களும் மன்னுமர் திரிமகிமையும் 
மூத்தமி ழியற்கையுச் தருமமும் பெருமையு முசப்ரசா தத்தினியல்பும் 
மத்தகு சூணத்தழகு மருவுக்கு மணம்வந்த தாகநிலை வாகுமுறலா 
லுத்தம மனத்தருல கக்கர மெய்த்தெழுது மோதிமச் சீர் சுருணரோ . 


( இ - ள் .) மேல் நாம் கூறியவாறு அகரங்களும் , இராஜாங்க உத்தியோ 
கங்களும் , மந்திரியதிகாரமும் , முத்தமிழ்க்கல்வியும் , தருமமும் பெருமை 
யும் , கருனையைக்காட்டும் முகவிகாசமும் , இத்யாதி குணங்களுக்கேற்ப 
வாசனைக்கோர் வாசனையுண்டானாற்போல இவற்றோடு அழகும் பொருந்து 
தலால் உத்தமமான விவேகிகளாவார் உலக வியல்புகளனைத்தையும் கைக 
ளால் எடுத்தெழுதிக் காட்டவல்ல அன்னக்கொடிபடைத்த சீர்கருணீகர். 
( எ - று . ) 


வேறு . 


எந்தையர் தங் சணக்கெழுது மின்னம்பூ ரூடையானை 
வந்தொருவன் கணக்கென்ன வாழிநம்ப னேசனார் 
சிந்தைமகிழ்ச் துளகணக்கைச் சிறுவன்போ ஓரனாக்கையின 
வந்தமர போர்க்கெதிரா யெவர்மரபை யறைவோமே . 


( இ - ள் .) இன்னம்பூரில் சிவாலயக் கணக்கெழுதுவோராகிய ஓர் சீர் 
கருணீசரை அவ்வூராளி கணக்கைப் பரிசோதனைசெய்து தப்பிதங்கண்டு 
காரணம் வினாவ , அவர் பொருட்டாக ஸ்ரீபரமசிவமே ஓர் கருணீகச்சிறுவன் 
போலுருக்கொண்டு வந்து கணக்குகள் உண்மையென ரூபிக்கப்பெற்ற 
இவ்வம்சத்துக்கு நிகராக வேறெந்த வம்சத்தைச் சொல்வது ? (எ - று .) 

இச்சரித்திரம் இன்னம்பூர்ப் புராணத்திற் காணப்படுகின்றது . இவ் 
வம்சத்திலுதித்த கீர்த்திமான்களைப் புகழுமுகத்தால் இவ்வம்சத்துக்ளே 


29 


2 உசு 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 


மாற்றங்கூறத் தொடங்கிய கவிகள் இதுபோன்று இன்னுஞ்சில பின்வரு 
வன காண்க . 

( 2 ) 


சீத்தலை க்ராந்தர் கருணீகரெனல் . 


வாய்த்தசிலப் பதிகாரம் வரவிளங்கு கொடிப்பனுவல் 
பார்த்தறவோ தியுஞ்சங்கப் பலகையின் வாழ்ந் துமுப்பாலாற் 
சீத்தலைமா றியசாத்தர் சீர்கருணர் குலம் விளங்கப் 
பூத்தலமேல் வந்தார் தம் புகழையெவர் புகழ்வாே, 


( இ - ள் . ) ( நவரசமும் ) பொருந்திய சிலப்பதிகாரமென்னும் பெருங்காப் 
பியம் தன். பின்னால்வர அதிற்கூறுகதைத் தொடர்புடையதாய் ( முன் ) 
விளங்கிய மணிமேகலையென்னுங் காவியத்தை லோகோபகாரார்த்தம் முற் 
றக்கூறியும் , சங்கப்பலகையில் ( கடைச்சங்கப்புலவருள் தாமுமொருவராக ) 
வீற்றிருந்து ( திருவள்ளுவர் குறலாகிய ) முப்பாலினால் தமது சத்தவைமாறப் 
பெற்றும் கீர்த்திபடைத்தவராகிய கூலவாணிகன் சாத்தனார் இவ்வுலகின் 
கண்ணே சீர்கருணீக வம்சம் விளங்க அவதரித்தனர் . ( ஆதலால் அவருடைய 
மரபினரின் மிக்க புகழை முற்றக்கூறவல்லார் யாவர் ? (எ - று.) 

தமிழ்ப் பெருங்காப்பியம் ஐந்தனுள் இரண்டாவதாகிய சிலப்பதிகாரம் 
கோவலன் , கண்ணகி இவர்கள் சரித்திரத்தைக்கூறுவது . இதனைச்செய் 
தவர் இளங்கோவடிகளென்னும் அரசர் . இக்கோவலனுக்கு மாதவியென் 
னும் வேசை வயிற்றிற் பிறந்தவளாகிய மணிமேகலையென்பவள் புத்தமதத் 
தைச்சார்ந்து பிறமதகண்டனஞ்செய்து துறவுபூண்டு புகழுற்ற சரித்திரத் 
தைக் கூறுவது மூன்றாங்காப்பியமெனப்படும் மணிமேகலை நூல் . இஃது 
அக்காலத்துப் பிரசித்தமாயிருந்த பௌத்தமதக் கொள்கைகளை நன் 
புகன்று தமிழறிஞர் வியந்து பாராட்டும் சொற்பொருணயங்களும் ஆழ்ந்து 
நுணுகிய கருத்துக்களுமுடையதாய் விளக்குவது . இந் நூலாசிரியராகிய 
கூலவாணிகன் சாத்தனாரை அப்பெயர்கொண்டு வணிக வம்சத்தவரென 
மருள்வார் பலர் . இக்கருணீக புராணத்தைக் கண்ணுறுமுன் யாங்கருகி 
யது மவ்வாறே . இக்கவியால் அவர் கருணீக வம்சத்தினரென கெள்ளிடை 
மலைபோல் விளங்கலால் , அப்பெயர் அவருக்குக் குடிபற்றியன்று , தொழில் 
பற்றி வழங்கிற்றெனக் கொள்ளக்கிடத்தலறிக . இவ்வாசிரியர் வழூஉக்க 
ணிரம்பிய பாடல்களைக்கேட்குந்தோறும் அன்னோ! இஃது நந்தமிழின் 
பெருமை குன்றற்கேதுவாமே ; இவ்வழுலிய பாடல்களைக் கேட்டானிருந்த 
கடுமைவிதி இத்தலைக்கண்ணதன்றோ ? எனக் கருதி , அதற்குக் கழுவா 
யரதத் தம் சிரத்தின் கட் பல்காற் றங்கரங்கொடுபுடைத்தலின் சீழ் கொண் 
ட்மைபற்றிச் சீத்தலைச் சாத்தனார் எனப் பிறிதோர் . விசேடணப்பெயர் 


ஸ்ரீகருணிகர் புகழ்கூறிய சருக்கம் . உஉ எ 
பெற்றாரென்பதும் , திருவள்ளுவர் குறள் அரங்கேறிய காலத்து அந்தனயங் 
கண்டகமகிழ்ந்த விவரைச் சுட்டி மருத்துவன்றாமோதரனார் என்னும் 
மற்றொரு சங்கப்புலவர் வள்ளுவ முப்பாலாற் - றலைக்குத்துக் தீர்வுசாத் 
தற்கு ” ” எனப்பாடினாயான்பதும் திருவள்ளுவமாலையால் விளங்குகின்றன . 
இப்புராணம் அசசேரிப் புரவாக்குறையாலும் இவர் மரபறிவிக்கும் வேறு 
நூல்கள் கிட்டாமையாலும் இவரது குலம் யாதிருந்த நம் தமிழகம் இனி 
இப்புத்துணமைகண்டு பொலியுமென்க . இக்குக் கூறிய வரலாறுகள் இக் 
கவியின்கட் சுருங்கவரைதாமையறி , சிலப்பதிகாரம் கதைத்தொடாபின் 
முற்படுவதெனினும் காலத்தான் மணிமேகலை முபட்டகேயெனத் தற்கா 
லத் தமிழ்ப்புலவா கருது வது வாய்மையே பாமென்பது சிலப்பதிகாரம்வர 
விளங்குகொடிப்பனுவல் 3 ” என்னுஞ் சொற்றொடரால் வலியுறுத்தப் பவெ 

( ங ) 


காண்க . 


(வம்சந்தலைவன் ஏற்றங்கூறுதல் ) 


வேறு . 


- மாண்டுமீண்டும் வந் தணர்ந்த மறலியார் தமக்கெலாங் 
காண்ட லளவை யேமுறை கருத்தெலாம் வருந்துமே 
மூண்டுசே ரளிந்தல்சேர் தநன் முற்றுவித்தல் செய்யுமெம் 
மாண்டவர்க்கும் வினைய வண்ன மறையுஞ்சிற் குத்தரே 


( இள் . ) (தர்தம் விதித்தநாள் நெருக்க ) இருந்தும் மீணடு பிறந்தும் 
வந்து தொழில்செய்யும் யம தருமாகளுக்குப் பிரத்தியகூ முதல் அறுமான , 
ஆகமப் பிரமாண பூரவமாய எல்லா மர்மங்களையும் விரித்துரைத்தும் , 
சிருஷ்டி, திதி , சக்கரமொ எனும் முத்தொழிாகுர் தலைவர்களாகிய பிரம் 
விஷ்ணு ருத்திரர்களுக்கும் ஜீவர்களின் கல்வினை தீவினைப் பகுதிகளை யுள்ள 
வாறுணாததுகின்ற சித்திரகுப்தர் . ( அவர் வம்சத்துதித்த சீர்கருணீகர் 
புகழ் எத்தகையதென்று யாம கூறாமலே சீவிர் அறிவீராக . ) ( எ - று .) 


இஃது குறிப்பெச்சந்தாலிறுதி நிறுத்திற்று இந்திரியவிஷய சையோ 
கத்தாற் காண்பது பிரதயக்ஷம் ; காணப்படுவனவற்றை ஏதுவாகக் கொண்டு 
திருஷ்டாந்தசகிதம் அநுமித்துணமையுணர்வது அநுமானம் ; ஆப்தவாக்கி 
வத்தை உத்தேசம் , இலக்கணை , சோதனை 

யென்னுக் கருவிகளான் மெய் 
பெறக்காண்டல் ஆகமம் என்ப . இவற்றின் ஏனை விரிவுகளை வைசேடிக் 
தூலுட்சாண்க . வம்சத்தலைவனைத் துதித்து வம்சத்துக்கேற்றக்கூறிற்று 
இக்கவியென்க . 


( 
2 
) 


2.உ.அ 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
(சித்ரகுப்தரை வழிபடுழறைமை .) 


வேறு . 


மேடமாந் திங்க டன்னில் விதித்தசித் திரையில் வந்த 
நாடிய பருவந் தன்னி னவவித தானி யங்கண் 
மாடமே வைத்துச் சித்ர குத்தருக் களித்துப் பூசை 
பீடதா யியற்ற வல்லோர் பெறுவரே பிரம லோகம் . 


( இள் . ) சித்திரைமாதப் பௌர்ணமியில் வரும் சித்திரை நக்ஷத்திரத் 
தில் நவதான்ய முதலியவற்றை வைத்துச் சித்திரகுப்தரைப் பூஜிப்போர் 
பிரமதேவர் வசிக்கும் சத்தியலோகத்தையடைந்து மறுமையிற் சுகமுறுவார் 


கள் . ( எ.று.) 


( இதுவுமது .) 


மடலெழுத் தாணி பொன்னால் வெள்ளியால் வகுத்து சென்மேற் 
--றனி லுதித்த சித்ர குத்தராங் கருணர் தம்மை 
யிடமுற வைத்தே மேட பருவத்தி னோன்பு செய்தோர் 
குடைமிதி யிரணி யர் தான் கொடுத்தவர் பெறுவர் முத்தி , 


( இ - ள் .) ஓலையும் எழுத்தாணியும் தங்கத்தினாலும் வெள்ளியாலும் 
செய்வித்து ஷீராப்தியினின்றும் அவதரித்த சித்திரகுப்தரை நெல்லின் மீது 
பிரதிமையிலக்கி ஆவாகனஞ்செய்து பூஜித்தவர்களும் , அக்காலத்துச் சற் 
பாத்திரத்தில் குடை , பாதரகை , திரவியம் முதலியவற்றை அவர் பெய 
ரால் தானஞ்செய்தவர்களும் மோஷானந்தம் பெற்று வாழ்வார் . ( எ - று .) 


சித்திரகுப்தர் சூரிய புத்திரராகவன்றிப் பிறிதொரு மந்வந்தரத்தில் 
ஜீரசாகரத்தினின்றும் காமதேனுவின் கருப்பத்தினின்றும் அவதரித்தன 
ரெனக்கூறும் நூற்களுமுளவாதலால் கடல்தனி லுதித்த எனினும் 
ஆதித்ய புராணத்துடன் முரணாதென்க . இவ்வுண்மை நூன்முகத்து கரு 
ணீகவம்ச நிரூபணம் ) என்னுர் தலைப்பின் கீழ்ப் பரக்கக்காட்டினாம் ஆண் 
டுணர்க . 

( சு ) 


( இதுவுமது . ) 


- அந்தண ரமுது கொள்ளும் போதினி லந்த கன்றான் 
முந்துறு சித்ர குத்தன் முதலவர்க் கமுத மீந்தே 
வந்திடப் புரிந்து வேதம் வாயினாற் பேசிப் பின்னும் 
புந்தியிற் பஞ்ச வாயு புசித்தபின் னுகர்வர் மேலோர் . 


ஸ்ரீ கருணீகர் புகழ்கூறிய சருக்கம் . 
( இ - ள் . ) சித்திரகுப்தர் ஜயந்தி கொண்டாடும் காலத்தில் பிராப்ஹான 
சமாராதனை செய்வித்து யமதர்மராஜனுக்கும் சித்திரகுப்தருக்கும் அர்ப்ப 
கனஞ்செய்து வேதசுத்திரபாராயணம் பண்ணி பஞ்சப்ராணாஹுதி நிரப்பிய 
பின்பே நல்லோர்கள் பாரணை செய்வார்கள் . ( எ - று . ) 

( எ ) 


(சித்திரகுப்தரை வழிபடற்குக்காரணம் . ) 
சித்திரைப் பருவந் தன்னி லுதித்தனன் சித்ர குத்த 
னத்தின மவரை யுன்னி யருச்சனைக் கடன்க ளாற்றிற் 
சித்தியும் பெறுவர் பாவந் தீருமே யேம னூரி 
லித்திறனறிந்தே யன்னோ னீரங்குவா னறங்கள் சொற்றே . 
( இ - ள் .) சித்திரைமாதச் சித்திரை நடித்திரப் பருவகாலத்தில் சித்திர 
குப்தர் திருவவதரித்ததால் அவரது ஜயந்தியாக அந்நாளைக் கொண்டாடி 
அர்ச்சனை செய்தால் இஷ்டார்த்த சித்திகளைப்பெற்றுப் பாவன ராவார்கள், 
( எப்படி யெனின் ) தன்னைத் துதிக்கும் பக்தர்கள்மேற்கிருபைகூர்ந்து யம 
தர்மராஜனுக்குச் சிபார்சு செய்து அவர்கள் பாபத்தை மாற்றுவார் . ( எ - று .) 

(கணக்கரின் மாட மேம்பாடு .) 


- கணக்க ரானவர் யாவரும் மரபுகாட் டாமல் 
வணக்கிப் பிள்ளையாய் வந்தனர் மாநில மதனிற் 
குணக்கு நோக்கிய விநாயகன் கோட்டெழுத் தன்றோ 
மணக்கும் பிள்ளையா ரென்றுபேர் பெற்றது மண்ணில் . 
( இ - ள் .) ஸ்ரீகருணீககம்சந்தோர் யாவரும் தமது குலப்பெயரைத் தெ 
ளிவுபெறக்காட்டாமல் நிகர்விகளாய்ப் பிள்ளைப்பட்டப்பெயர் புனைந்து உல 
கத்தின் கண்வந்தது தமது எழுதுந்தொழிலாலேயாம் . (இதற்குதாரணமாக ) 
ஸ்ரீமஹாபாரதகதையை மகமேருகிரியாகிய வேட்டில் தமது கொம்பாகிய 
எழுத்தாணிகொண்டு எழுதிய காரணத்தாலன்றோ விநாயகரும் பிள்ளையா 
பெனப் பெயர் பெற்றனர் . ( எ.று.) 

கைபடிய எழுதுந்தொழில் சிறுவர்கள தாதலின் அங்ஙனம் எழுதுந்தொ 
ழிலைத் தமது ஜீவனார்த்தமாக உடைமையின் இவர்களுக்கும் பிள்ளையென் 
னும் மரபுப்பெயர் வழங்கிற்றென்பார் , உதாரணமாக விநாயகரும் ஓர்கால் 
பாரதகதையை எழுதியகாரணம்பற்றியே பிள்ளையார் என்னும் பெயர் 
பெற்றனர் என உவமானப் பிரமாணங்காட்டி நிரூபித்தனர் . பிள்ளையார் 
என்பதில் ஆர் விகுதி உயர்த்தற்கண் வந்த ஒருவரைக்கூறும் பன்மைமொழி . 
" நீடாழி யுலகத்து மறைநாலொ டைந்தென்று நிலைநிற்கவே - வாடாத தவ 
வாய்மை முனிராசன் மாபார தஞ்சொன்னா - ளேடாக வட்மேரு வெற் 


- 


உங O 

கருணீகர் புராணம் . 
யாக வெங்கூ ரெழுத்தாணிதன் - கோடாக வெழுதும் பிரானைப் பணிந் 
தன்பு கூர்வாமரோ ) என்னும் பாரதப் பாயிரத்தாற் பிள்ளையார் பாரத 
மெழுதிய கதையுணரப்படும் . 


(குலச்சிறைநாயனார் கருணீக :ே ) 

வேறு . 
சலந்தரு மீன வன்பா ஞடியே மதுரை வாழ்த்து 
சலந்தனில் வர்தெ ழுந்த சமணரைக் கழுவி லேற்றி 
நிலந்தனி லைந்தெ ழுத்து நீறுமே நிலையாய்ச் செய்த 
குலர் தனிற் கணக்க ஒருங் குலச்சிறை நாயனாரோ . 


( இ - ள் .) நன்மை மிக்க கூன்பாண்டியனிடம் அமைச்சராக மதுரை 
யின் கண்ணிருந்து சம்பந்த சுவாமிகளோடு ( மதவாதத்தாற் கோபித்தே 
திர்த்துத் தோல்வியுற்ற சமணரைக் கழுவிலேற்றியும் , சிவசின்னமாகிய 
விழ்தி பஞ்சாக்கரங்களை ஸ்தாபனஞ்செய்தும் பகரித்த குலச்சிறைாாயனா 
ரும் கருணீக மரபினபோயாவார் . ( எ - று . ) 


ஒருவரடைந்த மேம்பாடு அவர் வம்சத்தையும் தழுவுமாகலின் இது 
வும் கருணீகர் புகழ்கூறியதேயாம் . மேல்வருவனவற்றிற்குமீதொக்கும் . 


சைவசமயத்திருவடியார்கள் அறுபான் மூவருள் ஒருவராகிய குலச்சி 
றையாரின் சரித்திரவரலாறுகள் திருவிளையாடல் கூன்பாண்டியன் சுரந் 
தீர்த்தபடலம் , சமணரைக் கழுவேற்றிய படலங்களாலும் , பெரிய புராணத் 
தில் குலச்சிறைநாயனார் புராணத்தாலும் அறிக . பெரிய புராண ஆசிரிய 
ராகிய பெருந்தகைச் சேக்கிழார் சிலவடியார்களின் மரபுகூறினாரிலர் . அக் 
காலத்தேயே அஃது விளங்காமையானோ பக்திச்சுவை பாராட்ட வந்தார்க் 
சதுசுருத்தன்மையின் மரபாராய்ச்சி செய்து பின்னுரைத்தல் அவசியமா 
யிற்றின்றாதலானோ அபிந்திலம் . சரித்திரநாயகரின் தாதை , மூதாதை , 
அன்னையாதியோர் பெயர் கூ.ராமே எத்துணைச் சரித்திரங்களில் ! ஆதலி 
னஃது அடாவன்று . அல்லதூஉம் கீர்த்திபெற்றோ செம்மரபினரென்னும் 
நாட்டம் அவ்வம்மரபு நூற்கட்கேயுள்ள வன்றிப் பக்திநெறி நூற்களக்கடமை 
பெற்றவல்ல . ஆகவே அதனாலுண்டாமிழுக்கியாது ? இவர் வம்சமின்ன 
தென்றறிவிக்கும் வேறுநூல் கிட்டாமையானும் , மதுாைப்பிரார்தங்களில் 
சமணசமயம் பரவியிருந்த காலத்தே எழுந்த இப்புராணம் கவனிப்போனப் 
பெறாது மூலைச்சிறைபுக்கியிருந்ததானும் மரபறியாருள் ஒருவராய் எண் 
கப்பட்ட குலச்சிறையடிகளின் மரபு இளிர் தமிழ்சம் ஈக்கதிர்ச் சிறந்து 
என்யைநவிளங்குமென்க, 


ஸ்ரீகருணீகர் புகழ்கூறிய சருக்கம் . 


( நக்கீரர் கருணீகர் ) 


பனிபுரி சங்க மானப் பலகையிற் றலைவ ராகிப் 
புனிதனாம் புராரி முன்பு பொருந்தியே வாது செய்துங் 
கனிமொழி வள்ளி பங்கன் கந்தற்குப் படைவிரித்தான் 
நனிபெருங் கணக்க னான நக்கீரப் புலவன் றானே .. 
( இ - ள் . ) வித்வன்மணிகளுக்கு ஆதனமாகத் தண்ண்ளி செய்வதாகியும் , 
(மற்றையோர்க்கு நடுக்கந்தருவதாகியும்) விளங்கிப் பெருமை பெற்ற சங்கப் 
பலகையின் மீது கடைச்சங்கப்புலவர் நாற்பானொன்பதின்மருள் தாமே 
தலைவராக வீற்றிருந்து தமிழாராய்ந்தும் , பரிசுத்தராகிய ஸ்ரீசிவபெருமானு 
டன் எதிர் நின்று வாதிட்டும் , சுவைமிக்க சொற்களையுடைய எள்ளிக்கு 
நாயகராகிய ஸ்ரீசுப்பிரமணியக் கடவுளுக்குத் திருமுருகாற்றுப்படையென் 
னும் பிரபர் தமருளிச் செய்தும் கீர்த்தி வார்த்த சக்கரரும் இக்கருணீகம் 
பினரோ. ( எ.று. ) 


பொருந்தியே ) என்பது பொருந்தவே என்றும் , படைவிரித்தான் 
என்பது ‘ முருகாற்றோதி என்றும் பாடமுண்டு. பொருத்த வாதுசெய் 
தல் இலக்கண முறைகாட்டி வாதித்தலாமாதலின் அவ்வாறன்றி யுத்திவா 
தஞ்செய்தமையின் பொருந்தியே என்னும் பாடமே கொண்டாம் . பனி 
புரி என்னுந்தொடர் இருபொருடரும் . பனி - தண்மை , நடுக்கம் எனும் பல 
பொருளொரு சொல்லாதலின் அவ்விரண்டனையும் வருவித்துப்பயன் கொண் 
டாம் . ஒரு தொடர்க்கிரு பொருள் கூறல் யோகவியாகமென்னும் நூற் 
புணர்ப்பு . மயங்கல் கூடாதம்மரபினவே என்னுஞ் சூத்திரப்பகுதிக் 
பொருள் கூறி முன்னிரு பொருள் படவுரைப்பன வெல்லாம் இந்நூற்புணர்ப் 
பாகக் கொள்க என்றார் சேனாவரையரும் (தொல்காப்பியம் 11 -வது குத் 
திரவுரை ). முன்பொருளில் பனி கானப்பெயர் . பிற்பொருளில் முதனி 
வைத்தொழிற்பெயர் . வித்வக்கழகப்போர் நிகழாமை நாடிச் சுந்தரக்கடவுள் 
தந்த பலகையாதலின் மானம் (பெருமை என அடைவேண்டிற்று . நக் 
கீரர் சங்கப் புலவருட் லைமைபெற்றார் என்பதை திருவிளையாடல் சங்கத் 
தார் கலகர்தீர்த்தபடலம் சன்கு விளக்கும் . 

சண்பகமாறன் தன்மனைவி கூந்தலினியற்கை வாசனையையுற்று என் 
கருத்தினுண்மை யுணர்ந்தைய மறுப்போர் பெறுக என்றிட்ட பொற்கிழி 
யைத் தருமி என்னும் அந்தணப் பிரமசாரி வேண்டுதலால் ஸ்ரீ சொக்கேசன் 
கொங்குதேர் வாழ்க்கை ... எனத்தொடங்கிய திருப்பாசுரமருளிப் பெறு 
விக்க , அது பொருத நக்கீரர் , அக்கவி பொருட்குற்றமுடைத்து என் 
வாதிட்டு , காவலருருக்கொடு வர்தெதிர்த்த பரமசிவம் செற்றிகிழி காட்டியும் 


உஉ ஸ்ரீகருணீகர் புராணம் . 
அமையாது உடம்பெல்லாந் தீவிழிகாட்டினுங் குற்றங் குற்றமே எனச் 
சாதித்து இறைவன் சீற்றத்தால் பொற்றாமாையில் வீழ்ந்துணர்வுதித்து 
அகத்தியர்பா லிலக்கணமரபறிந்து அக்கடவுளின் மேற் புகழ்க்கவி பாடிப் 
பொற்புற்றார் என்றும் , ஓர்நாட் பிரயாணம் போமார்க்கத்தில் நித்தியகர்மஞ் 
செய்யப் புக்க தடாகத்தில் சிருத்திம விசித்திரத்தால் ஓர் மரத்தழை பாதி 
மீனும் பாதி பறவையுமாய்ப் போராடுவதை நோக்கிச் சிவத்யானநிலை மாறு 
பட அப்பூதம் இவரை ஓர் குகைக்குட்செலுத்தி ஏற்கனவே தொகுத்து 
வைத்துள்ள புலவருடன் இவரையுமுண்ண நீராடிவரச்சென்றவமையத்து 
அவ்விபத்தின் மீட்பார் நங்கந்தனே எனக்கருதித் திருமுருகாற்றுப்படை 
என்னும் நூல் கூறி அக்கடவுள் கிருபையால் பூதத்தை ஜெபித்து மீண்டன 
பொன்றும் , பொருளிலக்கணமின்றி வருந்திய வருத்தமகல அன்பினைர் 
திணை ... என்று தொடங்கிச் சோமசுந்தரக்கடவுள் இயற்றிய இறையனார் 
அகப்பொருளுக்குரைகண்டவர்களுள் ஈக்கீரசேட நன்கு மதிக்கப்பட்டனர் 
சுப்ரமண்யாம்சராகிய மூகைச் செட்டிச்சிறுவரால் என்றும் இவரது பெரு 
மைகள் நூற்களாலுணர்த்தப்படுகின்றன . இப்புலவர் சிவபிரானோடு வாது 
செய்த காலத்து அக்கடவுள் " அங்கம்பிளக்க வரிவாளினெய்தடவிப் 
பங்கம்படவிரண்டு கால்பாப்பிச் - சங்கதனைக் - கீர்காெனவறுக்குங் கீரனோ 
வென்கவியை யாராயுமுள்ளத்தவன் ) எனவே , இவரும் " சங்கறுப்பதெங் 
கள் குலஞ் சங்கரனார்க்கேதுகுலம் - பங்கமறச்சொன்னாற் பழுதாமே - சங் 
கை - யரிந்துண்டு வாழ்வோ மரனேநின் போல விரந்துண்டுவாழ்வதிலம் " 
எனிக்கூறியதை நோக்கின் இவர் தந்தை முதலியோர் சங்கங்கடைந்துவிற் 
றற்றொழிலையுடையவர்களென்றும் , மதுரைக்கணக்காயனார் மகனார் நக்கீர 
னார் என்னும் வழக்கைநாடின் இவர் கருணீகவம்சத்தவரென இந்துலுட் 
கூறுதற்கேற்ற பொருத்தமுடைமையும் விளங்கும் . 

(கக ) 
பின் வருங்கவிகள் மற்றும் இவ்வம்சத்தவரின் கீர்த்திகளைப் 

பலவாறு வர்ணித்துச் செல்லும் . ) 


வேறு . 


ஆரெழுது மெழுத்தினையு மாராயிற் சுபடமுண்டா 
மூரெழுது மெழுத்தில்லை யுலகினுமெண் டிசைமீதுஞ் 
சீரெழுது மந்திரிகுலச் சீர்கருணர் கணக்கினிலே 
போழுது மெழுத்தன்றோ பெறுமெழுத்தாய் வணங்குவதே. 


( இ - ள் . ) இவ்வுலகின்கண் எல்லாரும் எழுதும் எழுத்தையும் ஆராய் 
வோமாயின் அவை கபடத்தாலெழுதப்பட்டனவாகவுமிருக்கும் . அன்றி அவ் 
வெழுத்துக்கள் பூஜ்யதைக்குரியவுமாகா. பூவுலகத்தும் அஷ்டதிக்குகளிலும் 


ஸ்ரீகருணீகர் புகழ்கூறிய சருக்கம் . உநங 
தங்கள் புகழை எழுதிவைக்கின்ற மதியூகிகளாகிய இக்கரு.பக வம்சத்தி 
னர் தமது கணக்கிலே எழுதும் பெருமை எழுத்துக்களே யாவருடைய 
மதிப்புக்குமுரியதாய் வணங்கப்படுவன . ( எ - று . ) 

( கஉ ) 


மறையிடத்து வடசொல்லும் வடசொல்லிற் றென் சொல்லுந் 
துறையிடத்துப் புகழுக்காற் சொல்லுலகி னலவாஞ்சீர் 
செறியும்வேற் காம்பீலி வளநாடர் சீர்கருண 
ரறிவமுதற் கணக்கன்றோ வனைவருக்குத் தெரிகணக்கே. 


( இ - ள் . ) வேதத்துக்குரிய வடமொழியும் , அதனை நிகர்ந்து முரணிய 
தென் ( தமிழ் ) மொழியும் ஆகிய இவ்விரண்டையும் அவற்றின் பயன்களைக் 
கருதிப் புகழும்போது பழைமையாகிய இவ்வுலகில் அவை அத்துணைச்சிறப் 
பினவல்லவாம் . வேல் தரித்த கையினையுடைய காம் :பீலி நாட்டுச் சீர்கரு 
ணர் ; தங்கள் முதன்மை பெற்ற விவேகத்தினாலெழுதுகின்றதும் , யாவருக் 
குங் கணித நுட்பத்தை யறிவிப்பதுமாகிய கணக்கொன்றே மிக்க சிறப் 
பினையுடையதாவது . ( எ - று . ) 


வடசொல்லின் என்பதில் இன் ஐந்தாம்வேற்றுமை ஒப்புப்பொருளில் 
வந்த உருபு . வடக்கு என்பதற்குத் தெற்கு என்ப தெதிர்மொழியாதலான் 
நிகருற்று முரணிய மொழி என்றாம் . எந்தத் திருவாக்கு வேதத்தை அருளிச் 
செய்ததோ அத் திருவாக்கே அன்பினைந் தினையையு ” மருளிற்றாகலா 
னும் , பாணினிக்கு வடமொழியும் , அகத்தியனார்க்குத் தென்மொழியும் உப 
தேசித்த முதற்கடவுள் நம் பசுபதியேயாகலானும் , அவை ஒன்றினொன் 
றுயர்வுதாழ்வற நின்றிலங்குமென்க . இவ்வுண்மையறியாதார் தம் மதங் 
காட்ட ஐந்தெழுத்தானொருமொழியேயோ என எள்ளித் தம் வெள்ளறிவு 
காட்டி வேதைப்படுப . எண்ணென்ப வேனை யெழுத்தென்ப விவ்விரண் 
டும் - கண்ணென்ப வாழுமுயிர்க்கு எண்ணு மெழுத்துங் கண்ணெனத் 
தகும் ” என எழுத்தினும் முற்படவருஞ் சிறப்பிற்று எண்ணாகலான் , அது 
மொழியினுமுயர்ந்ததாம் . எழுத்தறியாரும் உலகவொழுக்கம் நிரப்புவர் . 
எண்ணறியாரான் அது செய்ய பியலாமை ஈங்கு சிறப்பு . இதனாற் கணி 
தம் இலக்கணத்தினும் சீரிதென்றேதுக்காட்டி , அக்கணக்கு 

ரிமை பூண்ட 
கருணீகர்பெருமை விளக்கப்பெற்றது . 

( கங ) 


பழுத்தாலிற் புள்ளேபோற் பாரையெலா நிலைநிறுத்த 
முழுத்தாணு விவரெனவே மொழிவதுவும் பொய்யலவே 
வழுத்தாத வழுத்துவரு மந்த்ரகுலக் கருணேச 
பெழுத்தாணி தனையெடுத்தா லெவர்க்கு மெழுத் தாணிபதே . 

30 


உ கூச 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
( இ - ள் . ) கனிகள் நிறைந்த ஆலவிருக்ஷத்தை விரும்பிச்சேரும் பகதிக 
ளைப்போல் உலகத்தினர் யாவருந் தம்மை விரும்பிச்சேர அவர்களை நிற்கத் 
தக்க நிலைமையில் நிறுத்திய கடவுளர் , இச்சீர்கருணீகரே எனக் கூறினும் 
மிகையாகாது ; வாயாற் சொல்லி முடித்தற்கரிய புகழ்பெற்ற மந்திரிகளா 
கிய சீர்கருணீகமரபினர் தமது எழுத்தாணியைக் கைக்கொண்டு எழுதத் 
தொடங்குவார்களானால் , அதுவே யாவருக்கும் ஸ்திரமான தலையெழுத் 
தாகமுடியும் . ( எ - று . ) 


- 


பழுமரந்தேரும் பறவைபோல எனப் பெரும்பாணாற்றுப்படையி 
னும் , பாயதொன்மரப்பறவைபோற் பயன்கொள்வான் .. எனத் திருவி 
ளையாடலிலும் ஆலமாம் பதிகள் விரும்பத்தக்கதாக வர்ணிக்கப்படுதலறிச் , 
அக்காலத்தில் இம்மரபினர் இராஜாங்க நிர்வாகிகளாயிருந்ததனால் இவர் 
கள் மிக்க செல்வாக்கையுடையவர்களாயிருந்தனர் என்பார் , எழுத்தாணி 
யெடுத்தால் அங்வெழுத்து அதிர்ஷ்டவெழுத்தென ஒயர் கூறினர் . எழுத் 
தாணியது என்பதனை ஆணி எழுந்தது என மாற்றியுரைக்கப்பட்டது . ( ) 


சீரணிந்த தமிழ்க்கடலுஞ் சிறந்தவெண்ணென் கலைக்கடலுங் 
காரணிந்த குரைகடலுங் கரை காணுஞ் சமர்த்தமைவார் 
பூரணமா மந்திரந்தேர் பூபர்சா கருணோர் 
தாரணியிற் சந்ததமீ காமமான தப்பாமோ, 


( இ - ள் . ) சிறப்புற்ற தமிழ்க்கடலும் , அறுபத்து நான்கு கலைக்ஞானங்க 
ளாகிய பெருங்கடலும் , மேகங்கள் சூழ்ந்த ஒலித்தலையுடைய கருங்கடலு 
மாகிய இவற்றின் வரம்புகானும் மதிநுட்பமிக்கவர்களாகையினால் இராஜ 
தந்திரமறிந்த சீர்கருணீகர்களை என்றும் மாலுமிகளென்று சொல்லத்தடை 
யில்லை . ( எ - று . ) 


மாலுமிகள் , கடலின் ஆழமும் , எல்லையும் பலகாற்பழக்கத்தால் அறி 
வதுபோல் இவர்களும் . இம்முக்கடல்களின் வரம்புணர்தலால் இவரையும் 
மாலுமிகளெனிற்படுமிழுக்கென்னை ? என்பது கருத்து . 

( கரு ) 


உணக்குவதிற் பிணக்கறா து சாசனித்தும் பிணக்கறா 
விணக்கவிட்ட பிணக்கறா வெதிர்த்தபடி பிணக்கறா 
மணக்கமலத் தொடைக்கருணர் மதிமந்த்ர சேகரவர் 
கணக்கரார் வழக்கணக்காற் காசினியிற் பிணக்கறுமே . 
( இ - ள் .) (மாரையோருடைய கணக்கினாலுண்டாகிய மாறுதல்கள் ) 
வருத்தப்பட்டுத் தீர்த்தாலும் , அல்லது அவர்களைப் பழித்துக் கூறினாலும் , 


ஸ்ரீகருணீகர் புகழ்கூறிய சருக்கம் . உநரும் 
நேசம் பாராட்டினாலும் , விரோதித்தாலும் உண்மை விளங்காது ; யரிமளம் 
பொருத்திய தாமரைமலர்மாலையைச் சூடிய சீர்கருணீகர்களாகிய மதியூகிகள் 
கணக்கின் போக்கைக் கண்டு பிடிக்கும் யுக்தி வழியினாலேயே இவ்வுலகத் 
தின் எல்லாக்கணித மாறுதல்களும் - ங்கி உண்மை விளக்கும் ( எ - று . ) 


இஃது அக்காலத்துக் கருணீகரின் கணிதத்திறமை கூறிற்று . ( கசு ) 


செய்க்கணக்குங் குடிகளிறை நிதிக்கணக்குஞ் செக தோருள் 
மைக்கணக்கும் வேதியர்மேன் மைக்கணக்கும் பேசுங்காற் 
கைக்கமலக் கரும்பலசர் கானக்கினிலுந் தரியாநாண் 
மெய்க்கனக்கும் பொய்க்கனக்காய் விடுமுலகும் நடகாதே .. 


( இ -ள் . ) நிலவிஸ்நீரணக் காக்கும் , குடியிரைப் பொருட்கணக்கும் ; 
உஉலகத்தோரின் காலஸ்திதிக் கணக்கும் , பிராம் ஷானரின் லோகோபகாரக் 
கிரியைகளைக் காட்டும் கணக்குகளும் ஆகிய இவை முதலாகிய கனக்குக 
ளெல்லாம் அரசர் சமுகத்தில் எடுத்து விவகரிக்கும்போது தாமரை மலர் 
போற் கைகளையுடைய சீர்கருளவம்ச துல்யர்கள் தங்கள் கணக்கிலே 
அவற்றை எழுதிக்காட்டி ஸ்நாபனஞ்செய்யாமல் விட்டுவிடின் , அம்மெய்க் 
கணக்குகளும் பொய்க்கணக்குகளாக மதிக்கப்படுவதுமன்றி லோகவிவகா 
ரங்களும் சரிவர நடவாது . ( எ - று . ) 


இதனால் கரு.ஸ்கர் கணக்கில் அரசர்வைத்த அபிமானங் கூறப்பட் 

( கா ), 


விண்டலகே ரளந்துகண்டும் விளங்குமா தவன்போலத் 
தெண்டிரை ரளந்துகண்டுந் தீம்புனன் கோமன் போற் 
கொண்டலெனுஞ் சீர்.கருணர் குலதிடர் தங்கமாக்கான் 
மண்டலநே ரளந்துகண்டார் மதிமந்த்ர பூபர்களே . 


( இ - ள் .) மேகம் போற் கொடையையுடைய சீர்கருணீக வம்சத்தினர்க 
ளாகிய நுண்மதியாளர் , சூரியன் போல் ஆகாயவட்டத்தின் எல்லையையும் , 
மாலுமிகளைப்போல் சமுத்திரங்களின் பரிமாண எல்லையையும் கண்டு பிடித் 
துத் தங்கள் கணிதத் திறமையால் பூமியின் பரப்பையும் அளந்து கண்டு . 
கொண்டார்கள் . ( எ.று. ) 


இவ்வம்சத்தினரின் ககோள பூகோள சாகர கணிதவிற்பனங்கூறிய 

( கஅ ) 


வாறு . 


உஙா 


ஸ்ரீகருணீகர் புராணம் : 
உலக தனை மடற்கெழுதி யுத்தரிக்கும் வகை தொகையைப் 
பலரிடத்து முணர்விததுப் பாக்கியமுண் டாக்கிடவே 
கலைதெரியுங் கருணேசர் காம்பீலி வளநாட 
ரிலகுபெரும் புகழ்படைத்தா ரிவர்க்கொருவ ரொப்பாமோ . 


( இ - ள் . ) உலகிற் பலவகைப்பட்ட கணக்குகளையெல்லாம் தவறாதே 
ழுதி நிர்ணயித்து அவற்றின் தொகைவகைகளை யாவருக்கும் கண்ணாடி 
போல் விளக்கி அவர்கட்கு மிக்க செல்வமுண்டாகுமாறு புரிந்து , நானாவதை 
நூற்பொருளையுமுனாத காம்பீலிநாட்டுக் கருணீகா , யாவராலும் சொல் 
லப்படும் பிரசித்தமான நன்கு மதிப்பையுடையவர்களாயினர் . 
இவர்கட்குச் சமமாக வேறுயாவரைக் கூறுவோம் . ( எ - று . ) 


ஆகவே 


தங்கள் கணிதத் திறமையை மெய்ச்சுமாறெழுதி விளக்கும் வல்லபங் 
கூறியவாறு . 

( கசு ) 


வட்டமுறுங் கடல்குழு மண்டலத்துள் ளார்நடத்துங் 
கட்டளையுங் கட்டளையைக் காவலர்க ணடாத்துவது 
மிட்டறிந்தே தேர்ந்துதெளி திப்படியிப் படியென்றே 
சட்டமிடுஞ் சமர்ததமையுஞ் சமர்த்தர்மதி மந்திரே. 


( இ.ள். ) வட்டவடிவின தாகிய சமுத்திஞ்சூழ்ந்த உலகர் கிலுள்ளோ 
ரால் அநுஷ்டிக்கப்பட்டுவரும் சட்ட திட்டங்களை முதலில் அசர்கள் திட 
மாய் நின்று நடப்பிப்பதும் , பிரஜைகள் அவ்வாறு நடந்துவருவதும் யால் 
எனின் : - அச்சட்டங்களை முலில் ரிர்ணயித்து அபேவாதில் யாவருக் 
குஞ் சாதகமாயிருக்கின்றனவாவென்று கவனி 

வற்றிலுள்ள 
குறைகளிவை என்று ஆராய்ந்து கண்டு இய்விதிகளுக்குப் பதில் இவ்விதி 
கள் யுக்தமென்று நிசசயித்து திருந்தி நிலைபெற்ற சட்டமாக்குகின்ற 
இராஜாங்க நிர்வாகிகளாம் இசச்ர்கருணீக மதிமந்திரிகளாலேயாம் . ( எ - று . ) 

அறிந்து தேர்ந்து தெளிந்து என்னும் சொற்கள் வெவ்வேறுபொருளை 
விளக்கி நிற்றலாற் கூறியது கூறலன் மும் . . கூறியது கூறினுங் குற்ற 
மொன்றிலை - வேறொரு பொருளை விளக்குமாயின் " என்றாராகலான் . சட்ட 
திட்ட நிரூபணம் திருத்தங்கள் செய்யும் புத்திவல்லமை கூறப்பட்டது . () 


கூர்படைத்த வெழுத்தாணி கொண்டுவகை கண்டெழுதிப் 
பேர்படைத்த மன்னவர்க்கும் பிரதா னியர்கணக்காற் 
கார்படைத்த கொடைக்கருனர் காம்பீலி வளநாடர் 
பேர்படைத்து நடலாமற் பிணைபடைக்கும் பேரிலையே . 


ஸ்ரீகருணீகர் புகழ்கூறிய சருக்கம் . 
உஙஎ 
( இ - ள் . ) கார்காலமுகில்போற் பிரதிப்பலன் வேண்டாதுபகரிக்கும் காம் 
பீலி நாட்டுச் சீர்கரு.சகர்கள் தமது கூரிய எழுக்காணியால் எவ்வகைக் 
கணக்குகளையும் வகுத்து எழுதிப் பூமியை - சாட்சி செய்யும் அரசரினும் 
முதன்மை பெற்றனா. ஆதலால் இவாகளது 

ஆரலால் இவாகளது கணக்கையறிந்து நற்பேர் 
படைத்து நடவாமல் வேறொன்றையும் ஆக மாக நம்பி நடப்போர் யாருமி 
லர் . ( எ - று . ) 

அரசன் முதல் ஏழைக் குடியானவன் வரையிலு முள்ள சகலர்க்கும் 
இவர்கள் தொழிலுக்கா மின்றியமை பாமை கூறியவாறு . ( உக ) 

உர்நடக்கு முறைமையைபு மூராளு கைககுவந்த 
பேர் நடக்கு முறைமைபையும் பேசங்காத்நேசமென்மேற் 
சீராடக்கு மாதா குலச சீர் தருனர் கணக்கினிலே 
நேர்நடக்க வரியாரே னேர்நடக்க வரியாரே . 


( இ - ள் . ) பிரஜைகளும் அ " சரும் அனுஷ்டித்தொழுகும் சட்ட ஒழுங் 
குகளின் மூல காரணத்தை விவரிகுமிடத்துந் தேசங்களிலெல்லாம் தங்கள் 
கீர்த்தி மென் மேல் வியாபிக்க மக்க சீர ந(T<3 F நர் நர் எழுதுங் கணக்குக் 
கேற்ப முறைப்பட நடத்தல்லயாம் . அக்கனக்குகள் அறியாவிடின் , அவ்வா 
கை ஒழுங்குகள் ணடாகடம் அவ்வாறு - 1கம் முடியாமர்போகுமாத 
லால் யாவரும் கி மமார் வித் நில ஒழுகமுடியாமற்போம் . ( எ.று. ) 

) 
எவ்வகை : சட்ட திட்டங்பரும் , ( ,ஈ |தின் இயர்ாை 4 செயற்கை 

கழ்சிய ககா! _ * or 4 / தின் மோதி 
களைபு நேசி நுச செய்வனவாலி. or , அவையும் கனகுகளின் 
வேரிெந்து செய்ய தம்கனவாக அ . in 5 ! / v புரஷ் 

( * 1 / V புருஷர்களாகிய இக் 
கருணீகரின் பெருமைநகிழ்உங்காளா,எமவன்று தொழிற்சிறப்புரையாக 
படி . 


வளளைக கால 


கரின் மூலமா 


( உ ) 


இருந்கையுறுங் கால்வளவ னிடங்கையிற் சாதியென்ன 
வருந்தலைமை யால்விள கும லெகலையாற் சாதியெனப் 
பொருந்தவரைத் திருகைக்கும் பொவ சன் மறை யோரு 
மருந் தமிழ்தோ கருனாகு. மை சருடன் ரெனயமைத்தான் . 


( இ - ள் . ) கரிகாற்சோழன் காலதே ஜாதித் நடிப்புக்காரணமாக வலங் 
கை இட 

டங்கை எனப்பிரிந்தாதிக்கலகத்தில் , அரசர்களாம் . பராம்ஹணரும் 
இச்சீர் பருனிகரும் ஆகிய மூன்று ஜாதியாரும் பொதுவென்று தீர்மானிக் 
கப்பட்டிருத்தலால் சீர்கருகர் பெருமையால் பிரம க்ஷத்திரிய வம்சத்தோ 
டொத்த புகழ்பெற்றனர். ( எ.று. ) 


உங அ ஸ்ரீகருணீகர் புராணம் . 

இடங்கைக்குத் தொண்ணூற்று வலங்கைக்குத் தொண்ணூற்றாறு 
மாகச் சாதிபிரிந்ததென்பர் . இவ்வகைப்பேதங்கள் இக்காலத்தும் காஞ்சி 
புரத்தில் வலங்கைத்தாசி டெஙகைத்தாசி என வழங்கும் வழக்கங்களாலுண 
ரப்படும் . இஃது இம்மரபினர் வீண்பெருமை பாராட்டுவதின்மை கூறிற்று . 


புரக்கு மன்னர் வாயிலும் பொற் கோயில்பூ சுரர்பதியுந் 
திரைக்கு வலை யத்துமன்னுந் தேசமெலாஞ் செழித்திடவே 
தரக்கிருபை யாரே ¥ ர் கருணேசர் தங்கணக்கிற் 
பிரக்கினையிற் கபிறன்ரோ பெருந் திருமங் கலக்கயிறே . 
( இ - ள் .) காத்தற்றொழில் பூண்ட அரசர் சமுகமும் , தேவாலயமும் , பிர 
மாலயங்களும் , கடல் சூழ்ந்த பூமியும் மேன்மேல் அபிவிருத்தியடையக் 
கணக்குகளில் அவற்றின் லாபலோபாகளை விவரித்துத் தரத்தக்க தகுதி 
பெற்ற கீர்த்தியை யுடைய சீர் கரு . , தர் , தமது கணக்குகளில் ஞாபகார்த்த 
மாகக் கட்டிவைத்திருக்குங் கயிறே உலகமாதர்களின் திருமாங்கல்ய சூத்தி 
ரக்கயிறாம் . ( எ - று .) 

பிரக்ஞைக்கயிறாவது : - குறிப்பிட்ட விஷயமடங்கிய ஒரோட்டை வேண் 
இம்போது விரைவில் அடையாளத் தெரிந்து எடுக்க அதன் துவாரத்தில் 
சிறியதாய் நுழைந்துக் கட்டிவைத்துள்ள கயிறு . அன்ரிக் கணக்குக்கட்டு 
களில் எவ்விடத்தினின்றாவது நாட்டைச் சுலபமாய் எடுக்கவும் புதிது 
நுழைக்கவும் அநுகூலமாக எம் கோத்துள்ள கயிற்றில் இணக்கிவைக் 
திருக்கும் சிறு தும்புமாம் . ஞாப துடன் இக்கயிறு சேர்த்தப்படுதலின் 
பிரக்ஞைக்கயிறென்றாயது . இக்கன்று எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாற் 
றப்படாவிடின் அப்பெருங்கணக்குகளுள் ஒன்றைத்தேடி யெடுப்பது கடின 
மாகி ஒருகாற் கிடையாது போமெனின் அதனாலறியக்கூடிய விஷயமறிதற் 
கியவாமையா னுளதாம் பெருநஷ்டத்தைப் பிரஜைகளடைந்து கேடுண்ப 
ராகையால் அக்கயிறு - மாங்கல்யக் கயிற்றுக்குச் சமதையான அருமை பெரு 
மைகளையுடையதாயிற்று . 


இதனாற் கணக்குகளைப் பரிபாலிக்குத் திறமை கூறினார் . ( உச ) 
கவருமொழி யொன்ற ரியார் காம்பீலி வளநாடர் 
நவவிதியா னடத்துபத னாணயத்தின் பெருமையினா 
லிவரெழுதுங் கையேட்டி னெவ்வுலகுந் தானடக்கு 
மிவர்புகழை யெழுதிடினெவ் வேட்டினிலு மடங்காவே . 
( இ - ள் . ) முன்னொன்று பின்னொன்று பேசுதலில்லாத காம்பீலிநாட் 
டுக் கருணீகர் காலத்துக்கேற்ப விதிக்கும். புதிய சட்டங்களை நடைபெறு 


ஸ்ரீகருணீகா புகழகூறய சருககப .. 
விக்கின்ற நிதானப்பெருமை.பினால் இ ... எழுதுகின்ற சி.யே எட்டுக்குள் 
எல்லா வுலகநிலைமைகளும் அடங்கும் ; ஆயினும் , இவர்கள் கீர்த்திகளை 
எழுத ஆரம்பித்தால் ஏடிடங்கொள்ளாது . ( எ.று. ) 


பதம் . காலம் ...பதனன்றுபுக்குத் திறனன்றுமொழியினும் ... புற 
நானூறு . இதனால் இம்மரபினரின் புகழ் எழுதற்கரியதெனக் கூபினார் . ( ) 


வேறு . 


* கூட்டிடல் கொடுத்தன் மாறல் கழித்திட லுைங் கோலா 

வாட்டுமுந்திரிகை யாதி யாயி : மீரா ரெட்டும் 
வாட்டிய கணக்கான் மண்ணின் மலை தனைப் பொடியாய்ச் செய்வர் 
சாட்டைப்பம் பரத்தின் நன்மைக் தாணிச்சர் கருணர் தாமே . 


. 


( இ - ள் .) சங்கலிகம் . பாகாரம் , குணனம் விபகலிதம் என்னும் நாற்றி 


நனுயகொ 0 , நட, துகின்ற முதமுதல காரய வாலாயமுளை 
துவாதச ஸ்தானங்களையும் ஆயிரத்தின் மேர்பட்ட அஷ்டானங்களையும் 
வடித்தெடுக்கின்ற கணக்கினாலே அளவைப் பொருட்களைச் சாட்டையிற் 
சுழலும் பம்பரம்போல் ஆட்டுகின்ற சீர்கருணீகர்கள் இவ்வுலகின்கண் பரி 
மாணத்தால் மலை போன்ற கணிதங்களையும் மறுத்துணையாகச் சுருங்கிய 
வாய்ப்பாட்டால் விடை கண்டு விரிப்பார்கள் . ( எ - று . ) 


சங்கலிதம் - கூட்டல் , விபகலிதம் - கரித்தல் , குணனம் - பெருக்கல் 
பாகரரம் - வகுத்தல் . சங்க விதவிபகலிக, குணனபாகாம் என முறைப்படக் 
கூறாத முறையன்றிக்கூற்றினான் வர்க்கம் , வர்க்கமூலம் , கனம் , கனமூ 
லம் என்னும் எனை நால்வதைக் கணிதமும் தழுவப்படும் . முந்திரிகை 
முதல் ஆயிரமீறாகிய துவாதசஸ்தானங்களாவன : -- முந்திரிகை , அரைக் 
காணி , காணி , அரைமா , மா , அரைக்கால் , கால் , அரை , ஒன்றுபத்து நூறு 
ஆயிரம் , என்பன . ஆயிரத்தின் மேற்பட்ட தானம் எட்டாவன : - பதினா 
யிரம் , இலகம் , பத்திலகம் , கோடி , பத்துக்கோடி , நூறுகோடி , ஆயிரங் 
கோடி , பதினாயிரங்கோடி முதலியன . இக்குல் |த வாய்ப்பாடு கூறினார் . 


பேறு . 


+ கரங்களி லேடு மானியுங் கொண்டே 

கருத்துற வெழுது + ர் காணர் 
நிரம்பவோ வுலகை யரிப்பவோ வெனவே 

நெடுமுடி யரசருகினைக்கும் 


, 


உச் 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
பரங்கரு ணேசர் பாலதாஞ் சிருட்டி 

பகைத்தலே துடைத்தலாங் கருணை 
சிரத்தையி னளித்த லாங்கவர் கருத்தைத் 

தெரிப்பவ ருலகினில் யாரே . 


( இ - ள் . ) ஏடும் எழுத்தாணியுங் கைக்கொண்டு கருத்தைச் செலுத்தி 
யெழுதுஞ் சீர்கரு.சுகர் உலகை இருப்பரோ அழிப்பரோ எவ்வாறு 
செயினும் சகலபாரமும் அவர்களதே என்று மஹாராஜாக்களும் நினைக்கின் 
றதனால் , உலக அபிவிருத்திச் சிருஷ்டி அவர்கள் வசத்ததாம் ; அளித்தற் 
செழில் , மன்னுயிர்களுக்குக் கருணைகூர் தலேயாம் ; சங்காரத்தொழிலாவது 
தம்மோடு பகைத்தோரை ஒறுத்தலாம் ; அவர்கள் மனேமர்மத்தை இன்ன 
தென்று விளக்குகின்றவர்கள் உலகில் யாவர் ? ( ஒருவருமிலர் ). ( எ - று . ) 


கருணீகர் ஈஸ்வர கிருத்தியம் போன்ற முத்தொழிலும் நடாத்துதல் 
மொழிந் தனர் . 

( 2 எ ) 


வேறு . 


t செகமே லொருவர் செய்ந்நன்றி குன்றார் நட்புந் தான்மறவா 
ரிகலிற் காலின் மண்கட்டி யிடறிற் குடியோ வெனமருள்வார் 
மிகவாழ் வுடையோர் பகையுற்று வளவே கழிப்பர் விகிதமெனக் 
ககன மளவும் வீசுபுகழ்க் கருணர் பெருமை சொலவெளிதோ . 


( இ - ள் . ) ஆகாயமளாவும் கீர்த்திபடைத்த சீர்கருளிகர் இப்பூமியின் 
கண் ஒருவர் செய்த உபகாரத்துக்கு எதிருபகாரஞ் செய்யத்தவறாதவர்க 
ளும் , சிநேகத்தன்மை மறவாதவர்களும் , தங்கள் காலிற் சிறிய மண் கட்டி 
இடறினும் நம்மைப் பகைப்பது வீணே நசிக்குமே எனப் பரிதபித்து இட 
றினது குடிகள் தாமோ எனப் பரிந்துபார்க்கத்தக்க பெருங்கருணையாள 
ரும் , உயர்ந்த ஐஸ்வரியவான்கள் தம்முடன் பகைக்கின் நட்புக்கொண்டு 
காலக்கிரமத்தில் நீக்கும் உபாயமுணர்ந்தவருமாகையால் அவர்கள் பெரு 
மை எம்மாற் சொல்லற்கெளியதொன் றன்று . ( எ - று . ) 


பகை 


பகைவரோடு நட்புக்கொண்டு பகை கழிக்கும் தன்மையை 
சேரு மெண்ணான்கு பற்கொண்டே நன்னா - வகைசேர் சுவையருந்து 
மாபோற் - றொகைசேர் - பகைவரிட மெய்யன்பு பாவித் தவராற் - சுகமுறு 
தனல்லோர் தொழில் ” ” என ஒளவையுமுரைத்தனள் . இதனால் இவ்வம்ச 
சுபாவீக குணநலங் கூறப்பட்டது . 

( 24 ) 


ஸ்ரீகருணீகர் புகழ்கூறிய சருக்கம் . 


உறு 


வேறு . 


திருத்தகு சிகர முருத்திரனாகுஞ் செங்கையிற் பிடித்திட மாலார் 
தரித்தெழு மூசி விதிசயம் விடமாஞ் சத்தியின் விரோதநா ராசம் [ E 
பெருத்தவங் குலமுன் னான்குமூன் றெனவே பேசினர் புலவர்களா 
விரித்தசீர்க் கருணர் தரித்திடு கண்டன் மேருமால் வரையுல கினுக்கே . 

( இ - ள் . ) எல்லாத்திசைகளிலும் பரப்பிய புகழ்ச்சியையுடைய சீர்கருளி 
கர்ரைக்கொள்ளும் எழுத்தாணியினது சிறப்புற்ற உச்சியே உருத்திரனாரும் 
கைப்பிடியே மஹாவிஷ்ணுவாம் , அதன்முனையே பிரம்ஹனாகும் . நாராசமே 
திரோதசக்தியம்சமாம் . நீளம் பன்னிரண்டங்குலமும் , விட்ட அளவை 
மூன்றங்குலமுமாமென்பர் . இவ்வம்சத்தவர் கைக்கொண்டெழுதும் ஓலை 
யே மகமேரு பர்வதம்போல் உலகை ஈடுநின் று புரக்கும் மேன்மை பெற்ற 
தாம் என்று நூற்கள் கூறும் . (எ.று.) 

மூலதோப்ரஹ்மரூபாய மத்யதோவிஷ்ணுரூபிணே அக்ரதஸ்சிவரூ 
பாய .. ” என்னும் ஸுருதிபற்றி எழுத்தாணியை மும்மூர்த்தி ஸ்வரூப 
மென்றார் . திரிமூர்த்திகளின் கர்த்தவ்யங்களை நடாத்தும் சக்திபோல் 
எழுத்தாணியை இயக்கி அகூரங்களைத் தோன்றுவிக்கும் வல்லமை நாரா 
சத்துக்குள தாதலால் அதனை அவ்வம்சமாக மொழிந்தனர் . இஃது இவ் 
வம்சத்தினரின் ஆயுதப்பெருமை காட்டிற்று . 

(உக ) 


வேறு. 


கணக்காய ரோத்து ரைப்போர் கற்றுய ருலக நூலோ 
ரிணக்கும்வித் தகரா மிக்க வீரிரண் டிலக்க முள்ளோர் 
மணக்குழுத் தமிழைக் கூடன் மன்னனை விரக்கஞ் செய்தோர் 
குணக்கடல் புகுதுங் கங்கைக் கொற்றவர் முத்த ராமே . 


( இ.ள். ) கணக்கை ஆய்ந்துரைத்தலால் கணக்காயர் , வேதசாஸ்திர 
விற்பன்னர்களாதலால் ஒத்துரைப்போர் எனப் பெயர்பெற்று , லௌகிக 
நூற்களைக் கற்றுக் கற்றவாறொழுகி மேம்பாடடைந்தோரென அறிஞர் 
கூறும் விற்பன சிகாமணிகளாய் முத்தமிழையும் அவற்றையபிமானித்து 
வளர்த்த பாண்டியர்களையும் மகிழ்பெறச்செய்து நால்வகைக் கணிதமும் 
தமதாக உரிமைபடைத்த சீர்கருணீகர் , கிழக்குச் சமுத்திர சங்கமமாகும் 
கங்கையாற்றால் வளம் படைத்தகாம்பீலி தேசத்தலைவராகிய சிரேஷ்டர்க 
லாம் . (எ - று .) 

31 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
நக்கீரர் தமிழ்ச்சங்கத் தலைவராகலானும் , குலச்சிறையார் பாண்டிய 
னைச் சைவசமயத்துப் புகுத்தித் தண்ணளிசெய்தவராகலானும் இவ்விருவர் 
புகழையும் இவர்கள் வம்சத்தின் மேலேற்றி உபசரித்து முத்தமிழைக் 
கூடன் மன்னனை விளக்கஞ்செய்தோர் ” என்று கூறினர் . ( ங O ) 


வேறு . 


மூவுலகுக் கிருவினையுந் தொகுத்துரைக்குஞ் சித்ரகுத்தர் முதல்வனா 
பூவமருங் கங்கைநதி சூழ்கிடந்த காசிதனிற் புனித லிங்கத் ( கும் 
தேவமரப் புரிவித்தே சித்ரகண்ட வுபரிடதந் தெரிந்த மேலோர் 
நாவமரப் புகழவருஞ் சீர்கருணர் காம்பீலி நாட ராமே . 


( இ - ள் .) சுவர்க்க மத்ய பாதலமென்னுமூன் றுலகங்களிலுமுள்ள ஜீவர் 
களின் நல்வினை தீவினைத் தொகுதிகளை யமதர்மராஜனுக்கறிவிக்கின்றவ 
கும் , பூவுலகத்தார் விரும்பித்துதிக்கின்ற சங்காநதி சூழ்ந்த வாரணாசியில் 
தன்பேரால் ஒரிலிங்கப் பிரதிஷ்டை செய்து பூஜித்து சித்திரகண்டோபரி 
ஷத்து அருளிச்செய்தவருமாகிய மேன்மை மிக்க சித்திரகுப்தரோ இல்வம் 
சத்தலைவராம் ; ஆகவே யாவரும் நாவாரப் புகழுங் கீர்த்திமிகுந்த காம்பீலி 
காட்டுக் கருணீகர் பெருமைக்கோர் எல்லை இல்லை. (61- று .) 

இஃது வம்சத்தலைவனேற்றஞ்சாற்றிய முகத்தால் எஞ்சிய சொல் 
லின் எய்தக்கூறலென்னுமுத்திபற்றிக் கரூணீகர் புகழை ஒருவாறு உறி 
முடித்தமை புலப்படுத்தும் . 

வாழ்த்து . 

வேறு . 
பைந்தமிழன் பேரறிவும் படிப்படியாய்ப் பார்ப்பதுவு 
மந்திரதந் திரத்தெளிவு மடைவுமியற் கொடைவளமுஞ் 
சிந்தை மகிழ்ந் தயனளித்த சீர்கருண ராதிபராய் 
வந்தமர போளெல்லாம் வாழிமிக வ 

வாழியே. 
( இ - ள் . ) மதுரச் சுவைபெற்ற தமிழ் நூற்களில் விற்பனமும் , கற்றவை 
களை நாளடைவில் அதுஷ்டான முகத்தால் கண்டுணர்வதும் , ஆலோசனை 
களிலும் நூற்பொருட்களிலும் தேர்ச்சியும் , வருணாச்சிரமதர்மம் தவறு 
வொழுக்கமும் , இயல்பான கொடைத்தன்மையும் பொருந்த ஸ்ரீபிரமதேவ 
னால் உற்பத்தி செய்யப்பட்டுவந்த ஸ்ரீ கருணிக ஆதிபத்ய வம்சஸ்தர்களனை 
வரும் பல்லாண்டு பல்லாண்டாய் வாழ்க . ( எ - று . ) 
இது வம்சப்பொதுமை வாழ்த்து . 

( +2 ) 


ஸ்ரீகருணீகர் புகழ்க.. றிய சருக்கம் . 


உசாக 


இயலிசை தெரிந்து வண்மை யெழுமடங்காகப் பெற்றுத் 
தயிரியம் படைத்து மெத்தச் சமர்த்தருட் சமர்த்த ராகிச் 
செயசிறு வகரங் கோயி லாசர்வா யிற்சி றப்பா 
யயன்மர போரெல் லாரு மவனியின் மிகவும் வாழி . 
( இ - ள் .) இயலிசைத் தமிழ்களுணர்ந்து ( மேகத்தினும் ) எழுமடங்சதிக 
மான உதாரகுணமுடையவர்களாய்த் தயிரியத்துடன் வல்லவர்களுக்குள் 
வல்லவராகி , வெற்றி பெறுகின்ற அ.நரம் ஆலயம் அரசசமஸ்தானங்களில் 
தலைமை வகித்து விளங்கும் ஸ்ரீகருணீகலம்ச திலகங்கள் நீழேவாழ்க .( எ - று ), 
இஃது ஆதீன உரிமை வாழ்த்துக் கூறிற்று . 

( ங ) 
சர்கைான் னதிதான் வாழி காம்பீலி நாடு வாழி 
துங்கவோ தனவூர் வாழி துலங்சனப் பதாகை வாழி 
பங்கயன் மாபு வாழி பரவுமந் திரிகள் வாழி 
செங்கம லத்தார் வாழி சீர்கரு ணேசர் வாழி , 


இ - ள் .) கங்காந்தியும் , காம்பீலி நாடும் , ஓதன புரமும் , உயர்ந்த அன் 
னத்துவசமும், ஸ்ரீகரு கப்ரம்ஹவம்சமும் , யாவரும் ஸ்தோத்தரிக்கும் 
மந்திரிகளாகிய சீர்கருணீக சந்ததியாரும் அவர்களது மாலையாம் தாமண 
மாலையும் , ஏனைத் தசாங்கங்களும் வாழ்க வாழ்க . ( எ - று .) 
இக்கவி தசாங்க வாழ்த்துச் சாற்றிற்று, 

( ங ச ) 


( ஸ்ரீகருணீகர் புகழ்கூறிய சருக்கம் முற்றும் .) 


ஆகப்பாயிரமுட்படக்கூடிய சருக்கங்கள் 51 -க்கும் செய்யுட்டொகை 50. 


எல்லாம் வல்லவனிணையடிவாழ்க . 


கருணிக புராணம் 
முற்றிற்று . 
உடம்ப 


கானம்பருக்கல் 

1 


உ 


கடவுள் துணை . 


சுபம் . 


ஸ்ரீகருணீக புராண வசன சங்கிரகம் . 


(சித்திரகுப்தருற்பத்தி ) 
ஸ்ரீமஹாலக்ஷ்மீநாயகனாகிய மஹாவிஷ்ணுவின் திருவுந்திக் 
கமலத்துத்தோன் றிய பிரமதேவனால் படைக்கப்பெற்ற சுகல வுல 
கங்களும் உய்யக் கருஸைாகூர்ந்து ஆகாயத்திலேற்றிய மாணிக்க 
தீபம்போற் பிரபை வீசிப் பகல் முதலிய காலவேறுபாடுகளைத் 
தோற்றுவித்துப் பிரத்யக்ஷ தெய்வமாகி விளங்குகின்றவரும் , 
வேதமுணர்ந்த அந்தணர்கள் ஸ்ரீபரமசிவத்தின் வலது நேக் . 
திரமெனப் புகழ்ந்து திநிசந்தியாகாலத்தும் கை கூப்பிவணங்கப் 
பெற்றவரும் , மஹமேருகிரீயைப் பிரதக்ஷணம்கெய்து உலகவிரு 
ளையும் , தோன் றிமறையுங் குறிப்போடு புணர்ந்த செய்கையால் 
செல்வமும் தேகாதிப் பிரபஞ்சங்களும் அநித்தமென்பதை 
யுணர்த்தி ஜீவர்களின் மாயையாம் அகவிருளையும் நீக்குகின்றவ 
ருமாகிய சூரியபகவானது அளவற்ற பெருமைகளை முற்றக்கூறி 
முடிப்போர் யாவர் ? அக்கடவுளாலேயன்றோ சர்வபிராணிக 
ளும் மேன்மையுற்று வாழ்கின்றன ! மேலும் , உதயத்தில் பிரடி 


உரசு 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
ஸ்வரூபியாயும் , மத்யான்னத்தில் ருத்திரனும் , சாயான்னத்தில் 
விஷ்ணுவும் ஆகியும் திரிமூர்த்திகரமாய் விளங்குகின்றனரென்று 
வேதங்கள் பலபடப்புகழ்வதும் அச்சுடர்க் கடவுளையன்றோ ! 
இத்தகைப் பெருமைவாய்ந்த ஆதித்தனது ஆசைக்குரிய மனை 
விகளுள் நீளாதேவி என்பவள் தனது மின்னற்கொடி போலும் 
இடை காண்போர்கட்குப் புலனாகவும் முலைமுகங் கறுப்பவும் 
கருப்பமுற்றுச் சுபக்ஷேத்திரங்களில் கிரகங்கள் பொருந்தி நன் 
மை தரும் சுபமுகூர்த்தத்தில் ஓர் ஆண்மகவைப் பெற்றெடுத்த 


: 
رکن 


னள் . 


புத்திரன் பிறந்தமையறிந்த கதிரவன் மனத்திலடங்கா 
மகிழ்ச்சியோடு - ஜாதகர்மம் , உத்தாபனம் , உபநிஷ்கிராமணம் , 
முதலிய சடங்குகளை நிறைவேற்றிச் சித்திரைமாகப் பூர்ணிமா 
தினத்துற்பவித்த காரணம்பற்றிச் சித்ரகுப்தர் என நாமகரண 
மிட்டு வேதாதிகளால் நிர்ணயிக்கப்பெற்ற அன்னப்பிராசனம் . 
சௌளம் , உபநயனம் , ** காண்டோபக்ரமணம் , - காண்ட 
மோகனம் முதலிய கிரியைகளையும் உரிய காலங்களிற் செய் 
வித்து , ரவவியாகரண பண்டிதனாகிய தன்னினும் அதிவிற்பன் 
னனாக விளங்கும் புதல்வனை நோக்கி இது கூறுவானாயினன் . 
* காசிபமஹரிஷியின் மனைவியர் பதின்மூவருள் முதல்வியாகிய அதிதி என் 

பவள் புத்திரனாகையார் சூரியனுக்கு ஆதித்தன் எனப் பெயர் வழங்கு , 


t ஜாதகர்மம் . புத்திரோற்பத்தியானபின் செய்யுங்கிரியை . 
உத்தாபனம் . அறைவீட்டினின்றும் சுத்தமானவிடத்திற்குக் குழந்தை 

யைச் சேர்ப்பித்தல் . 
அன்னப்பிராசனம் - சோறூட்டுதலிற் செய்யுங்கிரியை . 
// சௌளம் - மயிர்வினைக்குச் செய்யுங்கிரியை. 
உபநயனம் - கடவுளைத்தரிசிப்பதற்குச் சமீபமாகிய நயனத்தையுண்டாக் 

குங்கிரியை . 
** காண்டோபக்ரமணம் - வேதபாகங்களை அத்யயனம் பண்ணவாரம்பிக் 

குங்கிரியை . 
சாண்டமோசனம் - அத்யயனத்தை விடுகையிற் செய்யுங்கிரியை , 


1 


வசன சங்கிரகம் . 

உச எ 
எனது கண்மணியனையகாதற்செல்வனே ! பெரியோர்கள் , அரு 
மையாக மதிக்கும் ஒரு பொருள் தம் கைப்பெற்றவுடனே அத 
னினும் அரிதாகிய மற்றொரு பொருளையடைய முயற்சிப்பது 
இயல்பேயாம் ; நினைத்தற்கும் அரிய எல்லா மேன்மைகளையும் 
வழங்கத்தக்க தவத்தை விட மேலான இலாபம் ஆன்மாக்க 
ளுக்கு வேறு யாதுளது ? கொன்றைமாலை சூடிய ஜடாதரனாகிய 
பரமசிவமே தவத்தை விரும்பிக் கவஸ்வரூபியாகியிருக்கின்றன 
ரென்றால் மற்றைத் தேவர்களுக்குத் தவத்தின் மீதுள்ள விருப் 
பத்தைக் கேட்டானேன் ! அத்தவத்தாலுண் .... கும் இகரசாத 
கமான தெய்வத் தன்மைகளை நீ அநுபவக்தா லறித்து மேம்பாடு 
பெறுவாயாக என்று கூறலும் , தந்தைகட்டளையைச் சிரமேற் 
கொண்ட மைந்தன் அவ்வாறே தவமேற்கொண்டு தனிச்சென்று, 
"பஞ்சேந்திரியங்கள் செலுத்துமிடமெல்லாம் சென்று அற்பமா 
கிய அநித்ய போகங்களை விளைவிக்கின்ற கொடிய மும்மலங்க 
ளுடன் கூடிய மனம் ஒருமித்து வைராக்கியப் பற்றுடன் நடப்பது 
பூர்வஜன்ம சுகிர் தமுடையார்க்கே " யென்னு முண்மைக்கேற்ப 
ஐம்பொறிபவித்த ஏகாக்கிரசித்தத்துடன் கடுமையான தவம் 
புரிந்த காலையில் , சர்ப்பாபரணபூஷிதராகிய பரமசிவம், அவர் 
தவத்திற்கு வந்து பார்வதி சமேதராய் ரிஷப வாகனத்தின்மேலெ 
ழுந்தருளிக் காட்சிதந்து , சித்தா குப்தரே ! நீர் செய்த தவம் பெரி 
தும் எம்மை மகிழ்வித்தது ; உமது விருப்பம் யாது ? என வினா 
வச் சித்திரகுப்தர் , பரமானந்தபரிதராய் மெய்புளகிப்பக் கண் 
களில் ஆகந்தபாஷ்பம் பொரிய மனம் பரவசமடைந்து நாத்தழு 
தழுப்ப உச்சியிற்குவித்த கையின ராய்ப் பரமசிவத்தின் தாட் 
டாமரைகளைப் பன்முறை பணிந்து நின்று கருணாநிதியே ! 
வேதங்களையருளிச்செய்த செம்பவளத் திருவாயரே ! ஜோதிஸ் 
வரூபாே ! உமது தரிசனம் அடியேனுக்கு இவ்வளவு சுலபத்தில் 
கிடைக்கத் தக்கதோ ? யான் பெற்ற பெரும்பேறு யார் பெறுவர் ? 
ஐயனே ! மேலான கடவுள் 

வுள் நீர் ; பசுக்களாகிய யாங்கள் என்றும் 
உமது வழிவழியடியோம் ; அவ்வாறிருந்தும் , உமது திருப்பாதங் 
களை வணங்க மனமில்லாதிருக்கும் பேயர்களாகிய எங்களது சகி 
த்தற்கரிய தப்பிதங்களைக் கவனியாமல் எங்கட்கு வேண்டியவ 

வற் 


உசு அ 

ஸ்ரீகிருணிகர் புராணம். 
றை ஓயாதுபடைத்தளித்து வரும் இப்பேருபகாரத்துக்கு ஓ பர 
மேட்டீ ! நாங்கள் செய்யும் பிரதியுபகாரம் என்னவிருக்கின்றது ? 
பகல் முழுவதும் ஆகாராதிகளின் பொருட்டு அலைந்துவேசாறும் 
உமது சிருஷ்டிப் பிராணிகள் களைப்பு நீங்க உணர்வற்றுத்துயி 
லும்படி இரவையுண்டாக்கி , அங்ஙனம் மெய்ம்மறந்த நித்திரை 
யில் அவற்றிற்கோரிடையூறும் நேராவண்ணம் அதிஜாக்கிரதை 
யாய் அருமைத் திருக்கண்களை எங்கும் பரப்பிநின்று காவல்புரி 
4 ம் எங்கர்த்தாவே ! இவ்வற்ப பிராணிகளால் உமக்கு ஆகவேண் 
டியசகாயம் யாது ? உம்மால் சாத்தியமில்லாத எக்காரியத்தை 
இவர்களால் சாதித்துக்கொள்ள நினைத்து இவ்வாறு துன்புறு 
கின்றீர் . இஃதென்ன மாயம் ! சர்வஜீவதயாபரா ! தங்கள் தேகசிர 
மத்தையும் பொருட்படுத்தாது விளையாட்டையே விரும்பி ஆசி 
கின்ற சிறுவர்போல் உலகைச் சிருட்டித்தும் அளித்தும் சங்கரித் 
தும் விளையாடுகின்ற நீரும் சிறுவதோ ? அங்ஙனமாயின் உம்மை 
ஊட்டிவளர்க்கும் நற்றாய் எவள் ? ஏக மூர்த்தியாகிய நீர் ஒரு 
வரே பிர்மா , விஷ்ணு , ருத்திரனென்னும் மும்மூர்த்திஸ்வரூப 
மாய் நின்று உமது அகடி தகடனாசக்தியை எம்மிடத்துக்காட்டி 
மய்க்குகின்றீரே ! அவ்விசேடத்தை யாங்களோ அறிந்து உம் 
மைப் புகழத்தக்கவர்கள் ? உலகங்கட்கெல்லாம் ஆதிகாரணனா 
கிய ஒப்பற்ற முதற்கடவுள் தேவரீரேயாகின்றீர் ; ஆகவே , பல 
வகைப்பட்ட மதங்கள் கூறும் நானாதெய்வமும் நீரே என்றாற்படு 
மிழுக்கென்னை ? இத்தனை மாயம் எதற்கோ ? இம்மாபையைத் 
தாண்டி உமது நிஜஸ்வரூபத்தை யறியவல்லவரும் ஒருவருள 
ரோயோ ? இம்மாயா வல்லபங்களை அறிந்து ஆதந்திக்க அசக்த 
ராகிய அடியேங்களிடத்தில் அச்சோ ! இச்செயல்கள் பயன் 
படாதொழியலாமோ ? ஜகதீசா ! உமது திருவடிகளை ஸ்மரித்து 
நித்தியாநந்தம் பெறலாமென்று கருதி முயன்றால் எம்மை விஷ 
யபோகங்களிற் செலுத்துதற்கு ஐம்புலன்களும் , ஆழ்நரகத்தில் 
அமிழ்த்துதற்குக் காமாதி ஆறுபகைவர்க்கங்களும் , பின்னும் 
எங்கள் மதி மயக்கும் வண்ணம் பலபேதவாத மதங்களும் , ஸ்தி 
ரீகள் , பூமி , தனம் என்னும் இம்மூவகை ஆசையும் , இவற்றோடு 
நாஸ்திக மதக்கோட்பாடும் , பூர்வஜன் மகன்மசேஷங்களும் ஆகிய 


இத்தனை பகைகள் இருக்கின்றனவே ! இவற்றிற்கிடையில் மனம் 
மெலிந்து திரும்பிவிடாது என் செய்யும் ? 

தேவா ! உமது திருவாக்காகிய வேதமே உம்மைப்புகழ 
அறியாமல் திகைப்புறுமெனின் , அசேதனர்களாகிய யாங்க 
ளோ அக்கீர்த்தியை முற்ற வர்ணித்து முடிக்கத்தக்கோம் ? 
அவாங்மனோகோசரமாகிய உமது அருந்த கல்யாண குணவைப் 
வங்களைப் பற்றிப் பலவேறு பேசுவதனால் அதிலொரு சிறிதும் 
கூறிமுடிந்ததாமோ ? அம் மொழிகளால் யாது பயன் ? சர்வ வல் 
துக்களின் உள்ளும் புறமும் வியாபித்து நின்றும் அவற்றின் குண 
தோஷங்களில் சிறிதும் பற்முத மாயா விநோதரே ! உமக்கு என் 
கருத்தின்னதென்று தெரியாதோ ? என இன்னணம் பலவாறு 
துதித்து அன்புமயமாக உள்ள நெக்குருகி நிற்கும் சித்திரகுப் 
தாை மிகவும் கருணை யோடு ஆசீர்வதித்து “ பிரமாதிகளும் 
மெய்ச்சுதற்குரிய பெருங்கீர்த்தி வஹித்துச் சகல இஷ்டார்த்த 
சித்திகளும் பெற்று நீடூழிவாழ்க " என வரந்தந்து சிவபிரான் 
விடைகொடுத்தனுப்பத் தந்தை தாயரின் பாதங்களில் நமஸ்க 
ரித்துத் தமது தவசித்தியைக் கூறிக் களிப்புடனிருக்குநாளில் 
ஓர் நாள் விநோதார்த்தமாகத் தனித்த ஓரிடத்திற்சென்று தவம் 
பயனைப் பரீக்ஷிக்கும் நோக்கத்தோடு நாதன சிருஷ்டிகள் புரிய 
ஆரம்பித்தனர் . இதையுணர்ந்த தேவர்களும் பிரமேந்திராதிய 
ரும் சூரிய பகவானிடம் வந்து அவரைப் பலவாறு துதித்து , 
ஐயனே ! நின் தவப்புதல்வனாம் சித்திரகுப்தர் , தம் தவப்பெரு 
மையைப் பரிசோதிக்கும் நிமித்தம் நவீன சிருஷ்டித் தொழிலில் 
பிரவர்த்தித்தனர் . வேத சாஸ்திர வரம் தவறாமல் நீர் அநுக்ர 
ஹிக்கவேண்டுமென்று குறையிரப்ப , அதனைச் செவியுற்ற கதிர 
வன் , அப்படியேயாகுக என்று மொழிந்து தன் புத்திரனை 
யழைத்து “ ஐயனே ! கேட்பாயாக ; பிரம்ஹாவின் படைப்புக் 
தொழிலை நீ செய்யப்புகுந்தது பெருமைக்குற்றதன்று . 
வர்க்கென்று ஈசன் ஒவ்வோர் தொழிலை வகுத்திருப்ப ஒருவர். 
மற்றொருவர்க்குரிய தொழிலிற் புகுவது ஈஸ்வர நியதிக்குப் 
புறம்பான அதர்மத்தின் பாற்படும் . மேலும் பெருந்தன்மை 
பெறவேண்டுவோர் , மற்றொருவருடைய மனம் வருந்தத்தக்க 


அவா 


32 


உரு 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
காரியங்களைச் செய்வார்களோ ? மேன்மையைச் சம்பாதிப்பது 
அறிஞர்க்குரியதே எனினும் காருண்யமின்றிச் சம்பாதிக்க அது 
கிட்டு மோ ? ஒருவருக்கு தபோபலம் , கூரிய புத்தி நுட்பம் , ஐஸ் 
வரிய முதலிய எல்லாப் பாக்யங்களும் தரமே வந்து சேரினும் 
அகங்காரமின்மையைப்போல் அவை நிஜமான கீர்த்தியைத்தரா 
வாம் ” என்றிவ்வாறு பலநீ திகளைப் புகன்ற தந்தையின் திருவடி . 
யில் முடி புனைந்து அஞ்சலி செய்த கையனாகித் " தந்தாய் ! ஒரு 
காரியத்தைச் செய்ய விருப்பமுடையோர்க்கு அவரது மனம் 
அவ்வாசைக்கோட்பட்டிருத்தலால் இது தப்பிதமென்றும் இது 
சரியென்றும் தோன்றாமல் போகின்றன . ஆகையால் , பெரியோ 
ராயுள்ளவர்கள் அத்தப்பிதத்தை எடுத்துக்காட்டி அவர்களை 
நல்வழிப்படுத்தக் கடமைப்பட்டிருக்கின்றனர் . யானோ சிறியன் . 
தெரியாது செய்தது குற்றமெனவும்படாது . என் மீது கருணை 
கூர்ந்து இதனை க்ஷமிக்கவேண்டும் " எனப் பிரார்த்திப்பதை 
நோக்கிய பிரமேந்திராதியர்கள் அவர் கூறும் இனியவசனத்திற் 
குப் பெரிதும் மன மகிழ்ச்சி கொண்டு ஆசீர்வதித்துப் பின் சூரிய 
பகவானை நோக்கிச் சொல்கின்றனர்; “ ஜோதில் வரூபரே ! க்ஷத் 
தி.யே தர்மத்தை வகித்தவராகிய மனுப்பிரம்ஹாவின் அரூக் 
தவப் புத்திரியாகிய பிரபாவதியும் , மயப்பிரம்ஹா பெற்ற நீலா 
வதியும் , பிராமண தர்மத்தை வஹித்த விஸ்வப் பிரம்ஹாவின் 
புத்திரி கர்னிகையும் ஆகிய இம்மூன்று மாதர்களும் இலக்ஷ்மி 
யைப்போன்ற அழகும் அருந்ததிக்கு நிகரான கற்பு நெறியுமு 
டையவர்களாதலால் அவர்களை இச்சித்திரகுப்தருக்கு மணம் 
புரிந்து நோக்க விரும்புகின்றனம் . இவ்வொரு வரம் தாங்கள் 
தரவேண்டும் ” என்று வேண்ட , ஆதித்தன் தனது புத்திரனிஷ் 
டத்தையும் கூட்டி ஆலோசித்து உடன்பட்டனர் . 

தங்கள் வேண்டுகோள் அங்கீகரிக்கப்பட்டதென்று தெ 
ரிந்த தேவகணங்கள் மனத்தில் மிக்க களிப்பினால் கல்யாண 
மண்டபம் நிர்மாணிப்பவரும் விதானப் பந்தலில் நவரத்னக் 
சோவைகளைத் தூக்கி அலங்கரிப்பவருமாக , அரம்பா ஸ்திரீக 
ளும் பன்னீர்கலந்த நறுஞ்சந்தனக் குழம்பால் தரை மெழு 
குவாரும் சுவர்ணத்தாற் செய்த பாலிகைக் கலசங்களை அமைப் 


வசன சங்கிரகம் . 


உருக 


பவரும் மாணிக்க தீபங்களை ஆங்காங்கு வைப்பாருமாய்த் திரு 
மணத்திற்கேற்ற காரியங்களை முற்றுவித்த பின்னர் கிரவுஞ்ச 
வருடம் , சுரருது , ஹேமபிங்கள மாதம் , பர்வதிதி , சித்திரா 
வசு நட்சத்திரம் , ஐந்திரயோகங் கூடிய நன் முகூர்த்தத் 

த்தே 
ணிக்கிரகணமென நிச்சயித்து அம்முகூர்த்தமும் சமீபிப்பத 
னால் பூச்சூடிய கூடத் தலையுடைய அரம்பையர் சென்று நற்குண 
மும் பேரழகும் குடியிருக்கப்பெற்ற கன்னிகாமணிகளை அலங்க 
ரிக்கலுற்றர்கள் . எப்படியெனில் : - திருமஞ்சனமாட்டிய ஈரம் 
புலர அகிற்புகையூட்டிக் குழல் முடித்துக் கண்களுக்கு மையெ 
ழுதி உருவத்தால் பிறைச்சந்திரனோவென்றையந் தரும் நெற்றி 
யை நெற்றிதானென்று நாட்டத் திலதமிட்டு , கண்டோர்மனதைக் 
குழைக்கின்ற வல்லமை:பால் குழைஎனப் பெயர்பெற்ற காதுக 
ளின் சாமர்த்தியத்தை வியந்து வழங்கிய யோக்யதா பத்திரம் 
போல் பொன்னாற்செய்த ஓலைகளுமணிந்து , இடையில் மேகலா 
ரணம் புனைந்து , இயற்கையாகவே சுருங்கியிருக்கும் இடையின் 
வருந்தத்தைக் கவனியாமல் பூரித்தெழுந்த முலைகளின் மேல் ரத் 
ன ஹாரங்கள் பலதரித்து , நடையினாலன்றிக் குரலினாலும் அன் 
னம் தோற்குமென்னும்படி ஒலிக்கும் பொற்சிலம்புகளைக் காலில் 
அணிந்து விவாகமண்டபத்திற்குக் கொண்டுவந்தனர். சித்திர 
குப்தரும் வஸ்திரபூஷஹாலங்கிருதராய் இரதத்தின் பீது பவனி 
வந்தனர் . அக்காட்சியினிமித்தம் , மேல்பாடிகடோறும் சாள 
ரங்கடோறும் தெற்றிகடோறும் வீதிக்டோறும் தாமரை மேல் 
மலர்ந்த நீலோற்பலங்கள் நெருங்கி விளங்குவனவாயின . நம் 
சித்திரகுப்தர் தோளிற் புனைந்த மலர்மாலையை விரும்பி இரண்டு 
சிறைகளையும் விரித்து எறுகின்ற இருவகை வண்டுகளுன் 
ஒருவகை கீதம்பாடத் தெரிந்தவை , மற்றவை அஃதறியாத 
வையாயின , மாதர்கள் சித்திரகுப்தரது பேரழகை வாரி, துகரும் 
படிச் செலுத்திய கண்களுண்ட விருந்துக்குப் பிரதிபலனாக அழ 
கிய கைவளைகளையும் தமதுள்ளத்திற்பொதிந்த நாணத்தையும் 
வழங்குவாரும் , கரும்புவில்லைக் கொண்டு நம்மோடு பொருதும் 
மன்மதனை அரூபி என்பது அறியாதார் கூற்றே யென்பதிற்றன 
பென்னை ! அவனது சேனைகளெனப்படும் நம்முடனே போர் 


டை 


அழ 


உருஉ ஸ்ரீகருணீகர் புராணம் . 
புரிந்து வருத்துகின்றனனே ! இச்செய்கை அரக்கரிடத்துமில்லை 
யன்றோ? " என மன்மதோபாலம்பனஞ் செய்வாரும் , " மன்மதனை 
வெறுப்பதில் பயனில்லை ; நாம் இவர் (சித்திரகுப்தர் ) முன்பு வரா 
மலிருந்தால் இத்துயரமடையோம் ; இவர் மன்மதனைவிட 
கினரே யெனினும் , தன் கண் முன் நம்மை வருத்தும் அக்காமனைக் 
கவனியாமல் வல்லமையில் அவனிற்குறைவார் போலும் " என்று 
வெறுப்புரை கூறுவாருமாகிப் பள்ளத்துப்பாயும் புனல்போற் 
சூழ்ந்துவரப் பவனிவந்த சித்திரகுப்தர் விவாகமண்டபத்துப் 
பிரவேசித்து இந்திரன் முதலிய அஷ்டதிக்குப்பாலகர்களும் , சந் 
திரனும் , இருடிகணங்களும் , தேவ வித்யாதர தும்புரு நாரத 
சித்தசாத்யரா நிய கணங்களும் ஆகாயம் இடமில்லையாக வந்து 
நிறைந்திருப்ப , ஹரி ஹரப் பிரமர்களும் மண்டபத்தில் வீற்றி 
ருப்ப , தேவதுந்துமி , மங்கலச்சங்கம் , அப்சரமாதராடல் , கின்ன 
ரரின் யாழ் , மஹரிஷிகளின் வேதோக்த ஆசீர்வாதம் என்னுமிவற் 
றாலுண்டாகிய பேரொலி அண்டகடாகமளாவ , வேதமுறைப்படி 
ஹோமாக்கினியின்முன் கன்னிகைகள் மூவரையும் பெற்றோருத 
விய தத்தநீருடன் அங்கீகரித்துத் திருமங்கலநாண்தரித்து மும் 
மூர்த்திகளின் திருவடிகளில் வணங்கி ஆசீர்வாதம் பெற்று ஏனைய 
சடங்குகளையும் கிரமமாக நிறைவேற்றி அம்மங்கையருடன் 
இனிது வாழ்ந்திருந்தனர் . ஒரு தினத்தில் மும்மூர்த்திகளும் 
சித்திரகுப்தரை யழைத்து " நீர் , மூவுலகினுமுள்ள ஜீவர்களின் 
இருவினைப் பகுதிகளைத் தருமக்கடவுளுக்குரைத்து வாழ்வீ 
ராக ” என்றிட்ட கட்டளைப்படி அத்தொழிலைக் கைக்கொண் 
டொழுகுவாராயினர் . ஜீவர்களுக்குப் போகங்கள் பூர்வ ஜன்ம 

மங்கட்கேற்ற வண்ணமேயாம் . அக்கர்மங்களின்ன வெனக் 
கண்டு தொகுக்குஞ் சித்திரகுப்தர் பெருமைக்கோரளவில்லை. 
இதனைப் பின்னும் விவரிக்கவேண்டுமாயின் , படைப்புத் தொழி 
லில்லாவிடத்து விஷ்ணுவின் காத்தற்றொழிலும் உருத்திரனது 
சங்காரத்தொழிலும் நிகழாமையானும் , அப்படைப்புத் தொழி 
லும் நம் சித்திரகுப்தர் வாக்காற்றெரிவிக்கப்படும் நல்வினை தீவி 
னைத்தொகை தெரியாவிடத்து நடவாமையானும் முத்தேவர் 
முத்தொழிற்கும் மூலகாரணத்தொழில் இவரதேயாம் 


வசன சங்கிரகம் . 


உருகூ 


புத்திரோற்பவம் . 
இவ்வகை மேம்பாடுற்ற தொழிலைக் கைக்கொண்ட சித்திர 
குப்தர் இல்லறநெறி நடாத்திவருங்கால் , பிரபாவதி , நீலாவதி , 
கர்னிகியென்னும் மூன்று மனைவியரும் பொன் பொடியை அள் 
ளித் தெளித்தாற்போல் விளங்கும் தேமல் படர்ந்த முலை முகங் 
கறுத்தல் , விழிகள் குழிதல் , உண்டோ இலதோ என ஐயுற 
நின்ற இடை தன்னுண்மையைக்காட்டல் , புளிப்புச்சுவையுள்ள 
பொருட்களை நகரும் விருப்பமிகல் முதலிய கருப்பச்சின்னங் 
களையடைதலால் , மூன்றாமாதத்திற் பும்சவனமும் ஐந்தாந்திங்க 
ளிற் சீமந்தமுமாகிய கிரியைகள் நிறைவேற்றப் பெற்றுப் பத்தா 
மதியில் சுப லக்னமுதிப்பக் கிரகங்கள் நற்பல ஸ்தானங்களை 
மேவும் நன் முகூர்த்தத்தில் , ஸ்ரீ சிவபெருமான் மன்மதனை 
நோக்கி , " ஏ ! மன்மதா ! நீ ஒருசமயம் நம்மீது புட்பக்கணை 
கொண்டு மோதிய விளை பாட்டை வேறாக நினைத்து உனது 
அரும்பெறலுருவத்தைச் சாம்பராக்கி னேம் : ஆயினும் , எம்மைப் 
பழிக்காது இவ்வரத்தைப் பெற்று முன்னையினும் சுந்தர மூர்த்த 
மான தேகத்தைக்கொள்வாயாக வென்று கிருபைசெய்ய மன் 
மதன் அவ்வரத்தால் பலவுருவங்களைக் கொண்டு தோன்றின 
போன்ற கட்டழகுள் புத்திரர்கள் , பிரபாவதிக்கு சூர்யவர்மா , 
சந்திரவர்மர்வென இருவரும் , நீலாவதிக்கு விரியவான் , பல 
வான் , அர்யமான் , சுபாஹு என நால்வரும் , இளையாளாகிய 
கர்னிகிக்கு சௌரசூரன் , சௌரஜாகரூகன் , சௌரமாலி, 
சௌ ரகாத்திரன் , சௌரமஹாபாஹு , சௌரக்ஷேத்திரபா 
லன் , சௌரபீமா, சௌரார்ஜுனன் , சௌரஸ்கந்தன் , சௌர 
பாலி , சௌரமஹாகாயன் , சௌரதர்ப்பகன் , சௌரகாமதே 
வன் , சௌரத்ராக்ஷி , சௌராம்பிகாயன் , சௌரவரவாணி , 
சௌரநிகாமன் , சௌரபலஜீ எனப்பதினெண்மரும் உற்பவித் 
னர் . மனைமாட்சியென்னும் மங்கலத்திற்கு அருங்கலமாம் என 
ஆன்றோர் கூறுகின்ற மகப்பேற்றையடைந்த மனம் , அதிலும் 
ஆண்குழந்தைகள் என்னும் அமுதவார்த்தை செவியுறும் போது 
கொள்ளும் மகிழ்ச்சி அளவுக்குட்பட்டு நிற்குமோ ? இங்ஙனம் 
சித்திரகுப்தர் மனதிற் சந்தோஷ முதித்தது மனைவியர் வயிற் 


த 


a ருசி ஸ்ரீகருணீகர் புராணம் 

. 
றிற் புத்திரர் பிறந்த சமயத்தேயாதலின் , அம்மங்கையர் வயிறு 
கருக்கொண்டபோதே இவர் மனமும் ஒரு கர்ப்பங்கொண்டிருந் 
ததுபோலும் ! 

புத்திரர் பிறந்ததற்காகச் சற்பாத்திரத்தில் பொன்மாரி 
பொழிந்து ஜாதகன்மமுதலிய சடங்குகளை விதிப்படி நடாத் 
திக் குழந்தைகளின் இன்பரசப் பெருக்காம் தீங்குதலைமொழி 
கேட்டலாலும் , தத்தடி காட்டும் தளர் நடையையும் ஏனை விளை 
யாட்டுகளையுங் காண்டலாலும் , அவர்களின் மெல்லிய வுடம் 
பைத் தீண்டலாலும் உயிர் தளிர்ப்ப , உள்ளும் புறமும் இன் 
புற்று வளர்த்து வருநாளில் , குடிகளிடத்து மிக்க அன்புடைய 
வனும் சுலப தரிசனனுமாகிய ஓர் செங்கோலரசன் கீர்த்தியைப் 
போல் நாட்கு நாள் வளர்ந்து ஐந்தாம் வயதையடையக் கண்ட 
தந்தை வித்தியாப்பியா சஞ் செய்விக்க, சகல கலாவிற்பன்னர்க 
ளாகி உபநயனமுஞ் செய்யப்பெற்று யௌவன தசையடைந்த 
காலையில் , காலக்ஞேயான்னும் மாதவரால் சூரியவர்மா, சந்திர 
வர்மாவென்னுமிருவரும் ஹேமப்பிரஸ்தமென்னும் நகருக்கும் , 
நீலாவதியின் மைந்தர்களாகிய வீர்யவான் முதலிய நால்வரும் 
இரதை புரிக்கும் அரசர்களாக முடி சூட்டப்பெற்றனர். 

கர்னிகியின் புத்திரர் பதினெண்மகுள் சௌரமாலி, சௌ 
ரகாத்திரன் , சௌரமஹாபாஹு என்னும் மூவரும் தமது பிதா 
வாகிய சித்திரகுப்தரால் வரம்பெற்றுக் கணித வழியிற் பிரவர்த் 
தித்தனர் . மற்றவரில் பதின்மர் தம் பிராதாக்களாய் அரசு புரி 
யும் சூர்யவர்மா முதலியோரிடத்து மந்திரிகளாகவும் சேனாதி 
பதிகளாகவுமிருந்து வாழ்ந்தனர் . சௌரத்ராக்ஷி , சௌராம் 
பிகாயன் , சௌரவரவாணி , சௌரநிகாமன் , சௌரபலஜீ என் 
னும் மற்ற ஐவரும் தங்கள் பெரிய தாயார் புத்திரர்களைப்போல் 
இராஜரீகத்தை விரும்பித் தவமேற்கொண்டார்கள். 


தவ நிலை . 


தேவ வித்யாதர தும்புரு கருட , கந்தர்வ சித்த கின்னராதி 
கணங்களால் சூழப்பெற்ற பெருமை மிக்க மகமேருகிரிச் சார 


வசன சங்கிரகம் . 


உருரு 


மை 


லில் , நவமணிகளைக் கொரித்துக்கொண்டு கல்லென்றொலித்து 
வரும் சோமசாகர நீரோட்டக்களைப் புறத்த நாய் , மெய்ஞ்ஞான 
நிஷ்டை கூடிய மாதவரும் யோதிகளும் வசிக்கும் சூழல்களை 
யுடைய திவ்ய ஸ்தலத்தில் , தமது தவத்தைத் தொடங்கிப் பஞ் 
சாக்கினி மத்தியில் நின்று கடுந்தவம் புரிகின்ற பஞ்ச சௌர 
ரின் தீரத்தை நோக்கிய திசயித்த உமாமஹேஸ்வரி பரமசிவத் 
துக்கறிவிக்க, அம்மூர்த்தி தமது மாயா சக்தியை எச்சரித்து 
அவர்கள் தவத்தைச் சோதிக்கும்படி செலுத்தினர் . அக்கண 
மே சென்ற மாயை தனது வல்லாபத்தால் பேரிடியுங்கன்மழையு 
மாகப் பொழிந்தும் இராத பைசாசாதி உருவத்தைக்காட் 
டிப்பேதித்தும் இவர்கள் அலக்ஷியமாயிருத்தலைக்கண்டு நாணி 
திவ்ய ஜகன் மோகன சுந்தராங்கிகளாகி முன்னின்று கொண்டு 
ஓ ! மதனாவதாரர்களே ! உங்கள் ரூபலாவண்யத்தைக்கண்டு 
யல்கொண்டு மனம் விண்டு மருவவந்த எங்களை ஆசையோடு 
கட்டியணைத்துக் களிகூரும் : காமசுகந்தாரும் : அவ்வின்பத்தைப் 
பாரும் : இப்பாழுந்தவத்தால் யாது பயன் சேரும் ? மதனாவஸ் 
தை தீரும் : இந்தாரும் எனக் கச்சை நீக்கிக் கதித்தெழுந்த 
கொங்கைகளைக் காட்டிக்கொண்டு அருகில் நெருங்கவும் , பரா 
முகமாய்ப் பசுமரத்தாணி போற் றவநிலையிற்பற்றிய வுள்ளஞ் 
சலியாமையை நோக்கிய மாயை வியப்புற்று சௌ 

( சௌரர்களே ! 
சீராக நுந்தவத்தைச் செய்கின்றமையாற் சீர்க்கணக்கராகுக 
என்றாசி புகன்று பரான்பாற் சென்று நிகழ்ந்ததுரைத்தலும் , 
சிவபரஞ்சுடர் சப்த ரிஷிகளுட்சிறந்த அத்திரிமஹாரிஷியை 
விளித்து , " உம்மை நோக்கித் தவம்புரியும் சௌரர்கட்கு வர 
மளிப்பீராக என்றேவ , அம்மாதவன் இவர்கள் முன் தோன்றி 
" மைந்தர்காள் ! நுந்தவத்திற்குவந்து வரந்தரவந்தேம் ; வேண் 
டுவ கேண்மின் :) 

றுரைப்பச் சௌரர்கள் ஐயனே ! உலகி 
ல்ழியாப்பொருள் புகழொன்று மேயாம் : அதுவும் , ஈகையாளர்க் 
கே எய்தலாவது : அவ்வீகையும் தனமுடையார்க்கே தக்கது ! 
ஆதலின் , யாங்கள் அரசாட்சி புரிய அபேக்ஷித்தன 1 ) மெனப் 
பணிந்து விக்ஞாபிக்க, முனிசிரேஷ்டர் பகர்கின்றனர் . வாரீர் 
சித்ரகுப்தாத்மஜரே ! மஹாகாம்பீரபுரி, நேதாரபுரி , அளகாபுரி , 


என் 


உடுசு ஸ்ரீகருணீகர் புராணம் . 
நளபுரி , அம்சபுரியென்னும் ஐந்து நகரங்களையும் ஆண்டுவரு 
கின்ற வீரசேகரயாஜனன்னும் அரசனுக்கு எண்மர் புதல்விக 
ளுள்ளார் ; அவருள் ஐவரைப்பாணிக்கிரகணம்புரிந்து முந்நூறு 
வருடம் நீவிர் அரசாட்சிபுரிவீராக ” என வரமளிக்கப்பெற்றுத் 
தமது தாயாரின் சமுகத்தை நாடி வந்து கன்றுகண்ட புனிற் 
றாப்போல் மனங்கசிந்துருகும் அன்னவள் திருவடியை முடி 
சூட்டித் தமது தவப்பேற்றைக் கூறலும் , மக்களைப் பெற்ற பயன் 
பெற்ற மங்கை அகமகிழ்ந்து கூறுவாள் : ( புத்திரர்களே ! வீர 
சேகரயாஜனுக்கெண்மர் புத்திரிகளென்று கூறினீரன்றோ ? உங் 
கள் தந்தை பால் வரம் பெற்ற நுமது பிராதாக்கள் மூவருக்கும் 
ஏனை மூன்று கன்னிகைகளையும் மணம்புரிவிக்கப்பேசிச் சகோ 
தரவாஞ்சை குன்றாது நீடூழிவாழ்வீராகுக ” என மொழிந்த 
வாறே அம்மூன்று சோதரருடனும் வீரசேகரயாஜன் அரசு 
வீற்றிருக்கும் இராஜதானியாகிய காம்பீரபுரிக்குச் சென்றனர் . 


முடித்டுதல் , 


ஆகாயமளாவ வளர்ந்து சிக்கிரவாளகிரி போல் வட்டவடி 
வினதாய்ப் பலவகைத் தொழிற் பொறிகளுடன் விளங்கும் மதி 
லும் , பாதலம் வரையிலும் ஆழ்ந்தகன்ற அகழியும் அரணாகப் 
பெற்றுச் சுவர்க்கலோகம் பூமண்டல விசேஷ வளப்பங்களை 
நோக்கவந்திருந்தாற்போல் தோன்றும் காம்பீரபுரிக்கு இவர்கள் 
வருவதை முன்னதாக அத்திரிமஹரிஷியாலுணர்ந்த மன்னவன் 
இரத கஜ துரக பதாதி நால்வகைச் சேனைகளும் புடைசூழப் 
பஞ்சவாத்தியங்களும் உவர்க்கடல் நாண ஒலிப்ப எதிர்சென் 
றழைத்து வந்து பொற்பீடத் திருத்தி சமஸ்தோபசாரமும் புரிந்து 
வந்த காரியத்தை வினாவிப் பெரிதும் மகிழ்ச்சி கொண்டு 
ஆண்மகவில்லையே என்றடைந்த வருத்தத்தை நீக்கி நீவிர் எனக் 
குச்செய்த பேருபகாரம் கருணைச் செய்கையேயாம் : மேலும் 
உமது தவமும் பெரியதன்று , உங்களை மருகராக்கும் எம்முன் 
னோர் தவமே சாலச்சிறந்ததாம் எனக்களிப்புரையாடி இன்றே 
நம் நகாையலங்கரித்து முகூர்த்தம் நிச்சயித்துத் தேசதேசமன் 
எருக்குத் திருமுகமனுப்புக என்று அமைச்சர்களுக் காக்ஞாபித் 


யான் 


வசன சங்கிரகம் .. 

உரு எ 
தவாறே அங்க வங்க கலிங்க காஸ்மீர மகத குகுத மாளவ 
சாளவ முதலாகிய தேசமன்னவர்களும் தத்தம் பரிவார சகிதம் 
வந்து சேரவும் , நிருத்த கீத அப்சரஸ்திரீகள் , திக்குப்பால 
கர் , அஷ்ட வசுக்கள் , ஏனைத் தேவகணங்கள் சுகலரும் எள்ளிட 
இடமில்லையாக வந்து நெருங்கவும் , கித்திரகுப்தர் பாத்னிகள் 
சமேதராய்வந்து வீரசேகரயாஜனுடன் அளவள் நய்க் களிப்புற்று 
வீற்றிருக்குங்காலையில் , விவாகப்பெண்களைச் சேடியர் அலங்க 
ரித்து மண்டபத்திற்சேர்ப்பிக்க சௌரர்கள் எண்மரும் மண 
வுடை தரித்து ஆபரணாலங்கிருதராய் நகர் வலம்புரித்து , வேத 
வேதியர் மந்திரபூர்வம் வளர்த்த ஹோமாக்னியும் திரிமூர்த்திக 
ளும் சான்றாக மங்கலவாய முழங்க நன் முகூர்த்தத்தே திரு , 
மாங்கல்யதாரணம் செய்து லாஜஹோமம் முதலிய சடங் 

டங்குகள் 
முற்றும் நிறைவேற்றிப் பெரியோர்களை வணங்கி ஆசீர்வாதம் 
பெற்ற பின் யாவரும் வீரசேகநயாஜனால் உபசரிக்கப்பெற்றுத் 
தத்தம் யதாஸ்தானத்துக்குச் சென்றனர் . சாம்பவி , உமாவதி , 
முக்திகாந்தா , மயூரகன்னிகா, மீனாவதி , தேனுகாமஹேஸ்வரி ,, 
காமிகாந்தா , இந்திரவரவாணி என்னும் எண்மரும் , அஷ்டலட் 
சுமிகள் போல் அமைந்து தத்தம் நாயகன்மாருடன் உயிருமூட 
லும் போல் ஒற்றுமையுடையவர்களாய் இல்லற தர்மத்துணைவி 
களாய்ச் சுகித்து வாழுநாளில் ஓர் நாள் வீரசேகரயாஜன் மந் 
ரிகளுடன் பின்வருமாறு கூறத்தொடங்கினான் : " என் உயிருக் 
குறுதி பூண்ட உடல்போல் அமைந்து அளவற்ற உயகாரங்க 
ளைப் புரிந்து தேகநிழல்போல் என்னை விட்டு ஒருகணமும் 
நீங்காத அமைச்சர்களே ! உங்கள் கருணைத் துணைகொண்டு 
பகையரசர்களும் முடி வணங்குமாறு செங்கோல் செலுத்திக் 
கீர்த்தியிலும் மிக்கவனானேன் ; அன்றியும் , ஆண்மக்கள் இல்லை 
என்னுங் குறை நீங்கக் குணசிரேஷ்டர்களாகிய எட்டு மருகரை 
யும் பெற்றேன் . இனி இவ்வுலகில் பான் அபேக்ஷிக்கத்தக்க 
தொன்றுமில்லை . பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் அது 
பவித்தவைகளையும் திரும்பப் பார்த்தும் கேட்டும் அநுபவித் 
தும் தினே தினே விருத்தாப்பியமும் வியாதிகளும் மரணமும் 
சமீபிப்பதை ஆழ்ந்து யோசியாமல் , முன்னோர் புகன்ற சாஸ்தி 


33 


உருஅ 

ஸ்ரீகருணீகர் புராணம் . 
ரார்த்தங்களையறிந்தும் , அநித்ய வுலகின் றன்மையைக் கண்டும் 
மூடர்களைப்போல் வீணாள் கழித்துக் கோர நரகத்தில் சேர்வது 
விவேகிகளுக்குத் தகுதியோ ? சின்னாட் சிசுவாகியும் , பால்யயௌ 
வன சேஷ்டைப்பருவமடைந்தும் , பின்பு , தோல் திரைய நரம் 
புகள் எழுந்து தோன்ற மெலிவுற்று நரைமுதிர்ந்த வயோதிகரா 
கின்ற ஆச்சரியம் , உற்றுநோக்குவாரைப்பெற்றால் ஓரிந்திரஜால 
வித்தைபோலாம் ! இனிச் செல்வமோ சொற்பனம்போல் அநித்ய 
மா யிருக்கின்றது ; இவற்றாலென்னத கம் ? சாஸ்திரங்களின் நுட் 
பக் கருத்துகளை உள்ளவா றறிதற்கேற்ற அறிவும் ஆராய்ச்சி 
யும் பெறாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என 
உளறித் திரியும் அவிவேகிகள் யாதோ குழறட்டும் ; விஷயாதிக 
ளில் மனம் செல்லும்படி ஆசை தூண்டி விடும் வரையிலும் நிர்ச் 
சலன சித்தமுண்டாகாதாதலின் , பேராநந்தம் கிடைக்கவேமாட் 
டாது . ஸ்வர்க்காதி போகங்களும் ஒருகாலத்து நசித்தலால் அது 
வும் ஆத்மார்த்தமாகாது . ஊன்றி நோக்கின் சமல் த பிராணிக 
ளும் கர்ம வயத்த தாய்ப் பிறவியையடைகின்றன . இக்கர்மத்தை 
யொழிந்தற்குபாயம் விருப்பும் வெறுப்புமின்றி நிஷ்காம்யமாகக் 
கர்பங்களைச் செய்து ஈஸ்வரார்ப்பணமாக்குதலே எனக்கொண்டு 
சன்மார்க்கநெறி தவமுது கடவுளை ஸ்தோத்தரித்துத் தத்துவ 
ஆராய்ச்சி செய்து அபரோக்ஷ ஞானத்தை யடைந்தோர்க்கே 
மோக்ஷாநந்தம் லபிக்கும் ; இவ்வாறு மோக்ஷமடைவதே ம 
பிறவி பெற்றதற்குப் பயன் . இவவுண்மை யறியாதோர் எலும் 
பைக்கடித்தலால் வரும் தன் பல்லிரத்தத்தை அவ்வென்பினின் 
று வருவதாக நினைத்துக் களிக்கும் தாழ்ந்த மிருகத்தோடொப் 
பர் . என்னோடெதிர்தத சத்துருக்களை வென்று கீர்த்திவஹித்த 
யான் என்னுள்ளத்துக் குடி கொண்ட காமக் குரோத லோப 

மாற்சரியமென்னும் ஆறு பகைவர்களையும் ஜயித்து 
மோக்ஷலோகத்தை என தாகக் கைக்கொள்ளக்கருகித் துறவு 
பூணவிருப்பதால் நீவிர் இதனைமது விடைகொடுப்பதுடன் 
என் மருகரையும் என்போலவே நினைத்துச் சகாயம் புரிவீர்க 

என்னும் அரசனுட்குறிப்பையுணர்ந்து " விவேகிகளின் 
மேலான இயற்கை இதுவே ; உமது மருகர்கள் உம்மைவிடவல்ல 


மோக மத 


ளாக 


வசன சங்கரகயா 


வர்களாய் இம்மாநிலம் புரக்கும் செங்கோன் மன்னரே ஆயினும், 
தங்களைப் பிரிகின்றோமென்னும் எண்ணமொன்று எம்முள்ளத் 
தைத் துளையாநின்றது ” எனக் கவலையுடன் மொழியக்கேட்ட 
நிருபன் , “ சேர்க்கை , பழக்கம் , உணர்ச்சியொத்தல் என்னும் 
சிநேக வுறுப்புக்கள் மூன்றில் உணர்ச்சியொத்தலொன்றே பிர 
தானம் ஆதலால் , எங்கிருப்பினும் நமது சிநேகம் அன்போடு 
கலந்து நன்கு நிலவுமெனக்கூறிக் கங்கை முதலிய புண்ய தீர்த் 
தங்களால் மஞ்சனமாட்டி , அத்திரி மஹரிஷிபால் வரம்பெற்ற 
பஞ்ச சௌரருக்கும் நன் முகூர்த்தத்தே கிரீடஞ்சூட்டி ஆசீர் 
வதித்து மகிழ்வுடன் அவர்களை ஏகாந்த ஸ்தானத்திற்கிட்டுக் 
கொண்டுபோய் அரச நீதி கூறத்தொடங்கி " விற்பன்னர்களே ! 
அநந்தம் சாஸ்திரங்கள் பயின்றும் அவற்றின் உண்மைகளை 
உலகவியற்கைகளுடன் சம்பந்தப்படுத்தி அறியும் அநுபவம் 
பெறாவிடிற் பயன் கொடா , மது முதலியன உண்பதாலும் , 
திகைப்பூடுபோல்வன ஸ்பரிசித்தலாலும் மனிதர் புத்தியை மயக் 
குதல் போலத் திரவியமும் காண்போர் புத்தியை மாற்றும் 
சக்தி பொருந்தியது . அச்செல்வம் அஸ்திரமானதென்று 
பெரியோர்களுள்ளத்திற் பதிந்திருக்குமாதலாற் பொருள் பெற்ற 
நிமிஷமுதல் கீர்த்திக்குரிய பரோபகாரங்களைச் செய்து பயன் 
பெறுவார்கள் . யௌவனமும் அழகும் அரசாட்சியும் தனித்தனி 
யுடையார்க்குக் கர்வத்தால் பலதிங்குகளுண்டாமெனின் , அம் 
மூன்று முடையார்க்கு வருவனவற்றை யுணர்ந்து கொள்ளுங்கள் . 
மரக்கிளைகளுமன்றோ பழம் நிறையுந்தோறும் தலைவணங்குகின் 
றன . ஆண்சிங்கம் போல்பவர்களே ! அரசாட்சியை ஒரு தே 
ராகவும் நற்குண அமைச்சர்களை அச்சாணியாகவும் உவமிக்க 
லாம் ; ஆதலால் எப்போதும் விவேகிகளான மந்திரிகள் சொல் 
லுங்கடுஞ்சொல்லையும் இன்பமாக ஏற்று , எதிரிகளின் பலாபலம் , 
ஸ்தானபலம் , காலபலங்களை ஆராய்ந்து காரியத்தைத் தொடங் 
கிச் சைனியத்தைப் பெருக்கிக் குடிகளின் நன்மையில் கண்ணுங் 
கருத்தும் வைத்துச் செங்கோலரசொன்னும் அழியாப்பெயர் 
படைப்பீர்களாக , குடிகள் கஷ்டமுற வரிவாங்குங் கொடிய 
அரசன் எத்துணை பலசாலியாயினும் சீக்கிரம் கேடுண்பன் ; 


உ சு . 


ஸ்ரீகருணீகர் புராணம்: 
நியாயவழியிற் சிறிது தவறினும் நரகத்தில் மூழ்குவன் . அர 
சன் என்பவன் எத்தகையன் ? பிரஜைகளுக்குற்ற அடிமைத் 
தொழில் புரிந்து அவர்கள் தரும் கைக்கூலியால் ஜீவிக்கின்ற 
ஒரு தொண்டனேயன்றி அவனுக்குள தாம் பெருமை யாது ? 
பெருமையெல்லாம் அவனது உபகாரகுணத்தினாலேயாகின்றது. 
உயர்ந்த குடியிற் பிறந்தவர்கள் சாம பேத தான தண்டமென் 
னும் சதுர்விதோபாயங்களைச் சமயா நுசாரம் அநுஷ்டித்துக் 
கீர்த்தியின் மீதே கண்வைத்துத் தம்முயிர்போல் மன்னுயிரை 
யும் பாவித்தொழுகுவர் . அரசனாவது வெகு துர்லபம் ஆகை 
யால் , உலகத்தை நெடுங்காலம் தலம் புரிந்து பெற்ற ஓராண்மக 
வைப்போல் பாதுகாத்தல் வேண்டும் . சைன்ய பலத்தினும் 
தனது பிரஜைகளின் நன்குமதிப்பே அரசனுக்கு வெற்றி தரு 
வது ” என இராஜ நீதிகளையுரைத்துத் தவவழியிற் சென்றான் . 
பஞ்ச சௌரர்களும் தம் பிராதாக்களையும் உடன் கொண்டு அப் 
பூமியை அரசாண்டு வருங்கால் ஒவ்வொருவர்க்கும் எண்மராக 
அறுபத்து நான்கு புத்திரர்கள் பிறந்தனர். அவர்களுக்கு 
ஞான முநிவர் குலகுருவாகவிருந்து வேதசாஸ்திர புராணேதி 
காசங்களை ஐயந்திரிபின்றியுணர்த்தினர் . 

தலதெறி நிறுவுதல் . 
ஞான முநிவர் பின்னும் அம்மைந்தர்க்கு நான்காம் வேதமா 
கிய அதர்வணத்துச் சூரியசாகைச் சௌரமான சூத்திரவிதிகளை 
உரிமையாற்கைக்கொள்ளுமாறுபதேசித்து அவ்வாறே அவர்கள் 
நடந்து வருங்காலத்தில் , ஆபஸ்தம்பர் , ஆஸ்வலாயனர் , திராம் 
யாயனர் , காத்யாயனர் , போதாயனர் , வைகானசர் என்னும் ஆறு 
முநிவரும் ஞான மஹரிஷி பால்வந்து எமது சூத்திரங்களை இச் 
சௌரரும் கைக்கொள்ளச் செய்கவென , ஞான மாதவர் சொல் 
வார் : " ருக் முதலிய மூன்று வேதங்களிலும் ஸ்ரௌத சாகாபா 
கங்களில் வேற்றுமையிருத்தல்போல அதர்வணத்திலும் சூரிய 
நாமத்தால் சூட்டப்பெற்ற பதினெட்டுக் கண்டங்களையுடைய 
சாகை யிருக்கின்றது . அதனையும் சௌரமான சூத்திரத்தை 
யும் முன்னமே சூரியபகவான் தன் புத்திரராகிய சித்திரகுப்த 
ருக்குக் கொடுத்திருப்பதால் அவரது குல புத்திரர்களாகிய இவர் 


வசன சங்கிரகம் . 


உ.சு 


கட்கும் அது உரிமை பெற்றுளது ; ஆயிலும் , உங்கள் ஷட் 
சூத்திரங்களையும் சௌரமான விதிப்பிரகாரம் இவர்கள் ஆமோ 
தித்து ஸ்வதர்ம கர்மா நஷ்டான பரராய்வாழ்க ” என்முக்ஞாபித்த 
வண்ணமே அச்சூத்திரங்களைத் தழுவி யொழுகுவாராயினர், 
இவர்கள் அநுசரிக்கவேண்டிய சோடசக்ரியைகளையும் இன்ன 
தென ஞானமஹரிஷி வரையறுத்தனர் . அவற்றைச் சீர்கருணீக 
புராண அபேந்தத்தில் காண்க. இவ்வறுபத்து நால்வரும் 
திருக்கேதாரத்தில் புலஸ்தியமஹரிஷி கோத்திரமும் போதாயன 
சூத்திரமும் படைத்த சோமயாஜவேதியராம் சங்கரசோமயாஜ 
ரது புதல்விகள் அறுபத்து நால்வரையும் மணம் புரிந்து சுக 
மாய் வாழ்ந்தனர் . 

காஞ்சி புகுதல் . 
தெண்ணீர் வயற் றொண்டநன்னாடு சான்றோருடைந்து 
என மூதாட்டியாற் புகழப் பெற்றதும் , கல்வியும், செல்வமும் 
வாய்ந்த மஹனீயர்களின் வாசஸ்தானமானதுமாகிய தொண்ட 
மண்டலத்திற் காஞ்சிபுரம் என்பது , புவிமகளின் இடையிலொ 
ளிவிட்டிலங்கும் * காஞ்சியே போல்வது . ஸ்ரீ ஏகாம்பர நாதர் 
காமாட்சியம்மையின் முலைச்சுவடுபொலியும் புயத்துடன் காட்சி 
தருவதும் , பல அற்புதங்களைப்படைந்ததும் , சொன்னவண்ணஞ் 
செய்தபெருமாள் திருமழிசையாழ்வாரன் புக்கெளினாத் திரங்கிய 
ஸ்தலமாவதும் , நகரீஷு காஞ்சி எனச் சிறப்பிக்கப்பெற்று 
முக்திக்ஷேத்திரம் ஏழனுள் ஒன்றாகியதும் அத்தின்யதேசம 
யென்னில் அதன் பெருமை நம்மாற் சொல்லத்தக்கதோ ? இந்தக 
ரில் , மநுநெறிதவறாது அரசுபுரியும் சென்னி சோழனென்னும் 
வேந்தன் ஒருநாள் வேடர்குழாத்துடன் இமாசலம் வரையிலும் 
போய் வேட்டையாடிக் களைப்புற்றுப் பசியால் மெலிந்து அங் 
குள்ள சஞ்சலமஹரிஷியின் ஆசிரமத்தையடைந்து பசிநோய் 
தணிக்குமாறு பிரார்த்திப்ப , அம்முநீந்திரர் தமது மனைவியாம் 
மாங்கனி என்பாள் பாலுள்ள அக்ஷய பாத்திரத்தினாலே ஷட்ருசி 
யோடு கூடிய போஜனமிட்டுபசரிக்கவுண்டு , அம்மஹரிஷியின் பா 
தத்திற் பணிந்து பலவாறு துதித்து ஓர்மொழி பகர்வானாயினன் : 

* மாதரிடையிலணியும் இருகோவைமணி . , 


உசு . 


ஸ்ரீகருணீகர் புராணம் 
* முநிவர்ய ! இப்பாத்திரம் ஈஷணாத்திரயாபேக்ஷையற்ற வுமக் 
கேன் ? எனக்களிப்பீரேல் என்னை நாடி வரும் பல்லோர்க்கும் 
அன்னமளித்து உமது பெரும்புகழை வளர்த்துவருவேன் ” என 
மொழிவதுகேட்டு ஆசைக்கோரளவில்லை என்பது கருதி நகைத் 
துச் சஞ்சலமஹரிஷி உரைப்பார் : “ வாராய் வேந்தே ! ஷீராப் 
தியைத் தேவர்கள் கடைந்த காலத்தே பிறந்த வடவாமுகாக் 
கினியே யுருவாகி யுதித்த இவளோடு தோன்றிய இவ்வக்ஷய 
பாத்திரம் பிறர்க்குத் தரத்தக்கதன்று ; எட்டாக்கனிக்குக் கொட் 
டாவிட்டாவதென்ன ? செல்வாயாக என , மன்னவன் கோபதீப் 
தனாகி இதனைக் கைக்கொண்டன்றிச் செல்வேனல்லேன் என்னும் 
ஹடத்தால் வில்லில் கூரிய பாணங்களை அநுசந்தித்து அம் 
மாதவன் மீது பிரயோகிக்க , முநிபுங்கவர் பொமுராய் , நெருப் 
பெழவிழித்து மனையாளைக் குறிப்பால் நோக்க , அவள் பெருஞ் 
சினமுற்று வடவாமுகாக்கினி உருவங்கொண்டு அரசனைச் சேனா 
சமூகத்துடன் வளைந்து தகிக்கலுற்றனள் . அக்காலாக்னியின் 
கொடுமைக்கஞ்சி உயிர் பிழைத்தால் போதும் என விரைந்தோடி 
வேறோராதரவுங்காணாது இன்றே நமக்கு மரணநாள் என்னு 
நம்பிக்கையால் வருந்தும் மன்னவன்முன் அவ்விடத்துத் திருக் 
கோவில்கொண்டெழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மஹா இலக்குமி பிர 
சன்னமாய் “ அரச ! அஞ்சேல் ! வசிஷ்டரால் விஸ்வாமித்திரர் 
பட்ட கஷ்டத்திற்கு இரண்டாவதாக இத்துன்பத்தை நின் 
னெண்ணம் வருவித்தது ; ஆசையால் வரும் அநர்த்தங்களை 
அநுபவித்தனையன்றோ? இத்தீயின் வெம்மை யாரேனும் தவ 
சிரேஷ்டரால் நீங்குந் துணையும் என்னாலயத்துள் இருப்பாயாக 
என்றிட்டுக்கொண்டுபோகச் சேனாதிபர் நம் அண்ணலுக்கரு 
ளும் அருந்தவர் யாவர் ? எனத் திகைப்புற்றுக் கானகமெங்குந் 
தேடி ஞானமுநிவரைக் கண்ணுற்றுச் சாஷ்டாங்க நமஸ்காரம் 
புரிந்து நிகழ்ந்தன கூறிக் குறையிரப்ப , முநிவரர் உடன்பட் 
டுத் தம் தபோபலத்தாற் பெருமழை பெய்வித்து அவ்வடவைத் 
தீயின் வெப்பத்தை நிவர்த்திசெய்து அரசனைக் கருணை கூர்ந்து 
ஆசீர்வதிக்க , " பிராண சங்கடத்தினின்று நீக்கிப் புனர் ஜன்மம் 
தந்த புருஷோத்தமரே ! தங்கள் உபகாரத்துக்குப் பிரதியுப 


வசன சங்கிரகம் . 


உசுட்ட 


காரம் யாதுளது ? தங்கள் திருவடிக்கமலங்களைச் சதாசேவித் 
தலே அடியேன் செய்யும் சீரிய கைம்மாறு ஆதனின், என்னைத் 
தன்யனாக்க எனது நகரமாம் காஞ்சிபுரிக்குத் தேவரீர் எழுந் 
தருள்க ” எனக்கூறும் நிருபனை அன்புடன் கடாக்ஷித்து , “ சூரிய 
வம்சத்தோன்றலே ! யாங்கள் இல்லறம் இழிவென அகன்று 
ஆரண்யத்தில் காய்கனி கந்தமூலா திகளைப் பசிதீருமளவுண்டு 
வசித்து வினையின் வந்ததும் வினைக்கு விளைவாயதுமான இவ் 
வுடற்சுமை என்று கழிந்து பிராரப்தம் தொலையுமோ ? என்றெ 
திர் நோக்கி யிருப்போமாதலின் , எமக்கு நகரவாசம் நரகவாச 
சமானமே ” என மறுக்கவும் கேளாது “ ஐயனே ! என்னை நன்றி 
கொன்ற பாவத்தின் கையிலொப்புவிப்பது நலமன்று ; இப்பா 
தங்களே அடியனேற்குற்ற துணை ” எனத் திருவடிகளைப் பற் 
றிக்கொண்டு விம்மியழுவதை நோக்கிய மு.நிபுங்கவர் சற்றாலோ 
சித்து “ ஒன்றுரைக்கின்றோம் கேள் ; என் மாணாக்கர்களும் , 
அணுத்தனையும் கணி தம் விடாத ஆண்மையோரும், அளவற்ற 
கலைக்ஞானக் கடலை நாவாற் பருகித் தேக்கிடுவோரும், சூரியன் 
மரபில் சித்திரகுப்த பௌத்திரரும் ஆகிய கருணீகர் அறுபா 
னால்வருளர் ; அவர்களை எம்மைப் போற் பாவித்து , எனக்குச் 
செய்யவிருக்கும் சபள் த வுபகாரங்களையும் அவர்கட்குச் செய் 
வையாயின் அஃதே சாலும் என , அரசன் அதற்குடம்பட்ட 
தால் அவ்வறுபானால் வரையும் தூதுவரால் அழைப்பித்து நடக் 
தவற்றைக் கூறி அவர்களுடன் ஞானமாதவனும் , அரசனும் 
பரிவாரசகிதம் காஞ்சிநகர் புகுந்து ஸ்ரீகாமாட்சியம்மை ஏகாம்ப 
பேராசுரரையும் , திருவெஃகா முதலிய திருப்பதிகளில் ஸ்ரீம ஹா 
விஷ்ணுவையும் சேவித்துக்கொண்டு அங்காட்டிலும் சோழமண் 
டலத்துமுள்ள மற்ற சிவாலய விஷ்ணுவாலயங்கள் முற்றும் 
தரிசித்துத் திரும்பிக் காஞ்சி நகர் வந்து சேர்ந்தனர் . 


சி 


20) 


ஆதீனம் நல்கல் . 


பின்பு சென்னிமன்னவன் ஞான மஹரிஷியை நோக்கி 
இச்சீர்கருணீகர் அறுபத்து நால்வருக்கும் எனது தேசத்தில் 
அறுபத்து நான்கு ஆதீன அக்ராரங்களும் , உபகிராமம் , மானி 


ஸ்ரீ கருணீகர் புராணம் . 
யம் , கணக்கெழுதுந்தொழிலும் , மந்திரி சம்பிரதி முதலாம் உத் 
யோகங்களும் கொடுக்கக் கருதுகின்றேனென்று விண்ணப்பித்து 
முதன் மந்திரியாகிய துலாபாரமண்டபம் கனகராயரை அழைத் 
துப் பாலியாற்றின் இருகரைப் புறங்களிலுமுள்ள ஆதியூர் முத 
லிய அறுபத்து நான்கு நகரங்களையும் செப்பேட்டுச் சாசன 
பூர்வம் இவர்கட்குத் தருகவென்றாக்ஞாபிக்க , அவ்வாறே சாலீ 
வாஹன சகாப்தம் சுக - ல் தந்தனர் . காஞ்சி நகரத்திற் குடியே 
றிய அக்காலத்தில் அங்கே கருணீகர்க்கமைத்த சித்திரகுப்தரா 
லயமும் , திருத்தணிகையில் சரவணப்பொய்கைக்கு வடபாரிசத் 
தில் கருணீகர் மண்டபமும் , சமாதியும் இன்னும் சிறப்போடு 
விளங்குகின்றன . சென்னிச்சோழனுதவிய அறுபத்து நான்கு 
தலைக்கிராமங்களும் அவற்றிற்குரிய கோத்திரத்தார்களின் சூத் 
திரமின்னது உபக்கிராமங்களித்சனை யென்பதும் பின்வரும் 
ஜாபிதாவினால் அறியலாகும் . 

இவ்வகை ஆதீனம் பெற்ற கருணீகர்களைத் தன் சமுகத்தில் 
எற்ற உத்தியோகத்திலமர்த்திப் பக்ஷத்துடன் பராமரித்து வரும் 
மன்னவனுக்கு இவர்களின் வம்சாவளியைவிளக்கி , இவர்கட்கு 
போருமலை, கங்காநதி , காம்பீலி நாடு , ஓதனபுரநகர் , தாமரை 
மாலை , பச்சைக்குதிரை , வெள்ளையானை , அன்னத்துவசம் , வேத் 
முரசு , கருணீகராணை என்பவற்றைத் தசாங்கமாகத் தந்து , 
ஸ்ரீ மஹாலஷ்மி யுத்தரவு இம்மேம்பாட்டுக்குக் காரணமாயிற் 
றாதலால் அத்தேவியைப் பொதுவில் குல தெய்வமாகக்கொள்க 
வென்று ஆக்ஞாயித்து ஆசீர்வதித்து விடைபெற்றுக்கொண்டு 
ஞானமுநிவர் தமதிருக்கையெய்தினர் . 

பிற்கால சரித்திரம் . 
ஸ்ரீகருணீகர் இவ்விதம் வாழ்ந்திருக்கும் நாளில் அத்துண் 
டீர தேயத்தில் ஓர் துர்க்காதேவி கொள்ளை வியாதியாக ஆவிற்ப 
வித்து பிரஜைகளை நலிவு செய்வதனால் நாடு பாழ்படுவதை 
யறிந்த அரசன் மந்திரிகளுடன் யோசித்து மாந்த்ரீக சாஸ்திர 
விற்பன்னர் யாரேனும் இத்துர்க்கையைப் பரிகரிப்பாராயின் 
அவர்கட்குத் தக்க சன்மானம் தரப்படுமென்று விளம்பரஞ் 


வசன சங்கிரகம் . 


உகாரு 


செய்ய , எழுவர் கருணீகர் துணிந்து தம்மால் அவ்வாறு செய்ய 
இயலுமென்று கூறிச்சென்று அதர்வணவேதப் பிரயோகத் 
தால் துர்க்காதேவியின் காலிற் சரடு பூட்டி : விலங்கிட்டனர் .. 
அத்துர்க்கையின் பயம் எவ்வெவ்வூரில் தவிர்ந்ததாக ஏற்படுமோ 
அவ்வூர்களிலெல்லாம் இவர்கட்கு மான்யமும் வேண்டிய திரவி 
யமும் வழங்கி இராஜன் நன்குமதித்தனன் , தன்னை விலங்கு. 
பூட்டியதால் துர்க்கை சினந்து " கருணீகர்களே ! நீவிர் தெய்வ 
மாகிய என்னை மதியாது செய்த இச்செய்கை நுமது பிராம்ஹ 
ணத்துவத்தாலன்சே நிகழ்ந்தது ; ஆனது பற்றிச் சூத்ரத்வ 
மெய்துக நுங்குலம் ” எனச்சபிக்க, “ ஹே ! துர்க்காய் ! நின் 
சாபத்தை அஞ்சி நின்னை விடுவிப்போமென்று சொப்பனத்தும் 
நினையாதே ” என இவர்களில் மூவர் மொழிந்து செல்ல ஏனை: 
நால்வர் வணக்கத்தோடு “ அம்மணி ! இச்சாப விமோசனகாலஞ் 
சாற்றுக ” எனலும் , யாமளை சினந்தணிந்து “ ஆயிரவருடங்கட் 
குப் பின் இச்சாபம் நும்மை விட்டொழியும் ” என்று செப்பி 
னள் . 


இச்செய்தி தெரிந்து அரசன் , இந்நால்வரின் வம்சாபிமான 
குணத்தை மெய்ச்சி ஒருவரைந்தன் முதன் மந்திரியாகவும் மற் 
றொருவரைத் தளகர்ததராகவும் இன்னொருவரைத் தர்மபரிபா 
லன கர்த்தராகவும் பின்னொருவரைப் பிராம்ஹணரையும் அவர் 
களது யக்ஞ கார்யாதிகளையும் மேல் விசாரணை புரிபவராகவும் 
நியமித்தனன் . மற்றொருநாள் தன தேசவளங்களைப் பார்த்து . 
வரும்பொருட்டு அரசன் புறப்பட்டு உத்திரமேரூரிலிருக்கும் 
கருணீகரின் அரண்மனை ட் புறத்தே நின்று இம்மாளிகையிலி 
ருப்பவர் யாரென வினாவித் துர்க்கைக்கு விலங்கிட்டவருள் ஒரு 
வராம் இவரென்றறிந்து அவரை இங்கழைமின் எனத் தூதர் 
சென்றுரைத்ததற்கு அக்கருணீகர் மமதையுடன் " அகாலத்தில் 
அரசனுக்கு இங்கு யாதுகாரியம் செல்க ” 

வென்ற வார்த்தை 
கேட்டுக் கடுங்கோபமடைந்து " இம்மாளிகையை இடித்து நிரவிக் 
குளமாக்கி அவரையும் பிடித்துச் சிறையிடுக ” என்முக்ரோசமாக 
மொழிந்து செல்ல , அவ்வாறே ஏவலர் செய்தனர் . பின்னும் 

34 


2. For fir 


ஸ்ரீகருணீகர் புராணம் . 
க்கருணீகர்க்குள்ள கர்வம் , துர்க்கையையே மன்னிப்புக்கே 
ளாத ஏனை இருவர்க்குமிருக்குமல்லவா வென்று கருதி அவர்க 
ளும் என் நாட்டில் கணிதத்தொழில் புரியக்கூடாதென்று கட் 
டளையிட்டு அம்மூவரின் ஆதீன உரிமை யுத்யோகங்களைத் தன் 
பால் மந்திரியாகவிருக்கும் கருணீகர் குமாரனாம் சோழப்பிரியன் 
என்பவனுக்கும் , தளகர்த்தன் மகனாம் சர்வப்பிரியனுக்கும் , தர்ம 
பரிபாலன கர்த்தன் புதல்வனாம் தர்மப் பிரியனுக்கும், வேத 
விசாரணாதிபன் புத்திரனாம் மஹாஜனப் பிரியனுக்கும் கொடுத் 


தனன் . 


சென்னிச்சோழன் திரும்பிக் காஞ்சிக்கு வந்தபின் , சிறைப் 
பட்ட மூன்று கருணீகரும் முறையிட்டு மன்னிப்புக்கேட்டுக் 
கொண்டதால் மனமிரங்கி நீங்கள் உமது மந்திரஜப் மமதையால் 
எம்மை அவமதித்தீர்கள் ஆகலின் உம்முடைய ஆதீனத்தை நீக் 
கினோம் . அத்துர்க்காதேவி பந்தனத்திற்காக வழங்கிய மானி 
யத்தைக்கொண்டு ஜீவிப்பீர்களாக எனச் சிறை விடுத்தனன்.. 
துர்க்கையைக் காலிற் சரடுபூட்டி விலங்கிட்ட காரணம் பற்றி 
அவ்வேழு கோத்திரத்தாரும் சரட்டுக்கருணீகர் எனப் பட்ட 
னர் . இவ்வறுபத்து நான்கு அகரங்களைப் பின் வந்த அரசர் 
மேல் நாடு கீழ்நாடு எனப் பகுத்தமையால் அப்பிரிவுகளிலிருந் 
தோர் மேல்நாட்டுக் காணீகர் , சீழ்நாட்டுக் கருணீகரொன 
இருதிறப்பட்டனர் . 


பின் ஓர் காலத்து மேல் நாட்டார் வகுப்பைச் சார்ந்த சில 
கருணீகமாதர்கள் தடாகத்தில் ஸ்நாநஞ்செய்துவர அவர்களை 
வழியிற்கண்ட அரசன் “ நீங்கள் எவ்வூரிலிருப்பவர்கள் ? ” என்று 

னாவ , அம்மங்கையர் அரசனோடு பேச வெட்கித் தங்கள் வம்ச 
மின்னதெனக் கைஜாடைசெய்ய , இவர்களிவ்வாறு செய்த கார 
ணம் யாதென மந் திரியைக் கேட்க , அவன் , இவர்கள் கைகாட்டிக் 
கருணீகர் என்று செப்பினான் . அதேகாரணமாகக் கைகாட்டிக் 
கருணீகரெனச் சிலர் பெயர் பெற்றனர் . 


வசன சங்கிரகம் . 


உகாள 


சீர்கருணீக வம்சப்ரபாவம் . 


இக்கருணீக வட்சப் பிரபாவம் முன்னோர்களால் உரைக்கப் 
பட்டபடியே சுருங்கக் கூறுகின்றோம் . இன்னம்பூரில் சிவால 
யக்கணக்கராய ஒருவரின் கணக்கில் தப்பிதம் கண்டு அரசன் 
உறுக்கி விசாரிக்கப் பரமசிவமே ஓர் கருணீகச்சிறுவராய் வந்து 
ஏற்ற சமாதானங்கூறி அக்கருணீகரை இரக்ஷித்தனர் என இன் 
னம்பூர்ப் புராணம் மொழிகின்றது . கடைச்சங்கப் புலவருட் 
டலை வராம் நக்கீரரும் , மணிமேகலை என்னும் தமிழ்ப்பெருங்காப் 
பிய ஆசிரியராம் சீத்தலைச் சாத்தரும் , அறுபான் மூன்று சிவ 
னடியாருள் ஒருவராம் குலச்சிறையாரும் இம்மரபினரே என் 
நமது புராணம் கூறுகின்றது . இவ்வம்சத்தலைவர் சித்திரகுப்த 
ராதலின் அவரது ஜயந்தியாகிய சித்திராபூர்ணிமை எல்லாக் 
குலத்தினரைப் பார்க்கினும் நமக்குரிய விசேட விரதமாகின்றது . 
அக்காலத்தில் ஓலை எழுத்தாணிசகிதம் சித்திரகுப்தரைப் பிர 
தமை யிலக்கி ஆவாகனிந்துப்பூஜிந்து நவதான்யம் , பாதுகை , 
குடை , தானமுதவி பிராம்மணருக்கு அன்னதானந் தந்து 
வழிபடு வோர்கள் அக்கடவுள் கிருபையால் யம தண்டனையி 
னின்றும் நிவர்த்திக்கப் பெறுவர் . கருணீகர் எழுதுந் தொழி 
லாந் பிள்ளைப்பட்டம் பெற்றாற் போல் விநாயகரும் பாரத கதை 
யை எழுதி அப்பெயரைர சூடினர் . கருணீகரெடுக்கும் எழுத் 
தாணியே உலகினர்க்குறுதிதரும் பெரும் படையாகும் . கட 
லினளவறிந்து கப்பலோட்டுவர் மீகாமர் ; கலைநூற் கடலினள 
ணர்ந்து உலக வியல்பை நடத்தலால் இவர்களையும் கலாசாகர 
மீகாமான்னலாமே ! சில நூற்றண்டுகட்கு முன்னுண்டாகிய 
வலங்கை இடங்கைச் சாதி விாேதத்தில் அரசரும் அந்தண 
ரும் போலத் தாமும் பொதுவாக நின்றோர் இம்மரபினரே ! 

வர்களின் கணக்கில் ஞாபகார்த்தம் கட்டப்படும் சிறுகயிறு 
உலக மாதர்களின் திருமாங்கல்யக் கயிறென்னலாம் ! இவர்க 
ளெழுதும் ஏட்டால் யாவர்புகழும் அடங்குமாயினும் இவர்கள் 
புகழை . எழுதப்புகின் ஏடிடங் கொள்ளுமோ ? செய்க்கன் றி 
மறவாமை , தம்மோடெதிர்த்தோர்க்கு எய்தும் இடர்கண்டிரங் 


உ சு அ 

ஸ்ரீகருணீகர் புராணம் 
கல் , சத்துருக்களின் பலாபலமறிந்து பகை நீக்கல் முதலிய 
சுபாவ குணத்தினால் மேம்படுவோரும் இக்கருணீகபோ . இன் 
னன பல பெருமை வாய்ந்த ஸ்ரீகருணீகவம்சத்தினர் யாவரும் 
தத்தம் குல தர்மநெறி விடாது பல்லூழிகாலம் வாழ்க . சுபம் , 
சுபம் , சுபம் . 


முற்றிற்று . 


... 


பின்வரும் கோத்திரத்திற் சிலர் வகுப்புகள் . 


- 


1. ஆதியூர் - இளம்போ தழகியார். 
2. காட்டூர்-- அப்பாண்டார் . 
3. மகேந்திரபாடி - வாரசின்னார் . 
4. பெருமுளசை - நாயகனார் . 
5. கோழிப்பதாகை - நாகதேவர் . 
வை இப்பிராந்தங்களிலுள்ள ஊஞ்சல் பாட்டிற் 


கண்டவை . 


ஆதீனச் சருக்கத்திற்கண்டபடி ஸ்ரீகருணீக வம்ஸத்தவர் 

களின் கோத்திர சூத்திராதிகளின் ஜாபிதா. 


COC 


வரிசை 
நெம்பர் 
. 


அக்ராரப் பெயர் . 


199பூன் 


கோத்திரங்கள் 


கள். 


வேதங்கள் 


சூத் 


1 ஆதியூர் 


6+ அத்திரி மஹாரிஷி 


2 ஸ்ரீபுருஷமங்கலம் 


32 அலாசல மஹரிஷி 


3 பெரும்பூதூர் 


...120 காத்யாயன மஹரிஷி 


4 கொற்றப்பாகை 


32 நிரந்க மஹரிஷி 


5 வெண்குளத்தூர் 


64 | அஞ்சலி மஹரிஷி 
80 அகத்திய மஹரிஷி 


ஆபஸ்தம்பம் 
. 


யஜுர் 
வேதம் 
. 


6 உத்திரம் பேரூர் 


7 | வடமதுரை 


32 குரவ மஹரி ... 


8 புதுப்பாகை ... 


... 64 வகிர்த மஹரிஷி 


9 மணிமங்கலம் 


80 ஆங்கீரச மஹரிஷி 


10 சோமங்கலம் 


64 அஷ்டகோண மஹரிஷி 


ஆக அக்ராரம் 10 - க்கு 632 


கோத்திரம் 10 . 


1 


1 


1 புலிப்பாகை ... 


62 வியாக்கிரமபாத மஹரிஷி 


2 சதுர்வேதமங்கலம் 


488 


வாமதேவ மஹரிஷி 


தினையனேரி... 


64 பிருகு மஹரிஷி 


ஆஸ்வலாயனம். 


? 


4 / மெதுவூர் 


32 பிருங்கி மஹரிஷி 


5 புண்ணியம் 


64 / கௌதம மஹரிஷி 


நாகருணீகர் புராணம் 


வரிசை நெம்பர். 


அக்ராரப் பெயர் . 


உபகிரா 


மங்கள் 


கோத்திரங்கள் . 


சூத்திரங் 


கள். 


வேதங்கள் 


6 வேப்பத்தூர் ... 


64 அருளாள மஹரிஷி 


64 | துன்முக மஹரிஷி 


7 நின்றவூர் 
8 போளிபூர் 


80 பராசர மஹரிஷி 


ஆஸ்வலாயனம். 


க்வேதம் 
. 


9. ஆற்றுப்பாகை 


32 சிறுவ மஹரிஷி .. 


10 சோமட்டை ...... 


32 ஆதிமுனி ரிஷி .. 


11 கோயம் பேறூர் 


108 


தூருவாச மஹரிஷி 


ஆக அக்ராரம் 11 - க்கு 1090 


கோத்திரம் 11 . 


1 


1 


1 ) வானவன்மாதேவி 


32 வேதவியாசமஹரிஷி 


2 | வாயலூர் 


32 பாதலோசன மஹரிஷி ... 


3 காவணிமங்கலம் 


64 சனற்குமார மஹரிஷி 


4 நெல்வாயல் 


108 சமதக்கினி மஹரிஷி 


5 திருவெண்ணெய்நல்லூர் 80 சல்ய மஹரிஷி .... 


6 


வல்லம் 


32 திவ்யாங்க மஹரிஷி 


" 
: 


திராஹ்யாயனம். 


சாமவேதம். 


7 | வேளூர் 


32 சீரமுனி 


8 நெல்வேளைச்சேரி 


32 கலிப மஹரிஷி .... 


9 நென்மேலி 


32 கௌட மஹரிஷி 


10 பையனூர் 


32 செய மஹரிஷி . 


11 ) பரமேஸ்வரமங்கலம் ... 32 பதஞ்சலி 


ஆக அக்ராரம் 11 - க்கு 508 


கோத்திரம் 11 . 


1 


1 


உஎக 


அக்ரார , கோத்திர , சூத்திர ஜாபிதா. 


பாகு 


கோத்திரங்கள் , 


வரிசை செம்பர். 


Lb... 


சூத்திரங் கள். 


அக்ராரப் பெயர் . 


வேதங்கள் 


1 | திருநின்றவூர் 


120 மு - சி.பி .16 ச மஹரிஷி 


2 சேரியூர் 


( H1 - சிவயோக !opam I m 


1 


3 புல்வேளூர் 


32 சுகரியி 


4 பருந்தூர் 


32 புயங்க மஹரிஷ 


5 மாசேந்திரபாடி 


120 காசிபரிஷி 


6 இலைக்காட்டூர் 


( i •1 ) சூகரிஷ 


போதாயனம். 


சாமவேதம். 


7 பட்டாலம் 


80 கோமு 


8 ஆதம்பாரை ... 


200 நாபத மஹய 


(14, , விசுவாமித்திர மஹரிஷ .. 


9 உந்திரன் மேரூர் 


120 மீனவ மஹராரிஷி 


10 | நல்லூர் 


11 கோழிப்பதாகை 


80 பரத்துவாச மஊரிஷ 


ப 


1 


1 


ஆக அத்ரகாரம் 11.க்கு 9705 


கோத்திரம் 11 . 


1 பொமுளசை 


61 


கபில மஹரிஷி ... 


30 


2 வளவன்மாதேவி 


கண்னுவ மஹரிஷி 


80 


3 | மூதூர் 


லாடமாமுநி 


காத்யாயனம் 
. 


அதர்வணவேதம் 


4 கோவூர் 


|120 புஷ்பதந்த மஹரிஷி 


.. 


3 ) 


கலைக்கோட்டு மஹரிஷி .. 


5 காமன்புல்கூர் 


6 களத்தூர் 


64 | சத்தியமஹரிஷி 


உஎ உ 


ஸ்ரீகருணீகர் புராணம். 


வரிசை 
நெம்பர் 
. 


அக்ராரப் பெயர் . 


உபகிரா 
மங்கள். 


கோத்திரங்கள் . 


கள். 


வேதங்கள் 


32 புகல மஹரிஷி .... 


7 | இன்னம்பூதூர் 
8 திருமழிசை 


... 120 பிரியவாக்கிய மஹரிஷி ... . 


9 


கூரம் 


64 ) உரோம மஹ ஷி 


காத்தியாயனம் 
. 


அதர்வண 
வேதம் 
. 


10 தினைப்பெரும்பாக்கம் | 32 | சிவமித்திர மஹரிஷி ..... 


11 | காட்நீர் 


32 கமண்டல மஹரிஷ 


ஆக அக்ராரம் 11 க்கு ( 7 ) 


கோத்திரம் 11 . 


1 


1 


1 பல்லாபுரம் ... 


| 120 சனக மஹரிஷி .. 


2 ஆமூர் 





நசி மஹரிஷி 


- 


? வேலஞ்சேறை 


32 மாதவ மஹரிஷி 


4 மாங்காடு 


1+ விண்டு முகி 


5 


உக்கல் 


80 வசிட்ட மஹரிஷி 


வைகானசம். 


அதர்வண 
வேதம் 
. 


6 | காயாறு 


80 மார்க்கண்ட மஹரிஷி 


. 


7 | வெள்வலூர் 


120 


மநுமுதி 


... 


8 திருமயிலை 


( 2 வால்மீக மஹரிஷி 


1 


9 ஆமிதாநல்லூர் 


120 தேவ முகி 


| 


10 மதுராந்தகம் .... 


80 மரீசி மஹரிஷி 


ஆக அக்ராரம் 10 - க்கு |820 


கோத்திரம் 10 . 


T 


1 


ஆக அத்தாரம் 64 - க்கு உபகிராமங்கள் 4,698 , கோத்திரம் 64 , சூத் 
திரம் 6 , வேதம் 4 . 


